Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


KKK 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 15 (எஸ்ரா), புத்தகம்‌ 16 (நெகேமியா), 
புத்தகம்‌ 17 (எஸ்தர்‌) & புத்தகம்‌ 18 (யோபு) 


38383 


Holy Bible - Old Testament 
Book 15 (Ezra), Book 16 (Nehemiah), 
Book 17 (Esther) & Books 18 (Jobs) 
(in Tamil, TSCII format) 


kx * 


Etext in Tamil Script - TSCII format (V. 1.7) 
Our sincere thanks to Rev.Fr. Adaikalarasa, SDB of the Don Bosco Mission, Madurai 
for providing us with the "bamini" Tamil font e-versionof this work and for his help i 
in proof-reading of the TSCII version. 


Etext preparationin pdf, html versions : Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file 15 based on TSCInaimathi font embedded in the file. Hence this file can be 
viewed and printed on all computer platforms: Windows, Macintosh and Unix 


without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2006 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


10. 


1.1 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 15 (எஸ்ரா) 


அதிகாரம்‌ 1. 


எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர்‌ 
சைரசின்‌ முதல்‌ ஆண்டில்‌ பண்டினார்‌. எனவே சைரசு ஆணை ஒன்றைப்‌ பிறப்பித்து, 
அதைத்‌ தம்‌ நாடெங்கும்‌ எழுத்துமூலம்‌ வெளியிட்டார்‌. 

பாரசீக மன்னர்‌ சைரசு கூறுவது: விண்ணகக்‌ கடவுளான ஆண்டவர்‌ மண்ணகத்திலுள்ள 
எல்லா அரசுகளையும்‌ என்னிடம்‌ ஒப்படைத்துள்ளார்‌. மெலும்‌ யூதாவிலுள்ள எருசலேமில்‌ 
தமக்கென ஒரு வோவிலைக்‌ கட்டும்படி அவர்‌ என்னை நியமித்துள்ளார்‌. 

அவருடைய எல்லா மக்களிலும்‌ யார்‌ யார்‌ அவரைச்‌ சார்ந்துள்ளனரோ-கடவுள்‌ 
அவர்களோடு இருப்பாராக!-அவர்கள்‌, யூதாவிலுள்ள எருசலேமுக்குச்‌ சென்று, 
இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலைக்‌ கட்டுவார்களாக! 
எருசலேமில்‌ இருக்கும்‌ அவரே கடவுள்‌! 

எஞ்சியுள்ளவன்‌ ஒவ்வொருவனும்‌ எங்குத்‌ தங்கியிருந்தாலும்‌ அங்கு வாழும்‌ மக்கள்‌, 
எருசலேமிலுள்ள கடவுளின்‌ கோவிலுக்குத்‌ தன்னார்வக்‌ காணிக்கை அனுப்புவதோடு, 
அவனுக்கும்‌ வெள்ளி, பொன்‌, மற்றப்பொருள்கள்‌, கால்நடைகள்‌ ஆகியவற்றைக்‌ 
கொடுத்து உதவுவார்களாக! 

அப்போது யூதா, பென்யமினுடைய குலத்தவர்களும்‌, குருக்களும்‌ லேவியரும்‌, 
எருசலேமில்‌ ஆண்டவரின்‌ கோவிலைக்‌ கட்டச்‌ செல்லுமாறு ஆண்டவரால்‌ 
பண்டப்பெற்ற அனைவரும்‌ புறப்பட்டராகள்‌. 

அவர்களைச்‌ சூழந்து வாழ்ந்த மக்கள்‌ தன்னார்வக்‌ காணிக்கை அனைத்தும்‌ கொடுத்தது 
மல்லாமல்‌ அவர்களுக்கு வெள்ளிப்‌ பாத்திரங்களையும்‌, பொன்னையும்‌ மற்றப்‌ 
பொருள்களையும்‌, கால்நடைகளையும்‌, விலையுயர்ந்த பொருள்களையும்‌ கொடுத்து 
உதவினார்கள்‌. 

நேபுகத்னேசர்‌ எருசலேமில்‌ இருந்த ஆண்டவரின்‌ கோவிலுக்கு உரிமையான 
பாத்திரங்களை எடுத்து வந்து தன்‌ தெய்வங்களின்‌ கோவிலில்‌ வைத்திருந்தான்‌. 
அவற்றைச்‌ சைரசு மன்னர்‌ திரும்பிக்‌ கொடுத்தார்‌. 

பாரசீக மன்னரான சைரசின்‌ பொருளாளரான மித்ரதாத்தின்‌ கையில்‌ அவற்றை 
ஒப்படைத்தார்‌. அவர்‌ அவற்றை யூதாவின்‌ தலைவரான சேஸ்பட்சரிடம்‌ எண்ணிக்‌ 
கொடுத்தார்‌. 

அவற்றின்‌ எண்ணிக்கை பின்‌ வருமாறு: பொற்பாத்திரங்கள்‌ முப்பது, வெள்ளிப்‌ 
பாத்திரங்கள்‌ ஆயிரம்‌, கத்திகள்‌ இருபத்தொன்பது. 

பொற்‌ கிண்ணங்கள்‌ முப்பது, வேறு வகையான வெள்ளிக்‌ கிண்ணங்கள்‌ நாடீற்றுப்‌ பத்து, 
மற்றப்‌ பாத்திரங்கள்‌ ஆயிரம்‌. 

பொன்‌, வெள்ளியாலான பாத்திரங்கள்‌ அனைத்தும்‌ ஜயாயிரத்து நாடீறு. 
அவற்றையெல்லாம்‌ சேஸ்பட்சரும்‌, பாபிலோன்‌ அடிமைத்தனத்திலி ருந்து 
எருசலேமுக்குத்‌ திரும்பி வந்தவர்களும்‌ கொண்டு வந்தார்கள்‌. 


அதிகாரம்‌ 2 


அடிமைத்தனத்திலிருந்தும்‌ நாடு கடத்தப்பட்ட இடத்தனின்றும்‌ திரும்பி வந்த அம்‌ 
மாநில மக்கள்‌ இவர்களே. அவர்களைப்‌ பாபிலோனிய மன்னன்‌ நெபுகத்னேசர்‌, 
பாபிலோனுக்கு அடிமைகளாக இட்டுச்‌ சென்றிருந்தான்‌. இவர்களே எருசலேமுக்கும்‌ 
யூதாவிலுள்ள தம்‌ நகர்களுக்கும்‌ திரும்பிச்‌ சென்றவர்கள்‌. 

செருபாபேலோடு வந்தவர்கள்‌: ஏசுவா, நெகேமியா, செராயா, இரகேலயா, 
மொர்தக்காய்‌, பில்சான்‌, மிஸ்பார்‌, பிக்வாய்‌, இரகூம்‌, பானா. இஸ்ரயேல்‌ மக்களுள்‌ 
ஆண்களின்‌ எண்ணிக்கை: 

பரோசின்‌ மக்கள்‌ இரண்டாயிரத்து மற்று எழுப்பத்திரண்டு பேர்‌. 

செபத்தியாவின்‌ மக்கள்‌ முன்டீற்று எழுபத்திரண்டு பேர்‌. 

ஆரகின்‌ மக்கள்‌ எழுமற்று எழுபத்தைந்து பேர்‌. 

ஏசுவா, யோவாபு இவர்களின்‌ வழிவந்த பகத்து, மோவாபு மக்கள்‌ இரண்டாயிரத்து 
எண்ணூற்றுப்‌ பன்னிரண்டு பேர்‌. 

ஏலாமின்‌ மக்கள்‌ ஆயிரத்து இருமற்று ஜம்பத்து நான்கு பேர்‌. 

சத்பவின்‌ மக்கள்‌ தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து பேர்‌. 

சக்காயின்‌ மக்கள்‌ எழுமற்று அறுபது பேர்‌. 

பானியின்‌ மக்கள்‌ அறுமற்று நாற்பத்திரண்டு பேர்‌. 

பேபாயின்‌ மக்கள்‌ அறுமற்று இருபத்து மூன்று பேர்‌. 

அசகாதின்‌ மக்கள்‌ ஆயிரத்து இருமற்று இருபத்திரண்டு பேர்‌. 

அதோனிக்காமின்‌ மக்கள்‌ அறுமற்று அறுபத்தாறு பேர்‌. 

பிக்வாயின்‌ மக்கள்‌ இரண்டாயிரத்து ஜம்பத்தாறு பேர்‌. 

அதீனின்‌ மக்கள்‌ நாடீற்று ஜம்பத்து நான்கு பேர்‌. 

எசேக்கியாவின்‌ வழிவந்த ஆற்றேரின்‌ மக்கள்‌ தொண்ணுற்றெட்டுப்‌ பேர்‌. 

பேசாயின்‌ மக்கள்‌ முந்மற்று இருபத்து மூன்று பேர்‌. 

யோராவின்‌ மக்கள்‌ மற்றுப்‌ பன்னிரண்டு பேர்‌. 

ஆசுமின்‌ மக்கள்‌ இருமற்று இருபத்து மூன்று பேர்‌. 

கிப்பாரின்‌ மக்கள்‌ தொண்ணூற்றைந்து பேர்‌. 

பெத்லகேமின்‌ மக்கள்‌ மற்று இருபத்து மூன்று பேர்‌. 

நெற்றோபாவின்‌ ஆண்கள்‌ ஜம்பத்தாறு பேர்‌. 

அனாதோதின்‌ ஆண்கள்‌ மற்று இருபத்தெட்டுப்‌ பேர்‌. 

அஸ்மாவேத்தின்‌ மக்கள்‌ நாற்பத்திரண்டு பேர்‌. 

கிரியத்து ஆரிம்‌, கெபீரா, பெயரோத்து மக்கள்‌ எழுமற்று நாற்பத்து மூன்று பேர்‌. 
இராமா, கேபா மக்கள்‌ அறுமற்று இருபத்தொருபேர்‌. 

மிக்மாசின்‌ ஆண்கள்‌ மற்று இருபத்திரண்டூ பேர்‌. 

பெத்தேலிலும்‌, ஆயிலும்‌ உள்ள ஆண்கள்‌ இருமற்று இருபத்து மூன்று பேர்‌. 

நெபோவின்‌ மக்கள்‌ ஜம்பத்திரண்டூ பேர்‌. 

மக்பீசின்‌ மக்கள்‌ மற்றைம்பத்தாறு பேர்‌. 

மற்றொரு ஏலாமின்‌ மக்கள்‌ ஆயிரத்து இருமற்று ஜம்பத்து நான்கு பேர்‌. 

ஆரிமின்‌ மக்கள்‌ முந்மற்றிருபது பேர்‌. 

லோது, ஆதிது, ஒனோ ஆகியோரின்‌ மக்கள்‌ எழுமற்றிருபத்தைந்து பேர்‌. 

எரிகோவின்‌ மக்கள்‌ முந்மற்று நாற்பதைந்து பேர்‌. 

செனா மக்கள்‌ மூவாயிரத்து அறுமற்று முப்பது பேர்‌. 

குருக்கள்‌: யோசுவாவின்‌ வீட்டாரான எதாயாவின்‌ மக்கள்‌ தொள்ளாயிரத்து எழுபத்து 
மூன்று பேர்‌. 


3h 
38. 
20, 
40. 


41. 
42. 


43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
al 
22, 
22. 
54, 
2, 
56. 


24. 


2% 


2 


60. 


61. 


62. 


63. 


64. 
65. 


இம்மேரின்‌ மக்கள்‌ ஆயிரத்து ஜம்பத்திரண்டு பேர்‌. 

பஸ்கூரின்‌ மக்கள்‌ ஆயிரத்து இருமற்று நாற்பத்தேழு பேர்‌. 

ஆரிமின்‌ மக்கள்‌ ஆயிரத்துப்‌ பதினேழு பேர்‌. 

லேவியர்கள்‌: ஓதவியாவின்‌ வழிவந்த யேசுவா கத்மியேலின்‌ மக்கள்‌ எழுபத்து நான்கு 
பேர்‌. 

பாடகர்கள்‌: ஆசாபு மக்கள்‌ மற்று இருபத்தெட்டுப்‌ பேர்‌. 

வாயிற்காவலரின்‌ வழிவந்த சல்லூம்‌, ஆற்றேர்‌, தல்மோன்‌, அக்கூபு, அத்தித்தா, 
சோபாய்‌ ஆகியவரின்‌ மக்களனைவரும்‌ மற்று முப்பத்தொன்பது பேர்‌. 

கோவில்‌ ஊழியர்கள்‌: சிகாபின்‌ மக்கள்‌, அசுபாவின்‌ மக்கள்‌, தபாயோத்தின்‌ மக்கள்‌. 
கேரோசின்‌ மக்கள்‌, சீயகாவின்‌ மக்கள்‌, பாதோனின்‌ மக்கள்‌, 

இலபனாவின்‌ மக்கள்‌, அகாபாவின்‌ மக்கள்‌, அக்கூபின்‌ மக்கள்‌, 

காகாபின்‌ மக்கள்‌, சம்லாயின்‌ மக்கள்‌, கானானின்‌ மக்கள்‌, 

கிதேலின்‌ மக்கள்‌, ககாரின்‌ மக்கள்‌, இரயாயாவின்‌ மக்கள்‌, 

இரத்சீனின்‌ மக்கள்‌, நெக்கோதாவின்‌ மக்கள்‌, கசாம்‌ மக்கள்‌, 

ஊசாவின்‌ மக்கள்‌, பர்சயாகின்‌ மக்கள்‌, பேசாயின்‌ மக்கள்‌, 

அஸ்னாவின்‌ மக்கள்‌, மெய்யோனிம்‌ மக்கள்‌, நெபிசிம்‌ மக்கள்‌, 

பக்பூக்கின்‌ மக்கள்‌, அகுப்பாவின்‌ மக்கள்‌, அர்கூரின்‌ மக்கள்‌, 

பட்கலாத்தின்‌ மக்கள்‌, மெகிதாவின்‌ மக்கள்‌, அர்சாவின்‌ மக்கள்‌, 

பர்கோசின்‌ மக்கள்‌, சீசராவின்‌ மக்கள்‌, தேமாவின்‌ மக்கள்‌, 

நெட்சியாகின்‌ மக்கள்‌, அத்திபாவின்‌ மக்களுமே! 

சாலமோன்‌ ஊழியரின்‌ மக்கள்‌: 

சோற்றாயின்‌ மக்கள்‌, அசோபரேத்தின்‌ மக்கள்‌, பெருதாவின்‌ மக்கள்‌, யாலாவின்‌ மக்கள்‌, 
தர்கோனின்‌ மக்கள்‌, கிதேலின்‌ மக்கள்‌, 

செபற்றியாவின்‌ மக்கள்‌, அற்றலின்‌ மக்கள்‌, சபாயிம்‌ வழிவந்த போக்கரேத்தின்‌ மக்கள்‌, 
ஆமியின்‌ மக்கள்‌. 

கோவில்‌ ஊழியர்களும்‌ சாலமோன்‌ ஊழியரின்‌ மக்களுமாக மொத்தம்‌ முந்மற்றுத்‌ 
தொண்ணூற்றிரண்டு பேர்‌. 

மற்றும்‌, தெல்மெலகு, தெல்லர்சா, கெருபு, அதான்‌, இம்மேர்‌ என்ற ஊர்களிலிருந்து 
புறப்பட்டு வந்தவர்களும்‌, தங்கள்‌ மூதாதையரின்‌ குடும்பத்தையும்‌, வழிமரபையும்‌, 
தாங்கள்‌ இஸ்ரயேலைச்‌ சார்ந்தவர்களா என்பதையும்‌ நிருபிக்க அறியாதவர்கள்‌ 
இவர்களே: 

தெலாயாவின்‌ மக்களும்‌, தோபியாவின்‌ மக்களும்‌, நெக்கோதாவின்‌ மக்களும்‌ சேர்ந்து 
அறுமற்று ஜம்பத்திரண்டு பேர்‌. 

மற்றும்‌, குருக்களின்‌ புதல்வர்கள்‌: அபய்யாவின்‌ மக்கள்‌, அக்கோசின்‌ மக்கள்‌, 
கிலயாதைச்‌ சார்ந்த பர்சில்லாயின்‌ புதல்வியருள்‌ ஒருத்தியை மனைவியாகக்‌ 
கொண்டதால்‌ அவர்தம்‌ பெயரைத்‌ தாங்கிய பர்சில்லாயின்‌ மக்கள்‌. 

இவர்கள்‌ தங்கள்‌ பெயர்ப்‌ பதிவைத்‌ தலைமுறை அட்டவணையில்‌ தேடியும்‌ 
காணாததால்‌ தீட்டுப்பட்டவர்கள்‌ எனக்‌ கருதப்பட்டு குருத்துவப்‌ பணியிலிருந்து 
நீக்கப்பட்டார்கள்‌. 

அவர்கள்‌ பய்மையிலும்‌ பய்மையான பொருள்களை ஊரிம்‌, தும்மிமைக்‌ காட்டுவதற்கு ஒரு 
குரு வரும்வரை உண்ணக்கூடாது என்று ஆளுநர்‌ அவர்களிடம்‌ கூறினார்‌. 

மக்கள்‌ சபையின்‌ மொத்த எண்ணிக்கை நாற்பத்து இரண்டாயிரத்து முந்மற்று அறுபது. 
அவர்களைத்‌ தவிர அவர்களின்‌ ஆண்‌, பெண்‌, ஊழியர்களின்‌ எண்ணிக்கை, ஏழாயிரத்து 
முந்மற்று முப்பத்தேழு. மேலும்‌ அவர்களுடன்‌ இருமறு பாடகர்களும்‌, பாடகிகளும்‌ 
இருந்தனர்‌. 


66. 


67, 


68. 


69. 


70. 


அவர்களின்‌ குதிரைகள்‌ எழுமற்று முப்பத்தாறு: கோவேறு கழுதைகள்‌ இருமற்று 
நாற்பத்தைந்து. 

ஒட்டகங்கள்‌ நாடீற்று முப்பத்தைந்து: கழுதைகள்‌ ஆறாயிரத்து எழுமற்று இருபது. 

குலத்‌ தலைவர்களில்‌ சிலர்‌ எருசலேமில்‌ உள்ள ஆண்டவரின்‌ இல்லத்திற்கு வந்து, 
கடவுளின்‌ கோவிலை அதே இடத்தில்‌ கட்டி எழுப்பத்‌ தன்னார்வக்‌ காணிக்கை ஒப்புக்‌ 
கொடுத்தனர்‌. 

அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ வசதிக்கேற்ப, ஜமறு கிலோகிராம்‌ பொன்னும்‌, 
மூவாயிரத்து நாடீற்று இருபத்தைந்து கிலோகிராம்‌ வெள்ளியும்‌, மறு குருத்துவ 
ஆடைகளும்‌ கொடுத்தார்கள்‌. 

குருக்கள்‌, லேவியர்‌, வேறு சிலர்‌, பாடகர்‌, வாயிற்காப்பாளர்‌, கோவில்‌ ஊழியர்‌ 
ஆகியோர்‌ தம்‌ நகர்களிலும்‌, எல்லா இஸ்ரயேலருள்‌ ஏனையோரும்‌ தம்‌ நகர்களிலும்‌ 
குடியேறியிருந்தார்கள்‌. 


*அதிகாரம்‌ 3. * 


தம்‌ நகரில்‌ வாழ்ந்த இஸ்ரயேல்‌ மக்கள்‌ ஏழாம்‌ மாதம்‌ வந்த போது எருசலேமில்‌ 
ஒருசேரக்‌ கூடினர்‌. 

அப்பொழுது யோசதாக்கின்‌ மகன்‌ ஏசுவாவும்‌ அவருடைய சகோதர குருக்களும்‌, 
செயல்தியேல்‌ மகனான செருபாபேலும்‌, அவருடைய சகோதரர்களும்‌, கடவுளின்‌ 
மனிதரான மோசே திருச்சட்டமலில்‌ எழுதியுள்ளபடி எரிபலிகள்‌ ஒப்புக்கொடுக்க 
இஸ்ரயேலின்‌ கடவுளுக்கு ஒரு பலிபீடம்‌ கட்டியெழுப்பினர்‌. 

வேற்று நாட்டு மக்களால்‌ அச்சம்‌ தோன்றினும்‌ பலிபீடத்தை அதற்குரிய இடத்திலே 
அமைத்தார்கள்‌. காலையிலும்‌, மாலையிலும்‌ ஆண்டவருக்கு எரிபலிகள்‌ 
ஒப்புக்கொடுத்தனர்‌. 

திருச்சட்ட மலில்‌ உள்ளபடி கூடாரத்திருவிழாவைக்‌ கொண்டாடினர்‌. ஒவ்வொரு 
நாளும்‌ முறைமைப்படி அந்நாளக்குரிய எரிபலிகளைச்‌ செலுத்தினர்‌. 

அதன்பிறகு ஒவ்வொரு அமாவாசையின்போதும்‌, ஆண்டவரின்‌ எல்லாத்‌ 
திருவிழாக்களிலும்‌ எரிபலி செலுத்தினர்‌. ஆண்டவருக்குத்‌ தன்னார்வக்‌ காணிக்கை 
ஒப்புக்கொடுக்க விரும்பியவர்கள்‌ ஒப்புக்கொடுத்தார்கள்‌. 

ஏழாவது மாதத்தில்‌ முதல்‌ நாளிலிருந்து ஆண்டவருக்கு எரிபலிகள்‌ செலுத்தத்‌ 
தொடங்கினாள்‌. ஆனால்‌, ஆண்டவருடைய கோவிலுக்கு இன்னும்‌ அடிக்கல்‌ 
நாட்டப்படவில்லை. 

பாரசீக மன்னர்‌ சைரசு அவர்களுக்குக்‌ கொடுத்திருந்த  அனுமதியின்படி, 
கொத்தர்களுக்கும்‌ தச்சர்களுக்கும்‌ பணம்‌ கொடுத்தார்கள்‌. கேதுரு மரங்களை 
லெபனோனிலிருந்து யோப்பா கடலுக்குக்‌ கொண்டுவரச்‌ சீதோன்‌, தீர்‌ நகரத்தினருக்கு 
உணவு, பணம்‌, எண்ணெய்‌ ஆகியன கொடுத்தார்கள்‌. 

அவர்கள்‌ எருசலேமில்‌ உள்ள கடவுளின்‌ கோவில்‌ தளத்திற்கு வந்தடைந்த இரண்டாம்‌ 
ஆண்டின்‌ இரண்டாம்‌ மாதத்தில்‌, செயல்தியேலின்‌ மகன்‌ செருபாபேல்‌, யோசதாக்கின்‌ 
மகன்‌ ஏசுவா, அவருடைய சகோதர குருக்கள்‌, லேவியர்கள்‌, மற்றும்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்குத்‌ திரும்பி வந்தவர்கள்‌ அனைவரும்‌ கோவில்‌ 
வேலையைத்‌ தொடங்கினர்‌. ஆண்டவரின்‌ இல்ல வேலையைக்‌ கண்காணிக்க இருபது 
ம்‌, அதற்கு மேற்பட்ட வயதுமுடைய லேவியர்களை நியமித்தனர்‌. 

ஏசுவா, அவருடைய புதல்வர்‌, உறவினர்‌, கத்மியேல்‌, அவருடைய புதல்வர்‌, யூதாவின்‌ 
பதல்வர்‌, லேவியரான ஏனிதாதின்‌ புதல்வர்‌, அவர்களுடைய புதல்வர்‌, உறவினர்‌ 
ஆகியோர்‌ கோவில்‌ வேலையைக்‌ கண்காணிக்க ஒருசேர நின்றனர்‌. 


10. 


11: 


12, 


13. 


கட்டுபவர்கள்‌ ஆண்டவரின்‌ கோவிலுக்கு அடித்தளம்‌ இட்டபோது இஸ்ரயேலின்‌ அரசர்‌ 
தாவீது உரைத்தபடி குருக்கள்‌ தங்களுக்குரிய ஆடை அணிந்துகொண்டு, 
எக்காளத்தோடும்‌, ஆசாபின்‌ புதல்வரான லேவியர்‌ கைத்தாளங்களோடும்‌ ஆண்டவரைப்‌ 
புகழ்ந்தனர்‌. 

அவர்கள்‌ ஆண்டவரைப்‌ புகழ்ந்து நன்றி கூறி, அவர்‌ நல்லவர்‌, ஏனெனில்‌ அவர்‌ இரக்கம்‌ 
இஸ்ரயேல்மீது என்றென்றும்‌ உள்ளது என்று பாடினர்‌. ஆண்டவரின்‌ இல்லம்‌ அடித்தளம்‌ 
இடப்பட்டதைக்‌ குறித்து எல்லா மக்களும்‌ ஆண்டவரைப்‌ புகழ்ந்து மகிழ்ச்சியினால்‌ 
ஆரவாரம்‌ செய்தனர்‌. 

முதல்‌ கோவிலைக்‌ கண்டிருந்த குருக்கள்‌, லேவியர்‌, குலத்தலைவர்கள்‌, மூப்பர்கள்‌ பலர்‌ 
இந்தப்‌ புதிய கோவிலின்‌ அடித்தளத்தைக்‌ கண்டபோது, உரத்த குரலில்‌ அழுதனர்‌. 
வேறு பலர்‌ மகிழ்ச்சியாலும்‌ ஆர்ப்பரிப்பாலும்‌ குரல்‌ எழுப்பினர்‌. 

நெடுந்தொலைவு கேட்குமளவுக்கும்‌ மக்கள்‌ பெருங்கூக்குரல்‌ எழுப்பியதால்‌, மகிழ்ச்சிக்‌ 
குரலொலியை அவர்களின்‌ அழுகைக்‌ குரலிலிருந்து பிரித்துணர எவராலும்‌ 
இயலவில்லை. 


*அதிகாரம்‌ 4 * 


அடிமைத்தனத்திலிருந்து திரும்பியிருந்த மக்கள்‌ இஸ்ரயேலின்‌ கடவுளான 
ஆண்டவருக்குக்‌ கோவில்‌ கட்டுவதை யூதா, பென்யமின்‌ குலங்களின்‌ பகைவர்‌ 
அறிந்தனர்‌. 

அவர்கள்‌ செருபாபேலையும்‌ குலத்தலைவர்களையும்‌ அணுகி, நாங்களும்‌ உங்களோடூ 
சேர்ந்து கட்டுகின்றோம்‌. ஏனெனில்‌ உங்கள்‌ கடவுளையே நாங்களும்‌ உங்களைப்போல்‌ 
வழிபடுகின்றோம்‌. அசீரிய மன்னன்‌ ஏசர்கத்தோன்‌ எங்களை இங்கு கொண்டுவந்த 
நாளிலிருந்து அவருக்கே பலி செலுத்தி வருகின்றோம்‌. 

ஆனால்‌, செருபாபேலும்‌ ஏசுவாவும்‌ இஸ்ரயேலின்‌ எஞ்சிய குலத்தலைவர்களும்‌ 
அவர்களிடம்‌, நீங்களும்‌ நாங்களும்‌ சேர்ந்து எங்கள்‌ கடவுளுக்கு கோவில்‌ கட்ட 
வேண்டியதில்லை. மாறாகப்‌ பாரசீக மன்னரான சைரசு எங்களுக்குக்‌ 
கட்டளையிட்டபடி, நாங்கள்‌ மட்டுமே, இஸ்ரயேலின்‌ கடவுளாகிய ஆண்டவருக்குக்‌ 
கோவில்‌ கட்டுவோம்‌ என்றனர்‌. 

ஆதலால்‌, அந்நாட்டு மக்கள்‌, யூதாவின்‌ மக்களது கோவில்‌ கட்டும்‌ பணியைத்‌ தடுத்தனர்‌: 
அவர்களை அச்சுறுத்தவும்‌ செய்தனர்‌. 

பாரசீக மன்னரான சைரசு ஆட்சிக்காலம்‌ தொடங்கிப்‌ பாரசீக மன்னரான தாரியு 
ஆட்சிக்காலம்வரை அரசு அலுவலர்களுக்குக்‌ கையூட்டுக்‌ கொடுத்து, அவர்களின்‌ 
திட்டங்களைச்‌ சீர்குலைக்கத்‌ பண்டினர்‌. 

அகஸ்வேர்‌ ஆட்சியின்போது, அவரது ஆட்சியின்‌ தொடக்கத்திலேயே யூதாவிலும்‌ 
எருசலேமிலும்‌ குடியிருந்தவர்களுக்கு எதிராகக்‌ குற்றச்சாட்டு ஒன்று எழுதினர்‌. 
அர்த்தக்சஸ்தாவின்‌ காலத்தில்‌ பிஸ்லாம்‌, மித்ரதாத்து, தாபேல்‌, அவர்களைச்‌ சாந்த 
மற்றவர்களும்‌, பாரசீக மன்னனான அர்த்தக்சஸ்தாவிற்கு ஒரு மடல்‌ எழுதினர்‌. அம்மடல்‌ 
அரமேயத்தில்‌ எழுதப்பட்டிருந்தால்‌, மொழிபெயர்க்கப்பட வேண்டியிருந்தது. 

ஆறுநர்‌ இரகூமும்‌ எழுத்தாளரான சிம்சாயும்‌ எருசலேமுக்கு எதிராக அர்த்தக்சஸ்தா 
மன்னருக்குக்‌ கீழ்க்‌ கண்டவாறு ஒரு மடல்‌ எழுதினர்‌: 

ஆளுநர்‌ இரகூம்‌, எழுத்தர்‌ சிம்சாய்‌, அவர்களைச்‌ சார்ந்து நீதிபதிகள்‌, பதர்‌, ஆலாசகர்‌, 
அதிகாரிகள்‌ மேலும்‌ எரோக்கியர்‌, பாபிலோனியர்‌, எலாமித்தியரான சூசா நகரின்‌ 
மக்கள்‌, 


10. 


[41% 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 
19: 


20. 


மாட்சியும்‌, மேன்மையும்‌ பொருந்திய ஒஸ்னப்பர்‌ அடிமைதனத்திற்கு இட்டுச்‌ சென்ற 
மக்களைச்‌ சமாரியா நதியின்‌ அக்கரைப்‌ பகுதியின்‌ ஊர்களிலும்‌ குடியேற்றிய பிற மக்கள்‌ 
ஆகியோர்‌ எழுதும்‌ மடல்‌: 

மன்னர்‌ அர்த்தக்சஸ்தாவுக்கு அனுப்பிய கடிதத்தின்‌ உட்பொருள்‌ இதுவே: நதியின்‌ 
அக்கரையில்‌ வாழும்‌ உம்‌ பணியாளராகிய மக்கள்‌ அறிவிப்பது: 

உம்மிடமிருந்து எங்களிடம்‌ வந்த யூதர்கள்‌ எருசலேமுக்கச்‌ சென்று கலகம்‌ மிகுந்த, 
தீங்கு நிறைந்த அந்நகரைக்‌ கட்டூகின்றார்கள்‌: மதில்‌ சுவர்களைக்‌ கட்டி 
முடிக்கின்றார்கள்‌, அடித்தளங்களைப்‌ பழுதுபார்க்கின்றார்கள்‌. 

மேலும்‌ மன்னர்‌ அறிய வேண்டியது: அந்நகர்‌ கட்டப்படுமானால்‌, அதன்‌ மதில்கள்‌ கட்டி 
முடிக்கப்படுமானால்‌, அவர்கள்‌ வரியும்‌, தீர்வையும்‌ தரவோ, கட்டாய வேலை செய்யவோ 
மாட்டார்கள்‌. எனவே மன்னருக்குரிய வருமானம்‌ குறையும்‌. 

நாங்களோ அரண்மனை உப்பைத்‌ தின்பதாலும்‌, மன்னரின்‌ இழிவைப்‌ பார்ப்பது 
முறையற்றது என்பதாலும்‌, நாங்கள்‌ மன்னருக்கு இதை அனுப்பித்‌ தெரிவித்து 
க்கொள்கின்றோம்‌. 

எனவே, உம்முடைய முன்னோரின்‌ வரலாற்று ஏடுகளைப்‌ புரட்டிப்‌ பார்த்தால்‌ அதில்‌ 
அந்நகர்‌ கலகம்‌ மிகுந்த அரசர்களுக்கும்‌, மாநிலங்களுக்கும்‌ தீங்கு விளைவிக்கும்‌ 
என்பதைக்‌ கண்டுணர்வீர்‌. அதில்‌ தொன்றுதொட்டுக்‌ கலகங்கள்‌ எழுந்துள்ளன. அதன்‌ 
பொருட்டே அந்நகர்‌ அழிக்கப்பட்டது. 

ஆகையால்‌ அந்நகர்‌ கட்டப்படுமானால்‌, அதன்‌ மதிற்‌ சுவர்கள்‌ கட்டுதல்‌ 
நிறைவேறுமானால்‌ பேராற்றுக்கு அக்கரைப்‌ பகுதி உமக்குச்‌ சொந்தமாகாது என்பதை 
மன்னருக்குத்‌ தெரிவிக்கின்றோம்‌. 

ஆட்சியாளரான இரகூம்‌, எழுத்தாளரான சிம்சாய்‌, அவர்களைச்‌ சேர்ந்தவர்களுக்கும்‌ 
சமாரியாவில்‌ வாழ்ந்தவர்களுக்கும்‌, நதிக்கு அக்கரையில்‌ வாழும்‌ மற்றவர்களுக்கும்‌ 
சமாதானம்‌ கூறி மன்னர்‌ அனுப்பிய செய்தி பின்வருமாறு: 

நீங்கள்‌ எங்களுக்கு அனுப்பிய மடல்‌ என்முன்‌ தெளிவாக்‌ வாசிக்கப்பட்டது. 

எனவே என்னிடமிருந்து ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டு தொன்றுதொட்டு அந்நகர்‌ 
மன்னருக்கு எதிராக எழுந்தது என்றும்‌, குழப்பமும்‌ கிளர்ச்சியும்‌ அதில்‌ இருந்து வந்தது 
என்றும்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. 

மேலும்‌ எருசலேமில்‌ ஆற்றல்மிக்க அரசர்கள்‌ இருந்திருக்கின்றனர்‌: அவர்கள்‌ 
பேராற்றுக்கு அக்கரைப்‌ பகுதிகளையெல்லாம்‌ ஆட்சி செய்துள்ளனர்‌: வரி மற்றும்‌ ஆயம்‌ 
வசூலித்தனர்‌ என்று கண்டுபிடிக்கப்பட்டது. 

எனவே நான்ன மறுஆணை பிறப்பிக்கும்‌ வரை அந்நகரைக்‌ கட்டியெழுப்பாமல்‌ இந்த 
ஆள்கள்‌ வேலையை நிறத்துமாறு கட்டளை கொடுங்கள்‌. 

இதைச்‌ செய்வதில்‌ கவனக்குறைவாக இருக்க வேண்டாம்‌. மன்னருக்குத்‌ தீங்கு வரும்‌ 
அளவிற்குத்‌ தீமை ஏன்‌ பெருகவேண்டும்‌? 

மன்னர்‌ அர்த்தக்சஸ்தாவின்‌ மடலின்‌ நகல்‌ இரகூம்‌, எழுத்தாளரான சிம்சாய்‌, 
அவர்களைச்‌ சார்ந்தவர்கள்‌ ஆகியோர்முன்‌ வாசிக்கப்பட்டது. உடனே அவர்கள்‌ 
எருசலேமில்‌ வாழ்ந்த யூதர்களிடம்‌ சென்று ஆற்றலையும்‌ அதிகாரத்தையும்‌ பயன்படுத்தி 
வேலையை நிறத்தும்படி செய்தனர்‌. 

எருசலேமில்‌ உள்ள கடவுளின்‌ கோவில்‌ வேலை தடைப்பட்டு, பாரசீக மன்னர்‌ தாரியு 
ஆட்சியின்‌ இரண்டாம்‌ ஆண்டுவரை நிறுத்தப்பட்டிருந்தது. 


10. 


1.2. 


13. 


14. 


15. 


*அதிகாரம்‌ 5 * 


அப்பொழுது, இறைவாக்கினர்‌ ஆகாயும்‌, இத்தோ மகன்‌ செக்கரியாவும்‌- யூதாவிலும்‌ 
எருசலேமிலும்‌ வாழ்ந்த யூதருக்கு இஸ்ரயேலின்‌ கடவுள்‌ பெயரால்‌ இறைவாக்கு 
உரைத்தனர்‌. 

அப்போது செயல்தியேல்‌ மகன்‌ செருபாபேலும்‌, யோசதாக்கின்‌ மகன்‌ ஏசுவாவும்‌ 
முன்வந்து, எருசலேமிலுள்ள கடவுளின்‌ கோவிலை மீண்டும்‌ கட்டியெழுப்பத்‌ 
தொடங்கினர்‌. கடவுளின்‌ இறைவாக்கினர்‌ அவர்களோடு இருந்து உதவி செய்தனர்‌. 
அக்காலத்தில்‌, பேராற்றின்‌ அக்கரைப்பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும்‌, 
செத்தர்போசனாயும்‌ அவர்களைச்‌ சார்ந்தவர்களும்‌, அவர்களிடம்‌ வந்து, 
இக்கோவிலைக்‌ கட்டியெழுப்பவும்‌ இம்மதில்களைக்‌ கட்டி முடிக்கவும்‌ உங்களுக்கு 
உத்தரசு கொடுத்தது யார்‌? என்று வினவினர்‌. 

மேலும்‌ அவர்கள்‌, இக்கட்டடத்தைக்‌ கட்டுவோர்‌ யார்‌, யார்‌? என்று வினவினர்‌. 
கடவுளின்‌ கருணைக்‌ கண்‌ யூத மூப்பர்கள்‌ மேல்‌ இருந்தால்‌ இச்செய்தி தாரியுவைச்‌ 
சென்றடையும்வரை அவர்களால்‌ தடுத்து நிறத்த இயலவில்லை. எனவே அவர்கள்‌ 
தாரியுவுக்கு இதைப்பற்றி ஒரு மடல்‌ அனுப்பினார்கள்‌. 

பேராற்றின்‌ அக்கரைப்‌ பகுதிக்கு ஆளுநனாக இருந்த தத்னாயும்‌ செத்தர்போசனாயும்‌ 
அவனைச்‌ சார்ந்தவர்களும்‌ பேராற்றின்‌ அக்கரைப்‌ பகுதிக்கு அதிகாரியானவர்களும்‌ 
மடலின்‌ நகல்‌ ஒன்றை மன்னர்‌ தாரியுவுக்கு அனுப்பினர்‌. 

அவருக்கு அனுப்பிய கடிதத்தில்‌ எழுதப்பட்டிருந்தது பின்வருமாறு: மன்னர்‌ தாரியுவுக்கு 
எல்லா நலமும்‌ உரித்தாகுக! 

மன்னர்‌ அறியவேண்டியது: யூதா மாநிலத்திலுள்ள மாபெரும்‌ கடவுளின்‌ கோவிலுக்குச்‌ 
சென்றிருந்தோம்‌: பெரும்‌ கற்களால்‌ அது கட்டப்பட்டு வருகிறது. சுவரில்‌ மரங்கள்‌ 
வைக்கப்பட்டுள்ளன. இவ்வேலை நுணுக்கமாகவும்‌ விரைவாகவும்‌ செய்யப்பட்டு 
வருகின்றது. 

எனவே அம்‌ மூப்பர்களை நோக்கி, “இக்கோவிலைக்‌ கட்டவும்‌, இச்சுவர்களைக்‌ கட்டி 
முடிக்கவும்‌ உத்தரவு கொடுத்தது யார்‌?” என்றோம்‌. 

அவர்கள்‌ தலைவர்கள்‌ யார்‌, யார்‌ எனபதை உமக்கு எழுதி அறிவிக்க அவர்களின்‌ 
பெயர்களைக்‌ கேட்டோம்‌. 

அவர்கள்‌ எங்களுக்குச்‌ சொன்ன மறுமொழியாவது: “விண்ணுக்கும்‌ மண்ணுக்கும்‌ 
கடவுளானவரின்‌ ஊழியர்கள்‌ நாங்கள்‌. பல ஆண்டுகளுக்குமுன்‌ இஸ்ரயேலின்‌ பேரரசர்‌ 
ஒருவர்‌ கட்டிய கோவிலைத்‌ தான்‌ மீண்டும்‌ கட்டியெழுப்புகிறோம்‌. 

எம்‌ முன்னோர்‌ விண்ணகக்‌ கடவுளுக்குச்‌ சினமூட்டியதால்‌, அவர்‌ பாபிலோனின்‌ 
மன்னனும்‌ கல்தேயனுமான நெபுகத்னேசரின்‌ கையில்‌ அவர்களையும்‌, இக்கோவிலையும்‌ 
ஒப்புவித்தார்‌. அவன்‌ இக்கோவிலை அழித்தான்‌. மக்களை பாபிலோனுக்கு நாடூ 
கடத்தினான்‌. 

ஆனால்‌ பாபிலோன்‌ மன்னர்‌ சைரசு தம்‌ முதலாம்‌ ஆட்சி ஆண்டில்‌ கடவுளின்‌ 
இக்கோவிலைக்‌ கட்ட ஆணையிட்டார்‌. 

மேலும்‌ நெபுகத்னேசர்‌ எருசலேமிலுள்ள கோவிலிருந்து பாபிலோன்‌ கோவிலுக்குக்‌ 
கொண்டு வந்த திருக்கோவில்‌ பொன்‌, வெள்ளிப்‌ பாத்திரங்களை மன்னர்‌ சைரசு 
பாபிலோன்‌ கோவிலிருந்து எடுத்தார்‌. ஆளுநராகத்‌ தாம்‌ நியமித்த சேஸ்பட்சர்‌ 
என்பவரிடம்‌ ஒப்படைத்தார்‌. 

மன்னர்‌ அவரிடம்‌ இப்பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய்‌ எருசலேம்‌ கோவிலில்‌ 
வை. கடவுளின்‌ கோவில்‌ அது இருந்த இடத்திலேயே கட்டப்படட்டும்‌ என்றார்‌. 


16. 


க 


10. 


11. 


எனவே சேஸ்பட்சர்‌ திரும்பி வந்து எருசலேமில்‌ கடவுளின்‌ கோவிலுக்கு அடித்தளம்‌ 
இட்டார்‌. அதனால்‌ அன்று முதல்‌ இன்று வரை இது கட்டப்பட்டு வருகின்றது. ஆனால்‌ 
அது முடிவு பெறவில்லை. 

ஆகவே, இப்பொழுது மன்னர்‌ விரும்பினால்‌, பாபிலோனில்‌ உள்ள தமது கருவூலத்தில்‌ 
தேடிப்பார்க்கட்டும்‌. எருசலேமில்‌ கடவுளுக்குக்‌ கோவில்‌ கட்டச்‌ சைரசு மன்னர்‌ 
கட்டளை கொடுத்திருக்கின்றாரா என்பதை அறியட்டும்‌. இதைக்‌ குறித்து மன்னர்‌ தம்‌ 
விருப்பத்தை எங்களுக்குத்‌ தெரிவிக்க வேண்டுகின்றோம்‌”. 


*அதிகாரம்‌ 6 * 


பின்பு மன்னர்‌ தாரியு கட்டளையிடவே, பாபிலோனிலுள்ள கருவூலத்தைக்‌ கொண்ட 
ஏட்டுச்‌ சுருள்கள்‌ வைக்கப்படும்‌ அறையைச்‌ சோதனையிட்டார்கள்‌. 

மேதிய மாநிலத்தில்‌ இருந்த எக்பத்தான அரண்மனையில்‌ ஏட்டுச்‌ சுருள்‌ ஒன்று 
அகப்பட்டது. அது ஒரு பத்திரம்‌. அதில்‌ எழுதியிருந்ததாவது: 

“சைரசு மன்னர்‌ அரியணை ஏறிய முதலாம்‌ ஆண்டு, சைரசு மன்னர்‌, எருசலேமிலுள்ள 
கடவுளின்‌ கோவிலைப்‌ பற்றி ஆணையொன்று பிறப்பித்தார்‌. எங்கே பலிகள்‌ 
ஒப்புக்கொடுக்கப்பட்டனவோ அங்கேயே கோவில்‌ கட்டப்படட்டும்‌. அடித்தளம்‌ 
உறுதியாக்கப்படட்டும்‌. அதன்‌ உயரம்‌ அறுபது முழம்‌, அதன்‌ அகலம்‌ அறுபது முழம்‌ 
இருக்கட்டும்‌. 

மூன்று வரிசை பெரிய கற்களாலும்‌, மூன்று வரிசை புது மரங்களாலும்‌ அமையட்டும்‌. 
அதற்குத்‌ தேவையான செலவை அரசு கருவூலத்திலிருந்து கொடுக்கட்டும்‌. 
நெபுகத்னேசர்‌ எருசலேம்‌ கோவிலிலிருந்து பாபிலோனுக்குக்‌ கொண்டுவந்த 
கோவிலுக்குரிய பொன்‌, வெள்ளிப்‌ பாத்திரங்கள்‌ எருசலேம்‌ கோவிலுக்குத்‌ திரும்பிக்‌ 
கொடுக்கப்படட்டூம்‌. அவை கடவுளின்‌ கோவிலில்‌ முன்பு இருந்த இடத்திலேயே 
வைக்கப்படட்டும்‌.” 

எனவே, பேராற்றின்‌ அக்கரைப்‌ பகுதிக்கு ஆளுநராக இருக்கும்‌ தத்னாய்‌! 
செத்தர்போசனாய்‌! நீங்களும்‌ பேராற்றின்‌ அக்கரைப்‌ பகுதியிலுள்ள உங்களைச்‌ சார்ந்த 
அதிகாரிகளும்‌, அவ்விடத்தைவிட்டு விலகுங்கள்‌! 

கடவுளின்‌ கோவிலைக்‌ கட்டும்‌ பனியைத்‌ தடைசெய்யாதிருங்கள்‌. யூதர்களின்‌ 
ஆளுநரும்‌, யூதர்களின்‌ மூப்பர்களும்‌ கடவுளின்‌ கோவிலை, அது முன்பு இருந்த 
இடத்தில்‌, மீண்டும்‌ எழுப்பட்டும்‌. 

யூதர்களின்‌ மூப்பர்‌ கடவுளின்‌ கோவிலைக்‌ கட்டுவதற்கு நீங்கள்‌ என்ன செய்யவேண்டும்‌ 
என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கின்றேன்‌. அவர்கள்‌ வேலை தடைப்படாதபடி, அதற்கான 
முழுச்‌ செலவைப்‌ பேராற்றின்‌ அக்கரைப்‌ பகுதியிலிருந்து வரும்‌ வரியாகிய அரச 
வருவாயினின்று கொடுக்கவேண்டும்‌. 

மேலும்‌ விண்ணகக்‌ கடவுளுக்கு எரிபலி ஒப்புக்‌ கொடுக்கத்‌ தேவையான 
இளங்காளைகள்‌, வெள்ளாடுகள்‌, செம்மறியாடுகள்‌ ஆகியவையும்‌ எருசலேமின்‌ 
குருக்கள்‌ தேவையொன்று கேட்கும்‌ கோதுமை, உப்பு, திராட்சை இரசம்‌, எண்ணெய்‌ 
முதலியவையும்‌ நாள்தோறும்‌ தவறாது கொடுூக்கப்படட்டும்‌. 

இதனால்‌ குருக்கள்‌ விண்ணகக்‌ கடவுளுக்கு நறுமணப்‌ பலி செலுத்தி, மன்னரும்‌ அவர்‌ 
தம்‌ மைந்தரும்‌ நீடூழி வாழு வேண்டுமென மன்றாடுவார்களாக! 

எவராவது இக்கட்டளையை மாற்றினால்‌, அவருடைய வீட்டிலுள்ள உத்திரத்தைப்‌ 
பிடுங்கி அவரை அதில்‌ கழுவேற்றித்‌ தொங்கிவிட வேண்டும்‌. இதனால்‌ அவருடைய வீடூ 
குப்பை மேடாகக்கடவது. இது எனது ஆணை. 


12, 


13. 


14. 


1. 


16. 


17. 


18. 


19, 


20. 


21, 


A 


எந்த மன்னராவது, மக்களாவது இவ்வாணையை மாற்றவோ எருசலேமிலுள்ள கடவுளின்‌ 
கோவிலை அழிக்கவோ முற்பட்டால்‌, தமது பெயரை அங்கு விளங்கும்படி நிலைநாட்டிய 
கடவுள்‌ அவர்களை அழிப்பாராக! தாரியு என்னும்‌ நானே இக்கட்டளையைப்‌ 
பிறப்பித்தேன்‌. இது சரிவர நிறைவேற்றப்படட்டும்‌. 

பின்பு, பேராற்றின்‌ அக்கரைப்‌ பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும்‌ 
செத்தர்போசனாயும்‌ அவர்களைச்‌ சார்ந்தவர்களும்‌ மன்னர்‌ தாரியு அனுப்பிய 
ஆணைப்படியே எல்லாவற்றையும்‌ சரிவரச்‌ செய்து முடித்தனர்‌. 

இறைவாக்கினர்‌ ஆகாயும்‌ இத்தோவின்‌ மகன்‌ செக்காரியும்‌ இறைவாக்கு உரைத்ததன்‌ 
விளைவாக யூத மூப்பர்கள்‌ கோவிலைக்‌ கட்டினர்‌: வேலையும்‌ 
முன்னேறிக்கொண்டிருந்தது. இஸ்ரயேலின்‌ கடவுளது ஆணையாலும்‌, பாரசீக 
மன்னர்களான சைரசு, தாரியு, அர்த்தக்சஸ்தா ஆகியோரின்‌ கட்டளையாலும்‌ அவர்கள்‌ 
கட்டடப்பணியை முடித்தனர்‌. 

மன்னர்‌ தாரியு ஆட்சியின்‌ ஆறாம்‌ ஆண்டிலே, அதார்‌ திங்கள்‌ மூன்றாம்‌ நாளிலே, 


கோவில்‌ வேலை நிறைவுற்றது. 

இஸ்ரயேல்‌ மக்கள்‌, குருக்கள்‌, லேவியர்‌, அடிமைத்‌ தனத்திலிருந்து திரும்பிவந்த 
ஏனையோர்‌, கடவுளின்‌ கோவில்‌ அர்ப்பண விழாவை அக்களிப்புடன்‌ 
கொண்டாடினார்கள்‌: 


கடவுளின்‌ கோவில்‌ அர்ப்பண விழாவில்‌ மறு காளைகளையும்‌, இருமறு 
செம்மறிக்கிடாய்களையும்‌, நாடீறு செம்மறிக்குட்டிகளையும்‌ ஒப்புக்‌ கொடுத்தார்கள்‌: 
இஸ்ரயேல்‌ குலக்கணக்கின்படி பன்னிரண்டு வெள்ளாட்டுக்‌ கிடாய்களை இஸ்ரயேல்‌ 
மக்கள்‌ அனைவருக்கும்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியாகச்‌ செலுத்தினார்கள்‌. 

மோசேயின்‌ மலில்‌ எழுதியுள்ளபடி எருசலேமில்‌ அவர்களின்‌ பணிக்காகக்‌ குருக்களை 
அவர்களின்‌ பிரிவின்படியும்‌ லேவியரை அவர்களின்‌ துறைகளின்படியும்‌ அவர்கள்‌ 
நியமித்தனர்‌. 

மேலும்‌ அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள்‌ பாஸ்கா விழாவை முதல்‌ 
மாதத்தின்‌ பதினான்காம்‌ நான்‌ கொண்டாடினர்‌. 

குருக்களும்‌ லேவியரும்‌ ஒன்றிணைந்து தங்களைத்‌ பய்மைப்படுத்திகொண்டனர்‌. 
அவர்கள்‌ பய்மையானார்கள்‌. அடிமைத்‌ தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா 
மக்களுக்காகவும்‌, சகோதரக்‌ குருக்களுக்காகவும்‌, தங்களுக்காகவும்‌ அவர்கள்‌ பாஸ்கா 
ஆட்டுக்குட்டியைக்‌ கொன்றனர்‌. 

அடிமைத்தனதத்திலிருந்து திரும்பிவந்திருந்த இஸ்ரயேல்‌ மக்களும்‌, மேலும்‌, 
இஸ்ரயேல்‌ கடவுளை வழிபட வேற்றினத்‌ தீட்டிலிருந்து ஒதுங்கி இவர்களோடு சேர்ந்து 
கொண்டவர்களும்‌ பாஸ்கா உணவை உண்டனர்‌. 

புளிப்பற்ற அப்ப விழாவை ஏழு நாள்கள்‌ மகிழ்ச்சியோடு கொண்டாடினர்‌. ஏனெனில்‌ 
ஆண்டவர்‌ அவர்களை மகிழ்வுபடுத்தினார்‌. இஸ்ரயேலின்‌ கடவுளான ஆண்டவரின்‌ 
இல்லப்‌ பணியில்‌ அவர்களுக்குத்‌ துணைபுரியமாறு ஆண்டவர்‌ அசீரிய மன்னரின்‌ 
மனத்தை மாற்றியிருந்தார்‌. 


*அதிகாரம்‌ 7* 


இதன்பின்‌, பாரசீக மன்னரான அர்த்தக்சஸ்தாவின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ எஸ்ரா 
பாபிலோனிலிருந்து புறப்பட்டார்‌. 

இந்த எஸ்ரா செராயாவின்‌ மகன்‌: இவர்‌ அசாரியாவின்‌ மகன்‌: இவர்‌ இல்கியாவின்‌ மகன்‌: 
இவர்‌ சல்லூமின்‌ மகன்‌: இவர்‌ சாதோக்கின்‌ மகன்‌: இவர்‌ அகித்தோப்பின்‌ மகன்‌: 

இவர்‌ அமாரியாவின்‌ மகன்‌: இவர்‌ அசரியாவின்‌ மகன்‌: இவர்‌ மெரயோத்தின்‌ மகன்‌: 


10. 


11. 


122 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


214 


இவர்‌ செரகியாவின்‌ மகன்‌: இவர்‌ உசீயின்‌ மகன்‌: இவர்‌ புக்கீயின்‌ மகன்‌: 

இவர்‌ அபிசுவாவன்‌ மகன்‌: இவர்‌ பினகாசின்‌ மகன்‌: இவர்‌ எலயாசரின்‌ மகன்‌: இவர்‌ 
தலைமைக்‌ குருவான ஆரோனின்‌ மகன்‌. 

எஸ்ரா இஸ்ரயேலின்‌ கடவுளான ஆண்டவர்‌ மோசேக்கு அளித்திருந்த திருச்சட்டமலில்‌ 
வல்லுநர்‌. அவருடைய கடவுளான ஆண்டவரின்‌ அருட்கரம்‌ அவரோடு இருந்ததால்‌, 
அவருக்குத்‌ தேவையான அனைத்தையும்‌ மன்னர்‌ அவருக்குக்‌ கொடுத்தார்‌. 

அவரோடு இஸ்ரயேல்‌ மக்களில்‌ சிலரும்‌, குருக்கள்‌, லேவியர்‌, பாடகர்‌, 
வாயிற்காப்போர்‌, கோவில்‌ ஊழியர்‌ ஆகியோரில்‌ சிலரும்‌, மன்னரான 
அர்த்தக்சஸ்தாவின்‌ ஏழாம்‌ ஆட்சி ஆண்டில்‌ எருசலேமிற்குப்‌ புறப்பட்டனர்‌. 

அவர்கள்‌ மன்னரின்‌ ஏழாம்‌ ஆட்சியாண்டில்‌ ஐந்தாம்‌ திங்கள்‌ எருசலேமை 
அடைந்தார்கள்‌. 

ஆண்டவரின்‌ அருட்கரம்‌ எஸ்ராவோடு இருந்ததால்‌, முதலாம்‌ திங்களின்‌ முதல்‌ நாள்‌ 
பாபிலோனிலிருந்து புறப்பட்ட அவர்‌ ஜந்தாம்‌ திங்கள்‌ முதல்‌ நாள்‌ எருசலேமை 
வந்தடைந்தார்‌. 

எஸ்ரா ஆண்டவரின்‌ திருச்சட்டத்தைக்‌ கற்று அதன்படி நடப்பதிலும்‌, சட்டத்தையும்‌, 
முறைமையையும்‌ இஸ்ரயேல்‌ மக்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுப்பதிலும்‌ தன்னை முழுமையாக 
ஈடுபடுத்தினார்‌. 

ஆண்டவரின்‌ கட்டளைகளைச்‌ சார்ந்த காரியங்களிலும்‌, இஸ்ரயேலரின்‌ சட்டங்களிலும்‌ 
வல்லுநரான குரு எஸ்ராவிடம்‌ மன்னர்‌ அர்த்தக்சஸ்தா வழங்கிய ஆவணத்தின்‌ நகல்‌ 
பின்வருமாறு: 

மன்னர்களின்‌ மன்னரான அர்த்தக்சஸ்தா என்னும்‌ நான்‌ விண்ணகக்‌ கடவுளின்‌ 
சட்டத்தில்‌ வல்லுநரான குரு எஸ்ராவிற்கு வாழ்த்துக்கூறி எழுதுவது: 

என்‌ ஆட்சிக்குட்பட்ட இஸ்ரயேல்‌ மக்களினத்திலும்‌, குருக்களிலும்‌, லேவியர்களிரும்‌ 
விருப்பமுள்ளவர்கள்‌ உம்மோடு எருசலேமிற்குச்‌ செல்ல நான்‌ அனுமதி வழங்குகிறேன்‌. 
ஏனெனில்‌, உமது கையிலிருக்கிற உம்‌ கடவளின்‌ திருச்சட்டத்தின்படி, யூதாவிலும்‌ 
எருசலேமிலும்‌ விசாரணை செய்யும்படி மன்னராகிய நானும்‌ என்‌ ஆலோசகர்‌ எழுவரும்‌ 
உம்மை அனுப்புகிறோம்‌. 

மேலும்‌ மன்னராகிய நானும்‌ என்‌ ஆலோசகர்களும்‌ எருசலேமில்‌ வாழும்‌ இஸ்ரயேலின்‌ 
கடவுளுக்கு நாங்கள்‌ மனமுவந்து ஒப்புக்கொடுத்த பொன்னையும்‌, வெள்ளியையும்‌ 
எடுத்துச்‌ செல்லவும்‌, 

மற்றும்‌, பாபிலோன்‌ நாடெங்கும்‌ உமக்குக்‌ கிடைக்கும்‌ பொன்னையும்‌ வெள்ளியையும்‌, 
அவற்றோடு எருசலேமில்‌ உள்ள தங்கள்‌ கடவுளின்‌ இல்லத்திற்காக ஒப்புக்‌ கொடுக்கும்‌ 
காணிக்கைகளையும்‌ எடுத்துச்‌ செல்லவும்‌ நாங்கள்‌ அனுமதி அளிக்கிறோம்‌. 
இப்பணத்தைகொண்டு காளைகளையும்‌, ஆட்டுக்கிடாய்களையும்‌, செம்மறிக்‌ 
குட்டிகளையும்‌, தானிய, நீர்மப்‌ படையல்களையும்‌ கவனத்துடன்‌ வாங்கி, எருசலேமில்‌ 
உள்ள உங்கள்‌ கடவுளின்‌ இல்லப்பீடத்தில்‌ காணிக்கையாக்கும்‌. 

எஞ்சிய வெள்ளியையும்‌, பொன்னையும்‌, உமக்கும்‌ உம்‌ சகோதரர்களுக்கும்‌ 
நலமெனப்பட்டதை உங்கள்‌ கடவுளின்‌ திருவுளப்படி செய்யும்‌. 

உம்‌ கடவுளின்‌ இல்ல வழிபாட்டுக்காக உம்மிடம்‌ கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை 
எருசலேமில்‌ உள்ள உம்‌ கடவுளின்‌ திருமுன்‌ வையும்‌. 

மேலும்‌, உம்‌ கடவுளின்‌ இல்லதிற்கு இதற்குமேல்‌ தேவையானவற்றை மன்னரின்‌ 
கருவூலத்திலிருந்து நீர்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 

மன்னர்‌ அர்த்தக்சஸ்தா என்னும்‌ நான்‌ யூப்ரத்தீசின்‌ அக்கரைப்‌ பகுதியில்‌ உள்ள 
பொருளாளர்களுக்குக்‌ கட்டளையிடுவது: விண்ணகக்‌ கடவுளின்‌ திருச்சட்ட வல்லுநரும்‌ 
குருவுமாகிய எஸ்ரா உங்களிடம்‌ கேட்பதையெல்லாம்‌ உடனடியாகக்‌ கொடுக்கவும்‌. 


22. 


oR 


24. 


அல 


26. 


a 


28. 


A வம்ப 


11. 


12. 


அவருக்கு மறு தாலந்து வெள்ளி, மறு படி கோதுமை, மறு குடம்‌ திராட்சை இரசம்‌, மறு 
குடம்‌ எண்ணெய்‌ ஆகியவற்றைத்‌ தேவையான அளவு கொடுக்கலாம்‌. 

நாட்டை ஆளும்‌ மன்னர்மீதும்‌, அவர்‌ மக்கள்‌ மீதும்‌, விண்ணகக்‌ கடவுள்‌ சினம்‌ 
கொள்ளாதபடி, அவரின்‌ இல்லத்திற்கு, அவர்‌ கட்டளையிட்ட அனைத்தும்‌ 
கொடூக்கப்படவேண்டும்‌. 

மேலும்‌, நான்‌ அறிவிப்பது: குருக்கள்‌, லேவியர்‌, பாடகர்‌, வாயிற்காவலர்‌, கோவிற்‌ 
பணியாளர்‌, கடவுளது இந்த இல்லத்தின்‌ மற்ற ஊழியர்‌ எவர்‌ மீதும்‌ திறையோ, வரியோ, 
தீர்வையோ சுமத்துவது முறையன்று. 

எஸ்ரா, கடவுள்‌ உமக்குக்‌ கொடுத்துள்ள ஞானத்தின்படி யூப்பிரத்தீசின்‌ அக்கரைப்‌ 
பகுதியில்‌ வாழும்‌ எல்லா மக்களுக்கும்‌ நீதி வழங்க, உம்‌ கடவுளின்‌ திருச்சட்டத்தை 
அறிந்தவரான நீதிபதிகளையும்‌, ஆளுநர்களையும்‌ ஏற்படுத்தும்‌: திருச்சட்டம்‌ 
அறியாதவர்களுக்கு அதைக்‌ கற்பியும்‌. 

மேலும்‌ திருச்சட்டத்திற்கும்‌, மன்னரின்‌ கட்டளைகளுக்கும்‌ கீழ்ப்படியாதவருக்குக்‌ 
கண்டிப்பாய்‌ தண்டனை கொடுக்கப்படவேண்டும்‌: மரண தண்டனையோ நாடு 
கடத்தபடூதலோ சொத்துப்‌ பறிமுதலோ சிறைத்‌ தண்டனையோ கொடுக்கப்படட்டும்‌ . 
எருசலேமிலுள்ள ஆண்டவரின்‌ இல்லத்தை அழகுபடுத்தும்படி மன்னரைத்‌ பண்டிய நம்‌ 
முன்னோரின்‌ கடவுளான வாழ்த்தப்பெறுவாராக! 

மன்னர்‌, அவர்தம்‌ ஆலோசகர்‌, ஆற்றல்மிகு அரச அதிகாரங்கள்‌ ஆகியோரின்‌ 
பார்வையில்‌ தயவுகிடைக்கும்படி செய்தவர்‌ அவரே! என்‌ கடவுளான ஆண்டவரின்‌ 
அருள்கரம்‌ என்னோடு இருந்ததால்‌, நான்‌ திடம்‌ கொண்டு, இஸ்ரயேலின்‌ 
தலைவர்களை ஒன்று சேர்த்து, அவர்களை என்னோடு அழைத்துவந்தேன்‌. 


*அதிகாரம்‌ 8 * 


மன்னர்‌ அர்த்தக்சஸ்தாவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌ எஸ்ராவோடு பாபிலோனியாவிலிருந்து 
வந்தவர்களின்‌ குடும்பத்‌ தலைவர்களது தலைமுறை அட்டவணை அவர்களின்‌ 
மூதாதையர்‌ மரபின்படி பின்வருமாறு: 

பினகாசின்‌ வழிமரபில்‌ கெர்சோம்‌: இத்தாமர்‌ வழிமரபில்‌ தானியேல்‌: தாவீதின்‌ 
வழிமரபில்‌ ஆற்டிசு: 

பாரோசு வழிமரபில்‌ செக்கனியாவின்‌ மகன்‌ செக்கரியா: மற்றும்‌ அவரோடு மற்றைம்பது 
ஆண்கள்‌: 

பாகாத்மோவாபு வழிமரபில்‌ செரெகியாவின்‌ மகன்‌ எல்யகோவனாய்‌: மற்றும்‌ அவரோடு 
இருமறு ஆண்கள்‌: 

சாத்து வழிமரபில்‌ எகசியேலின்‌ மகன்‌ செக்கனியா: மற்றும்‌ அவரோடு முந்மறு ஆண்கள்‌: 
ஆதின்‌ வழிமரபில்‌ யோனத்தானின்‌ மகன்‌ எபேது: அவரோடு ஜம்பது ஆண்கள்‌: 

ஏலாமி வழிமரபில்‌ அத்தலியாவின்‌ மகன்‌ ஏசாயா: மற்றும்‌ அவரோடு எழுபது ஆண்கள்‌: 
செபத்தியா வழிமரபில்‌ மிக்கேலின்‌ மகன்‌ செபதியா: மற்றும்‌ அவரோடு என்பது ஆண்கள்‌: 
யோவாபு வழிமரபில்‌ எகியேலின்‌ மகன்‌ ஒபதியா: மற்றும்‌ அவரோடு இருமற்றுப்‌ 
பதினெட்டு ஆண்கள்‌: 

பானி வழிமரபில்‌ யோசிப்பியாவின்‌ மகன்‌ செலோமித்து: மற்றும்‌ அவரோடு மற்றிருபது 
ஆண்கள்‌: 

பேபாய்‌ வழிமரபில்‌ பேபாயின்‌ மகன்‌ செக்கரியா: மற்றும்‌ அவரோடு இருபத்தெட்டு 
ஆண்கள்‌: 

அஸ்காது வழிமரபில்‌ அக்காற்றானின்‌ மகன்‌ யோகனான்‌: மற்றும்‌ அவரோடு மற்றுப்பத்து 
ஆண்கள்‌: 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


பகி 


23: 


24. 


22: 


26. 


ai 
28, 


அதோனிக்காம்‌ வழிமரபில்‌ பிற்காலத்தவர்களான எலிப்பலேற்று எவேல்‌, செமாயா: 
மற்றும்‌ அவர்களோடு அறுபது ஆண்கள்‌: பிக்வாயின்‌ வழிமரபில்‌ உத்தாய்‌, சக்கூர்‌: மற்றம்‌ 
அவர்களோடு எழுபது ஆண்கள்‌. 

அகவா செல்லும்‌ ஆற்றருகில்‌ அவர்களை நான்‌ ஒன்று சேர்த்தேன்‌. அங்கே மூன்று 
நாள்கள்‌ தங்கியிருந்தோம்‌. மக்களையும்‌ குருக்களையும்‌ பற்றிக்‌ கேட்டறிந்தபோது, 
அங்கே அவர்களுள்‌ எவரும்‌ லேவியர்‌ இல்லை என்று கண்டேன்‌. 

ஆகையால்‌, எலியேசர்‌, அரியேல்‌, செமாயா, எல்நாத்தான்‌, யாரிபு, எல்நாத்தான்‌, 
நாத்தான்‌, செக்கரியா, மெசுல்லாம்‌ ஆகிய தலைவர்களையும்‌ யோயாரிபு, எல்நாத்தான்‌ 
ஆகிய ஞானியரையும்‌ என்னிடம்‌ அழைத்தேன்‌. 

அவர்களைக்‌ கசிப்பியாவில்‌ இருந்த மக்கள்‌ தலைவரான இத்தோவிடம்‌ அனுப்பி 
வைத்தேன்‌. கசிப்பியாவில்‌ இருந்த இத்தோவிடம்‌ அவருடைய சகோதரர்களான 
கோவில்‌ பணியாளர்களிடமும்‌, “நம்‌ கடவுளின்‌ இல்லத்திற்குப்‌ பணியாளரை 
அனுப்புங்கள்‌“ என்று சொல்லும்படி கூறினேன்‌. 

எங்கள்‌ கடவுளின்‌ அருட்கரம்‌ எங்களோடு இருந்ததால்‌, இஸ்ரயேல்‌ இனத்தவரும்‌ 
லேவியருமான, மக்லியின்‌ புதல்வருள்‌ புத்திக்கூர்மையுடைய செரேபியாவையும்‌, 
அவருடைய புதல்வர்களும்‌ உறவினர்களுமாகப்‌ பதினெட்டுப்‌ பேரையும்‌, 
அசபியாவையும்‌, அவரோடு மெராரரியின்‌ புதல்வர்களில்‌ ஒருவரான ஏசாயின்‌ அவருடைய 
சகோதரர்களும்‌, அவர்களின்‌ புதல்வர்களுமான இருபது பேரையும்‌, 

மற்றும்‌ தாவீதும்‌ அவரின்‌ அலுவலர்களும்‌ லேவியர்களுக்கு உதவி செய்யப்‌ பிரித்து 
வைத்திருந்த இருமற்று இருபது கோவில்‌ பணியாளரையும்‌ அவர்கள்‌ எங்களிடம்‌ 
அழைத்து வந்தார்கள்‌. இவர்கள்‌ அனைவரும்‌ தம்‌ பெயர்களைப்‌ பதிவு செய்து 
கொண்டனர்‌. 

இதன்பின்‌ எங்கள்‌ கடவுள்முன்‌ எங்களையே நாங்கள்‌ தாழ்த்திக்‌ கொண்டு, 
எங்களுக்கும்‌ எங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌, எங்கள்‌ எல்லா உடைமைகளுக்கும்‌ பயணம்‌ 
நலமாக அமையவேண்டுமென்று மன்றாடூமாறு, அகவா ஆற்றருகே நோன்பு ஒன்று 
அறிவித்தேன்‌. 

ஏனெனில்‌ வழியில்‌ எதிரிகளிடமிருந்து எங்களைக்‌ காப்பாற்றும்படி 
காலட்படையினரையும்‌, குதிரைப்படையினரையும்‌ எங்களோடு அனுப்பி வைக்குமாறு 
மன்னனைக்‌ கேட்க எனக்கு வெட்கமாக இருந்தது. இதற்குக்‌ காரணம்‌ நாங்கள்‌ 
மன்னரை நோக்கி, எங்கள்‌ கடவுளின்‌ அருட்கரம்‌ அவரை நேர்மையுடன்‌ தேடுகிற 
அனைவர்மீதும்‌ இருக்கின்றது என்றும்‌, அவரைப்‌ புறக்கணிப்பவர்கள்‌ அவரது 
வலிமைக்கும்‌, சினத்துக்கும்‌ ஆளாவர்கள்‌ என்றும்‌ சொல்லியிருந்தோம்‌. 

எனவே நாங்கள்‌ நோன்பிருந்து, இதற்காக எங்கள்‌ கடவுளிடம்‌, வேண்டிக்‌ 
கொண்டோம்‌. அவரும்‌ எங்கள்‌ மன்றாட்டைக்‌ கேட்டருளினார்‌. 

பின்னர்‌ குருக்களின்‌ தலைவர்கள்‌ பன்னிருவராகிய செரெபியா, அசபியா மற்றும்‌ 
அவர்களின்‌ உறவினர்‌ பத்துப்‌ பேரைப்‌ பிரித்து, அவர்களிடம்‌ 

அரசரும்‌ அவருடைய ஆலோகசர்களும்‌ அவருடைய அலுவலர்களும்‌ அங்கிருந்த 
மக்களும்‌ எங்கள்‌ கடவுளின்‌ இல்லத்திற்குக்‌ காணிக்கையாக அளித்திருந்த வெள்ளி, 
தங்கம்‌, பாத்திரங்கள்‌ யாவற்றையும்‌ நிறுத்துக்‌ கொடுத்தேன்‌. 

அவர்களிடம்‌ நிறுத்துக்‌ கொடுத்தவை: இருபத்தாறு டன்‌ நிறைவுள்ள வெள்ளி: 
நாலாயிரம்‌ கிலோகிராம்‌ நிறைவுள்ள வெள்ளிப்‌ பாத்திரங்கள்‌: ஆயிரம்‌ பொற்காசு 
மதிப்புள்ள இருபது பொற்‌ கிண்ணங்கள்‌: 

பொன்போன்று மெருகேற்றப்பட்ட இரு வெண்கலப்‌ பாத்திரங்கள்‌. 

பின்பு, அவர்களைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்‌: 
இந்தப்‌ பாத்திரங்களும்‌ அப்பணிப்பட்டவையே. இந்த வெள்ளியும்‌ பொன்னும்‌ உங்கள்‌ 
மூதாதையரின்‌ கடவுளுக்கு அளிக்கப்பட்ட தன்னார்வக்‌ காணிக்கைகள்‌. 


2 


30. 


=; 


32 
த 


34. 


ந்‌ 


36. 


நீங்கள்‌ எருசலேமிலுள்ள குருக்களின்‌ தலைவர்கள்‌, லேவியர்‌, இஸ்ரயேல்‌ 
குலத்தலைவர்கள்‌ ஆகியோர்‌ முன்னிலையில்‌, ஆண்டவரின்‌ இல்லக்‌ கருவூலத்தில்‌ 
ஒப்படைக்கும்வரை இவற்றைப்‌ பாதுகாத்து வாருங்கள்‌“ என்று சொன்னேன்‌. 

எனவே குருக்களும்‌, வேலியரும்‌ நிறுக்கப்பட்ட வெள்ளி, பொன்பாத்திரங்கள்‌ 
ஆகியவற்றை எருசலேமிலுள்ள நம்‌ கடவுளின்‌ இல்லதிற்குக்‌ கொண்டுபோகும்படி 
பெற்றுக்‌ கொண்டனர்‌. 

பிறகு முதல்‌ திங்கள்‌ பன்னிரண்டாம்‌ நாள்‌, அகவா ஆற்றைவிட்டு எருசலேமுக்குப்‌ 
புறப்பட்டோம்‌. எங்கள்‌ கடவுளின்‌ அருட்கரம்‌ எங்களோடு இருந்ததால்‌ போகும்‌ வழியில்‌ 
நாங்கள்‌ எங்கள்‌ பகைவர்‌ கையினின்றும்‌ திருடர்‌ கையினின்றும்‌ பாதுகாக்கப்பட்டோம்‌. 
நாங்கள்‌ எருசலேமை அடைந்து அங்கு மூன்று நாள்கள்‌ தங்கினோம்‌. 

நான்காம்‌ நாள்‌, நம்‌ கடவுளின்‌ இல்லத்தில்‌ உரியாவின்‌ மகனும்‌ குருவுமாகிய 
மெரமோத்தின்‌ கையில்‌ வெள்ளியும்‌ பொன்னும்‌ பாத்திரங்களும்‌ நிறுக்கப்பட்டு 
ஒப்படைக்கப்பட்டன. அப்போது அவரோடு பினகாசின்‌ மகன்‌ எலயாசரும்‌, லேவியரான 
ஏசுவாவின்‌ மகன்‌, யோசபாத்தும்‌ பின்டீயின்‌ மகன்‌ நோவதியாவும்‌ இருந்தனர்‌. 

அவற்றின்‌ எண்ணிக்கையும்‌, எடையையும்‌ அன்ற அவர்கள்‌ குறித்து வைத்துக்‌ 
கொண்டார்கள்‌. 

அப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையடைந்து, திரும்பி வந்தவர்கள்‌, 
இஸ்ரயேலின்‌ கடவுளுக்கு எரிபலிகள்‌ செலுத்தினர்‌: இஸ்ரயேலின்‌ எல்லா 
மக்களுக்காகவும்‌ பன்னிரு இளங்‌ காளைகளையும்‌ தொண்ணூற்றாறு செம்மறிக்‌ 
கிடாய்களையும்‌, எழுபத்தேழு ஆட்டுக்‌ குட்டிகளையும்‌ பாவம்‌ போக்கும்‌ பலியான 
பன்னிரு வெள்ளாட்டுக்‌ கிடாய்களையும்‌ ஆண்டவருக்கு எரிபலியாக ஒப்புக்‌ 
கொடுத்தனர்‌. 

மேலும்‌ அவர்கள்‌ மன்னரின்‌ ஆவண மடல்களைச்‌ சிற்றரசர்களிடமும்‌, யூப்பிரத்தீசின்‌ 
அக்கரையில்‌ இருந்த ஆளுநர்களிடமும்‌ கொடுத்தனர்‌. இவர்கள்‌ மக்களுக்கும்‌ 
கடவுளின்‌ இல்லத்திற்கும்‌ உறுதுணையாய்‌ இருந்தனர்‌. 


*அதிகாரம்‌ 9, * 


இவைகளுக்குப்‌ பின்னர்‌, அதிகாரிகள்‌ என்னிடம்‌ வந்து, “இஸ்ரயேல்‌ மக்களும்‌ 
குருக்களும்‌ லேவியரும்‌, கானானியர்‌, இத்தியர்‌, பெரிசியர்‌, எபூசியர்‌, அம்மோனியர்‌, 
மோவாபியர்‌, எகிப்தியர்‌, எமோரியர்‌ ஆகிய நாட்டினரின்‌ வெறுக்கத்தக்க 
செயல்களிலிருந்து தங்களைக்‌ காத்துக்‌ கொள்ளவில்லை. 

ஏனெனில்‌ அவர்கள்‌ தங்களுக்கும்‌ தங்கள்‌ புதல்வர்களுக்கும்‌ அவர்களுடைய 
புதல்வியரை மனைவியராக எடூத்துக்கொண்டனர்‌. எனவே புனித இனம்‌ வேற்று நாட்டு 
மக்களோடு கலக்கப்பட்டது. இந்தப்‌ பற்றுறுதியின்மைக்கு அதிகாரிகளும்‌, 
ஆளுநர்களுமே முதற்காரணம்‌ ஆவர்‌” என்று கூறினார்கள்‌. 

இதைக்‌ கேட்டவுடன்‌, நான்‌ என்‌ ஆடையையும்‌, மேலுடையையும்‌ கிழித்தேன்‌: மேலும்‌ 
மலைமுடியையும்‌ தாடியையும்‌ பிய்த்துக்‌ கொண்டு திகைப்புற்று உட்கார்ந்தேன்‌. 
இஸ்ரயேலின்‌ கடவுளின்‌ வார்த்தைகளுக்கு அஞ்சிய யாவரும்‌, அடிமைத்தனத்திலி ருந்து 
திரும்பி வந்தவர்களின்‌ குற்றத்திற்காக என்னைச்‌ சூழ்ந்து நின்றனர்‌. நானோ மாலைப்பலி 
நேரம்வரை செயலற்று அமர்ந்தி ருந்திருந்தேன்‌. 

மாலைப்பலி நேரத்தில்‌ நோன்பை முடித்துக்‌ கிழிந்த ஆடையோடும்‌ மேலுடையோடும்‌ 
முழந்தாளிட்டு என்‌ கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து நான்‌ கூறியது: 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


கடவுளே: உம்மை நோக்கி என்‌ முகத்தைத்‌ திருப்ப வெட்கி நாணுகிறேன்‌. ஏனெனில்‌, 
எங்கள்‌ பாவங்கள்‌ எங்கள்‌ தலைக்கு மேல்‌ பெருகிவிட்டன. எங்கள்‌ குற்றங்கள்‌ 
விண்ணைத்‌ தொட்டு விட்டன. 

எம்‌ முன்னோர்‌ காலமுதல்‌ இதுவரை நாங்கள்‌ பெரும்‌ பாவம்‌ செய்துள்ளோம்‌. எங்கள்‌ 
பாவங்களினால்‌, நாங்களும்‌ எங்கள்‌ அரசர்களும்‌, குருக்களும்‌ வேற்று நாட்டு 
மன்னர்களின்‌ கைக்கும்‌, வாளுக்கும்‌ அடிமைத்தனத்திற்கும்‌ கொள்ளைக்கும்‌ வெட்கக்‌ 
கேட்டுக்கும்‌ இதுவரை ஒப்பவிக்கப்பட்டோம்‌. 

ஆனால்‌, தற்பொழுது சிறிது காலமாய்‌ எம்‌ கடவுளாம்‌ ஆண்டவருமாகிய உமது கருணை 
துலங்கியுள்ளது: எங்களுள்‌ சிலரை எஞ்சியோராக விட்டூவைத்தீர்‌: உமது புனித 
இடத்தில்‌ எங்களுக்குச்‌ சிறிது இடம்‌ தந்தீர்‌: எம்‌ கடவுளாகிய நீர்‌ என்‌ கண்களுக்கு ஒளி 
தந்தீர்‌: எமது அடிமைத்‌ தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர்‌. 

நாங்கள்‌ அடிமைகளாக இருந்தும்‌, எம்‌ கடவுளாகிய நீர்‌ எங்களை அடிமைத்தனத்திற்குக்‌ 
கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள்‌ உயிர்‌ பிழைக்கவும்‌, எங்கள்‌ கடவுளின்‌ கோவிலை 
எழுப்பவும்‌, பாழடைந்ததைப்‌ பழுதுபார்க்கவும்‌ யூதேயாவிலும்‌ எருசலேமிலும்‌ பாதுகாப்பு 
அளிக்கவும்‌ பாரசீக மன்னர்களின்‌ முன்‌ எமக்கு உமது தயை கிடைக்கவும்‌ செய்தருளீர்‌! 
ஆயினும்‌, எம்‌ கடவுளே! இவையெல்லாம்‌ நிகழ்ந்த பின்னும்‌ நாங்கள்‌ இப்பொழுது என்ன 
சொல்லமுடியும்‌? நாங்கள்‌ உம்‌ கட்டளைகளைப்‌ புறக்கணித்துவிட்டோமே! 

நீர்‌ உம்‌ அடியார்களாகிய இறைவாக்கினர்‌ மூலம்‌, “நீங்கள்‌ குடியேறவிருக்கிற நாடு 
வேற்றினத்தாரின்‌ தீட்டினாலும்‌, பிற நாடுகளின்‌ தீட்டினாலும்‌ அந்நாட்டை ஒருமுனை 
தொடங்கி மறுமுனை வரை மாசுபடுத்தியுள்ள மக்களின்‌ அருவருப்புகளாலும்‌ பய்மை 
இழந்திருக்கின்றது. 

எனவே நீங்கள்‌ வலிமை பெறவும்‌ நாட்டின்‌ நலன்களை அனுபவிக்கவும்‌, அந்நாட்டை 
என்றென்றும்‌ உங்கள்‌ மக்களுக்கு உரிமையாக்கிக்‌ கொள்ளவும்‌ வேண்டுமாயின்‌ 
வேற்றினத்தாருடன்‌ பெண்‌ கொள்வதும்‌ கொடுப்பதும்‌ இருத்தலாகாது. மேலும்‌ 
அவர்களின்‌ நல்லலுறவையும்‌ நலத்தையுமே என்றுமே நாடாலாகாது” என்று நீர்‌ 
கட்டளையிட்டிருப்பதைப்‌ புறக்கணித்தோம்‌. 

எம்‌ தீச்செயல்களினாலும்‌ எமது பெரும்‌ பாவத்தினாலுமே இவையெல்லாம்‌ எங்கள்மீது 
வந்தன. ஆனால்‌ எங்கள்‌ கடவுளாகிய நீர்‌ எங்கள்‌ குற்றத்திற்கு ஈடாக தண்டியாமல்‌ 
எங்களை எஞ்சியிருக்கச்‌ செய்தீர்‌. 

நாங்கள்‌ மீண்டும்‌ உமது கட்டளைகளை மீறுவோமா? இவ்வாறு வெறுப்பானவைகளைச்‌ 
செய்கின்ற மக்களோடு இனி கலப்பு மணம்‌ செய்து கொள்வோமா? அப்படிச்‌ செய்தால்‌, 
எஞ்சியுள்ள எங்களுள்‌ எவரும்‌ இல்லாதபடி, யாரும்‌ தப்பாதபடி, நீர்‌ எம்மை 
அழிக்கும்வரை எம்மீது சினம்‌ கொள்வீர்‌ அன்றோ? 

இஸ்ரயேலின்‌ கடவுளான ஆண்டவரே! நீர்‌ நீதியுள்ளவர்‌. ஏனெனில்‌, இன்று நாங்களே 
எஞ்சியுள்ளோராய்‌ விடப்பட்டிருக்கிறோம்‌. இதோ நாங்கள்‌ உம்முன்‌ குற்றவாளிகளாய்‌ 
இருக்கிறோம்‌. இதனால்‌ எங்களில்‌ யாரும்‌ உம்முன்‌ நிற்க இயலாது. 


*அதிகாரம்‌ 10 * 


இவ்வாறு, எஸ்ரா கடவுளின்‌ இல்லத்தின்முன்‌ விழுந்து மன்றாடி விண்ணப்பித்து 
க்கொண்டு இருந்தார்‌. அப்பொழுது ஆண்‌, பெண்‌, குழந்தைகள்‌ உள்பட இஸ்ரயேல்‌ 
மக்களின்‌ பெருங்கூட்டம்‌ அவரைச்‌ சூழ்ந்து கொண்டு கூக்குரலிட்டு அழுதனர்‌. 

அப்பொழுது ஏலாமியருள்‌ ஒருவரான எகியேல்‌ மகன்‌ செக்கனியா எஸ்ராவை நோக்கி, 
நாங்கள்‌ கடவுளுக்கு எதிராக நேர்மையற்றவர்களாய்‌ நடந்து கொண்டோம்‌. ஏனெனில்‌ 


10. 


108 


122 


13. 


14. 


15. 


16. 


இந்நாட்டின்‌ மக்களான வேற்றினப்‌ பெண்களை மணந்தோம்‌. ஆயினும்‌, இஸ்ரயேலுக்கு 
இன்னும்‌ நம்பிக்கை உண்டு. 

ஆகவே, என்‌ தலைவரின்‌ அறிவுரைக்கும்‌ கடவுளின்‌ கட்டளைகளுக்கும்‌ அஞ்சி 
நடப்போரின்‌ விருப்பத்திற்கும்‌ ஏற்ப, அப்பெண்கள்‌ அனைவரையும்‌ அவர்களின்‌ 
பிள்ளைகளையும்‌ அகற்றி விடுவோம்‌ என்று நம்‌ கடவுளோடு உடன்படிக்கை செய்வோம்‌. 
திருச்சட்டத்திற்கு ஏற்ப இது செய்யப்படட்டும்‌. 

எழுந்திரும்‌! இது உம்‌ கடமை. நாங்கள்‌ உம்மோடு இருக்கின்றோம்‌. இதை 
மனஉறுதியுடன்‌ செய்யும்‌ என்றார்‌. 

எஸ்ரா எழுந்து, குருக்களின்‌ தலைவர்களையும்‌, லேவியர்களையும்‌, எல்லா இஸ்ரயேல்‌ 
மக்களையும்‌ இவ்வாறு வாக்குறுதி அளிக்கச்‌ செய்தார்‌. அவர்களும்‌ அவ்வாறே செய்தனர்‌. 
பின்பு, எஸ்ரா கடவுளது இல்லத்தின்‌ முகப்பினின்று எழுந்தார்‌: எலியாசிபின்‌ மகனான 
யோகனானின்‌ அறையினுள்‌ சென்றார்‌. அங்கே உணவு உண்ணாமலும்‌, தண்ணீர்‌ 
குடிக்காமலும்‌ இருந்தார்‌. ஏனெனில்‌ அடிமைத்தனத்திலிருந்து திரும்பிவந்தவர்களின்‌ 
நேர்மையின்மையின்‌ பொருட்டுப்‌ புலம்பி அழுது கொண்டிருந்தார்‌. 
அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த மக்கள்‌ அனைவரும்‌ எருசலேமில்‌ 
கூடவேண்டுமென்றும்‌, 

அவர்களுள்‌ எவராவது மூன்று நாள்களுக்குள்‌ வராமல்‌ இருந்தால்‌, மக்கள்‌ தலைவர்கள்‌ 
பெரியோர்‌ ஆகியோரின்‌ அறிவரைப்படி, அவனுடைய உடைமைகள்‌ பறிமுதல்‌ 
செய்யப்படவேண்டும்‌ என்றும்‌ அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்களின்‌ 
கூட்டத்திலிருந்து அவர்கள்‌ விலக்கி வைக்கப்படவேண்டும்‌ என்றும்‌ யூதாவிலும்‌ 
எருசலேமிலும்‌ அறிவிக்கப்பட்டது. 

எனவே, யூதா, பென்யமின்‌ குலத்தார்‌ அனைவரும்‌ எருசலேமில்‌ மூன்று நாள்களுக்குள்‌ 
அதாவது, ஒன்பதாம்‌ மாதம்‌, இருபதாம்‌ நாளன்று ஒன்று கூட்டப்பட்டனர்‌. மக்கள்‌ 
அனைவரும்‌ மேற்குறிப்பிட்டதன்‌ காரணமாகவும்‌, மழையின்‌ காரணமாகவும்‌ கடவுளது 
இல்லத்தின்‌ வளாகத்தில்‌ நடுங்கிக்‌ கொண்டு உட்கார்ந்திருந்தனர்‌. 

குரு எஸ்ரா எழுந்து அவர்களைப்‌ பார்த்துக்‌ கூறியது: நீங்கள்‌ வேற்றினப்‌ பெண்களை 
மணந்ததால்‌ நேர்மையற்றவர்களாகி, இஸ்ரயேலின்‌ பாவத்தைப்‌ பெருகச்‌ செய்து 
ள்ளீர்கள்‌. 

எனவே, இப்பொழுது உங்கள்‌ மூதாதையரின்‌ கடவுளாகிய ஆண்டவரின்‌ திருமுன்‌ 
மன்றாடுங்கள்‌: அவர்‌ திருவுளப்படி நடங்கள்‌: இந்நாட்டில்‌ வாழும்‌ மக்களிடமிருந்தும்‌, 
வேற்றினப்‌ பெண்களிடமிருந்தும்‌ விலகி இருங்கள்‌ . 

அப்பொழுது குழுமியிருந்த அனைவரும்‌ உரத்த குரலில்‌ கூறியது: நீர்‌ சொல்வதே சரி! 
உமது வார்த்தையின்படியே நாங்கள்‌ செய்வோம்‌. 

ஆயினும்‌ இதனை ஓரிரு நாள்களில்‌ செய்ய இயலாது: ஏனெனில்‌ மக்கள்‌ மிகுதியாக 
உள்ளனர்‌. இது மாரிக்காலமாக இருப்பதால்‌, வெளியே நிற்க முடியவில்லை. மேலும்‌, 
இக்கரியத்தில்‌ எங்களுள்‌ பாவம்‌ செய்தோர்‌ பலர்‌. 

எனவே, எல்லா மக்களின்‌ சார்பில்‌ தலைவர்கள்‌ இதன்‌ காரணமாக மூண்ட நம்‌ கடவுளின்‌ 
கோபக்கணல்‌ நம்மைவிட்டு விலகும்வரை தங்கியிருக்கட்டும்‌, நம்‌ நகர்களில்‌ வாழும்‌ 
வேற்றினப்‌ பெண்களை மணந்தவர்கள்‌ அனைவரும்‌ குறித்த காலத்தில்‌ வரட்டும்‌: 
அவர்களோடு ஒவ்வொரு நகரத்தின்‌ பெரியோர்களும்‌, அதன்‌ நீதிபதிகளும்‌ வரட்டும்‌. 
அசாவேலின்‌ மகனான யோனத்தானும்‌, திக்வாவின்‌ மகன்‌ யாகிசியாவுமே இதை 
எதிர்த்து நின்றனர்‌. மெசுல்லாமும்‌ லேவியரான சபத்தாயும்‌ அவர்களுக்கு உடந்தையாக 
இருந்தனர்‌. 

அடிமைத்தனத்தலிருந்து திரும்பி வந்திருந்தோர்‌ அவ்வாறே செய்தனர்‌. குரு எஸ்ராவும்‌ 
மக்கள்‌ தலைவர்களும்‌ அவர்களின்‌ மூதாதையரின்‌ வழிமரபின்படியும்‌, ஒவ்வொருவரின்‌ 


ர்‌, 


18. 


பெயர்‌ வரிசைப்படியும்‌, பத்தாம்‌ மாதம்‌ முதல்‌ நாள்‌ இதைப்பற்றி விசாரணை செய்ய 
அமர்ந்தனர்‌. 

முதல்‌ மாதம்‌ முதல்‌ நாளிலே வேற்றினப்‌ பெண்களை மணைந்தவர்கள்‌ அனைவரையும்‌ 
விசாரித்து முடித்தனர்‌. 

குருக்களின்‌ மரபில்‌ வேற்றினப்‌ பெண்களை மணந்தவர்களாகக்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டவர்கள்‌: ஏசுவா வழிமரபில்‌ யோசதாக்கின்‌ மகனான ஏசுவா, அவர்‌ 
சகோதரரின்‌ வழிமரபில்‌, மாசேயா, எலியேசர்‌, யாரிபு, கெதலியா ஆகியோர்‌. 

அவர்கள்‌ தம்‌ மனைவியரை அனுப்பி விட வாக்களித்தனர்‌: தங்கள்‌ குற்றநீக்கப்‌ பலியாக 
ஒரு கிடாயைச்‌ செலுத்தினர்‌. 

இம்மேயின்‌ வழிமரபில்‌, அனானி, செபதியா ஆகியோர்‌. 

ஆரிம்‌ வழிமரபில்‌ மாசேயா, எலியா, செமாயா, எகியேல்‌, உசியா ஆகியோர்‌. 

பஸ்கூர்‌ வழிமரபில்‌ எலியேனாய்‌, மாசேயா, இஸ்மயேல்‌, நத்தனியேல்‌, யோசபாது, 
எலாசா ஆகியோர்‌. 

லேவியரில்‌, யோசபாது, சிமயி, கெலித்தா என்ற கேலாயா, பெத்தகியா, யூதா, 
எலியேசர்‌ ஆகியோர்‌. 

பாடகரில்‌ எலியாகிபு: வாயிற்காவலரில்‌, சல்லூம்‌, தேலம்‌, ஊரி, ஆகியோர்‌. 

மற்ற இஸ்ரயேலருள்‌ பாரோகின்‌ வழிமரபில்‌ இரமியா, இசியா, மல்கியா, மிய்யாமின்‌, 
எலியாசர்‌, மல்கியா, பெனாயா ஆகியோர்‌. 

ஏலாம்‌ வழிமரபில1 மத்தானியா, செக்கரியா, எகியேல்‌, அப்தி, ஏரேமோத்து, எலியா 
ஆகியோர்‌. 

சத்ப வழிமரபில்‌, எலியேனாய்‌, எலியாகிபு, மத்தனியா, எலிமோது, சாபாது, அசிசா 
ஆகியோர்‌. 

பேபாய்‌ வழிமரபில்‌ யோகனான்‌, அனனியா, சபாய்‌, அத்லாய்‌ ஆகியோர்‌. 

பானி வழிமரபில்‌, மெசுல்லாம்‌, மல்லுக்கு, அதாயா, யாசூபு, செயால்‌, எரேமேத்து 
ஆகியோர்‌. 

பாகாத்மோவாபு வழிமரபில்‌, அத்னா, கெலால்‌, பெனாயா, மாசேயா, மத்தனியா, 
பெசலேல்‌, பின்டீய்‌, மனாசே ஆகியோர்‌. 

ஆரிம்‌ வழிமரபில்‌, எலியேசர்‌, இசிய்யா, மல்கியா, செமாயா, சிமியோன்‌, 

பென்யமின்‌, மல்லூக்கு, செமரியா ஆகியோர்‌. 

ஆசூம்‌ வழிமரபில்‌, மத்தனாய்‌, மத்தாத்தா, சாபது, எலிப்பலேற்று, எரேமாய்‌, மனாசே, 
சிமயி ஆகியோர்‌. 

பானி வழிமரபில்‌, மாகதாய்‌, அம்ராம்‌, ஊவேல்‌, 

பெனாயா, பேதயா, கெலூகி, 

வானியா, மெரேமோத்து, எலியாசிபு, 

மத்தனியா, மத்தனாய்‌, யகசு ஆகியோர்‌. 

பின்டீய்‌ வழிமரபில்‌, சிமயி, 

செலேமியா, நாத்தான்‌, அதாயா, 

மாக்னதபாய்‌, சசாய்‌, சாராய்‌, 

அசரியேல்‌, செலேமியா, செமரியா, 

சல்லூம்‌, அமரியா, யோசேப்பு ஆகியோர்‌. 

நெபோ வழிமரபில்‌, எயியேல்‌, மத்தித்தியா, சாபது, செபினா, யாதாய்‌, யோவேல்‌, 
பெனாயா ஆகியோர்‌. 

வேற்றினப்‌ பெண்களை மணந்திருந்த இவர்கள்‌ அனைவரும்‌ இப்பெண்களையும்‌ 
அவர்களிடமிருந்து பிறந்த பிள்ளைகளையும்‌ விலக்கிவிட்டனர்‌. 


10. 


11, 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 16. - "நெகேமியா" 


*அதிகாரம்‌ 1. * 


அக்கல்யா மகனான நெகேமியா கூறியது: இருபதாம்‌ ஆண்டின்‌ கிசிலேவு மாதத்தில்‌, 
நான்‌ தலைநகரான சூசாவில்‌ இருந்தேன்‌. 

அப்பொழுது, என்‌ சகோதரர்களில்‌ ஒருவரான அனானியும்‌ சில ஆண்களும்‌ 
யூதாவிலிருந்து வந்தார்கள்‌. அடிமைத்தனத்திற்குத்‌ தப்பித்துக்கொண்டு 
உயிரோடிருக்கும்‌ யூதர்களைப்பற்றியும்‌ எருசலேமைப்‌ பற்றியும்‌ அவர்களிடம்‌ 
விசாரித்தேன்‌. 

அதற்கு அவர்கள்‌, அடிமைத்தனத்திற்குத்‌ தப்பித்துக்‌ கொண்டு அம்மாநிலத்தில்‌ 
உயிரோடிருப்பவர்கள்‌ பெருந்‌ துயரும்‌ சிறுமையும்‌ அடைகிறார்கள்‌. எருசலேமின்‌ 
மதில்கள்‌ தகர்த்தெறியப்பட்டூுள்ளன: அதன்‌ வாயிற்கதவுகள்‌ தீக்கு இரையாகிவிட்டன 
என்று கூறினர்‌. 

இவற்றைப்‌ பற்றிக்‌ கேள்விபட்டதும்‌ நான்‌ உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன்‌: பல நாள்கள்‌ 
துக்கம்‌ கொண்டாடினேன்‌: மேலும்‌ நான்‌ நோன்பிருந்து விண்ணகக்‌ கடவுளின்முன்‌ 
மன்றாடினேன்‌: 

விண்ணகக்‌ கடவுளாகிய ஆண்டவரே! பெரியவரும்‌ அஞ்சுதற்கு உரியவரும்‌ ஆனவரே! 
தமக்கு அன்பு காட்டுபவர்களிடமும்‌ தம்‌ கட்டளைகளைக்‌ கடைப்பிடிப்பவர்களி டமும்‌ 
உடன்படிக்கையையும்‌ இரக்கத்தையும்‌ காப்பவரே! 

உம்‌ ஊழியர்களாகிய இஸ்ரயேல்‌ மக்களுக்காக இரவும்‌ பகலும்‌ இன்று உம்முன்‌ 
மன்றாடினேன்‌: இஸ்ரயேல்‌ மக்களாகிய நாங்கள்‌ உமக்கு எதிராகச்‌ செய்த பாவங்களை 
அறிக்கையிடுகிறேன்‌. அடியேனுடைய மன்றாட்டைக்‌ கேட்பதற்கு உம்‌ செவிகள்‌ 
திறந்திருப்பதாக! உன்‌ கண்கள்‌ விழித்திருப்பதாக! நானும்‌ என்‌ தந்‌ைத வீட்டாரும்‌ 
பாவம்‌ செய்தோம்‌. 

நாங்கள்‌ உமக்கு எதிராக முறைகேடாக நடந்து கொண்டோம்‌. உமது ஊழியரான 
மோசேக்குத்‌ தந்த கட்டளைகளையும்‌, சட்டங்களையும்‌, நீதி முறைமைகளையும்‌ 
கடைப்பிடிக்கவில்லை. 

உம்‌ ஊழியரான மோசேக்கு நீர்‌ அளித்த வாக்குறுதியை நினைவுகூர்ந்தருளும்‌. “நீங்கள்‌ 
நேர்மையற்றவர்களாக  இருப்பீர்களேயாகில்‌ உங்களை மக்களினங்களிடையே 
சிதறடிப்பேன்‌: 

இருப்பினும்‌, நீங்கள்‌ என்னிடம்‌ திரும்பிவந்து, என்‌ கட்டளைகளைப்‌ பின்பற்றி 
நடப்பீர்களாகில்‌, நீங்கள்‌ உலகின்‌ கடை எல்லைக்கு ஒதுக்கித்‌ தள்ளப்பட்டிருப்பினும்‌, 
அங்கிருந்து உங்களை ஒன்று சேர்த்து எனது பெயர்‌ விளங்கும்‌ பொருட்டு நான்‌ தேர்ந்து 
கொண்ட இடத்திற்கு உங்களைக்‌ கொண்டுவருவேன்‌“. 

உமது பேராற்றலாலும்‌ கைவன்மையாலும்‌ நீர்‌ மீட்ட உம்‌ மக்களும்‌ ஊழியர்களும்‌ 
இவர்களே. 

ஆண்டவரே, உம்‌ ஊழியனான அடியேனின்‌ மன்றாட்டையும்‌, உமது பெயருக்கு அஞ்சி 
நடக்க விரும்பும்‌ உம்‌ ஊழியர்களின்‌ மன்றாட்டையும்‌ கேட்டருளும்‌. உம்‌ ஊழியனாகிய 
எனக்கு இன்று வெற்றியை அருளும்‌. இம்மனிதர்‌ எனக்கு இரக்கம்‌ காட்டச்‌ 
செய்தருளும்‌ . அப்பொழுது, நான்‌ மன்னருக்குப்‌ பானம்‌ பரிமாறுவோனாக இருந்தேன்‌. 


10. 


11: 
12, 


13. 


*அதிகாரம்‌ 2.* 


மன்னர்‌ அர்த்தக்சஸ்தாவின்‌ இருபதாம்‌ ஆட்சி ஆண்டில்‌, நீசான்‌ மாதத்தில்‌ அவரது 
முன்னிலையில்‌ திராட்சை இரசம்‌ வைக்கப்பட்டிருந்தது. நான்‌ திராட்சை இரசத்தை 
எடுத்து மன்னருக்குக்‌ கொடுத்தேன்‌. அப்பொழுது அவர்‌ முன்னிலையில்‌ நான்‌ 
துயருற்றவனாய்‌ இருந்தேன்‌. 

மன்னர்‌ என்னைப்‌ பார்த்து, ஏன்‌ உன்‌ முகம்‌ வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாகத்‌ 
தெரியவில்லையே! இது மனவேதனையே அன்றி வேறொன்றுமில்லை என்றார்‌. நானோ 


மிகவும்‌ அஞ்சினேன்‌. 
நான்‌ மன்னரை நோக்கி, மன்னரே! நீர்‌ நீடூழி வாழ்க! என்‌ மூதாதையரின்‌ கல்லறைகள்‌ 
இருக்கும்‌ நகர்‌ பாழ்பட்டுக்‌ கிடக்கும்போது, அதன்‌ வாயில்கள்‌ 


தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும்‌ போது, என்‌ முகம்‌ எப்படி வாடாமல்‌ இருக்கும்‌? 
என்றேன்‌. 

அதற்கு மன்னர்‌ என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும்‌? என்றார்‌. அப்பொழுது 
நான்‌ விண்ணகக்‌ கடவுளிடம்‌ வேண்டினேன்‌. 

நான்‌ மன்னரைப்‌ பார்த்து, நீர்‌ மனம்‌ வைத்தால்‌, உமது பார்வையில்‌ தயவு கிடைத்தால்‌ 
என்‌ மூதாதையரின்‌ கல்லறைகளைக்‌ கொண்டூள்ள யூதாவின்‌ நகரைக்‌ கட்டி எழுப்ப 
என்னை அனுப்பும்‌ என்று கூறினேன்‌. 

அப்பொழுது மன்னரும்‌ அவர்‌ அருகில்‌ அமர்ந்திருந்த அரசியும்‌ என்னைப்‌ பார்த்து, உன்‌ 
பயணத்திற்கு எத்தனை நாள்கள்‌ ஆகும்‌? எப்பொழுது நீ திரும்பி வருவாய்‌? என்று 
கேட்டனர்‌. மன்னர்‌ என்னை அனுப்ப விரும்பியதால்‌ திரும்பிவரும்‌ காலத்தை அவரிடம்‌ 
குறிப்பிட்டேன்‌. 

மீண்டும்‌ மன்னரைப்‌ பார்த்து, உமக்கு மனமிருந்தால்‌, நான்‌ யூதாவை அடையும்வரை 
யூப்பிரத்தீசின்‌ அக்கரைப்‌ பகுதியிலுள்ள ஆளுநர்கள்‌ எனக்கு வழிவிட வேண்டுமென 
மடல்கள்‌ கொடுத்தருளும்‌. 

கோவிலின்‌ கொத்தளக்‌ கதவுகளுக்கும்‌ நகர்‌ மதிலின்‌ கதவுகளுக்கும்‌, நான்‌ 
தங்கவிருக்கும்‌ வீட்டின்‌ கதவுகளுக்கும்‌ குறுக்குச்‌ சட்டங்கள்‌ அமைக்கத்‌ தேவையான 
மரங்களை எனக்குக்‌ கொடுக்கும்படி மன்னரின்‌ காடுகளுக்குக்‌ காவலரான ஆசாபுக்கு 
மடல்‌ கொடுத்தருளும்‌ என்றேன்‌. கடவுளின்‌ அருட்கரம்‌ என்னோடு இருந்ததால்‌, 
மன்னரும்‌ அவ்வாறே கொடுத்தார்‌. 

யூப்பிரத்தீசின்‌ அக்கரைப்பகுதியின்‌ ஆளுநர்களிடம்‌ வந்து, மன்னரின்‌ மடல்களை 
அவர்களிடம்‌ தந்தேன்‌. மன்னரோ என்னோடு படைத்தலைவர்களையும்‌ குதிரை 
வீரர்களையும்‌ அனுப்பி வைத்திருந்தார்‌. 

ஓரோனியனான சன்பலாற்றும்‌, அரச அலுவலனும்‌ அம்மோனியனுமான தோபியாவும்‌ 
அதைக்‌ கேள்வியுற்றபோது, இஸ்ரயேல்‌ மக்களுக்கு நன்மை செய்ய ஒருவன்‌ வந்து 
விட்டானே என்று எரிச்சலுற்றனர்‌. 

நான்‌ எருசலேமுக்கு வந்து அங்கே மூன்றுநாள்‌ தங்கி இருந்தேன்‌. 

நான்‌ எருசலேமுக்குச்‌ செய்யுமாறு கடவுள்‌ என்‌ உள்ளத்தில்‌ பண்டியிருந்த எதையும்‌ 
நான்‌ ஒருவருக்கும்‌ சொல்லவில்லை. ஓரிரவு நான்‌ எழுந்து சில ஆள்களுடன்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றேன்‌. நான்‌ ஏறிச்சென்ற விலங்கைத்‌ தவிர வேறொரு கால்நடையும்‌ 
என்னிடமில்லை. 

நான்‌ இரவில்‌ பள்ளத்தாக்கு வாயில்‌ வழியாக வெளியே சென்று “நரி” நீருற்றைக்‌ கடந்து 
, “குப்பைமேட்டூ” வாயிலுக்கு வந்தேன்‌. அங்கிருந்து, இடிந்து கிடந்த எருசலேமின்‌ 
மதில்களையும்‌, தீக்கிரையாகியிருந்த அதன்‌ கதவுகளையும்‌ பார்வையிட்டேன்‌. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19, 


20. 


1] 


அங்கிருந்து “ஊருணி வாயிலுக்கும்‌”, “அரசனின்‌ குளத்திற்கும்‌” சென்றேன்‌. ஆனால்‌ நான்‌ 
சவாரி செய்த விலங்கு செல்லப்‌ பாதை இல்லை. 

எனவே இரவிலே நான்‌ ஆற்றோரமாக நடந்து சென்று மதில்களைப்‌ பார்வையிட்ட பின்‌, 
பள்ளத்தாக்கு வாயில்‌ வழியாகத்‌ திரும்பி வந்தேன்‌. 

நான்‌ எங்குச்‌ சென்றேன்‌ என்றும்‌ என்ன செய்தேன்‌ என்றும்‌ அலுவலர்‌ ஒருவருக்கும்‌ 
தெரியாது. ஏனெனில்‌ யூதர்களுக்கும்‌, குருக்களுக்கும்‌, உயர்குடி மக்களுக்கும்‌, 
அலுவலர்களுக்கும்‌, வேலையில்‌ ஈடூபடவிருக்கும்‌ ஏனையோருக்கும்‌ அதுவரை 
ஒன்றையும்‌ நான்‌ சொல்லவில்லை. 

பின்னர்‌ நான்‌ அவர்களைப்‌ பார்த்து, எவ்வித இழிநிலையில்‌ நாம்‌ இருக்கிறோம்‌ 
என்பதையும்‌, எருசலேம்‌ பாழடைந்து கிடப்பதையும்‌, அதன்‌ வாயிற்‌ கதவுகள்‌ 
தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதையும்‌ நீங்களே பாருங்கள்‌! எனவே, இனியும்‌ நமக்குச்‌ 
சிறுமை வராதபடி, எருசலேமின்‌ மதில்களைச்‌ கட்டியெழுப்புவோம்‌, வாருங்கள்‌ என்று 
சொன்னேன்‌. 

என்‌ கடவுளின்‌ அருட்கரம்‌ என்னோடு இருக்கிறதையும்‌, மன்னர்‌ எனக்கு 
உரைத்ததையும்‌ அவர்களுக்குச்‌ சொன்னேன்‌. அவர்களும்‌ வாரும்‌ கட்டுவோம்‌ 
என்றனர்‌: நற்பணி செய்யத்‌ தங்களைத்‌ தயார்‌ செய்து கொண்டனர்‌. 

ஓரோனியனான சன்பலாற்றும்‌ அரச அலுவலனும்‌ அம்மோனியனுமான தோபியாவும்‌, 
அரபியனான கெசேமும்‌ கேள்வியுற்று எங்களை எள்ளி நகையாடினர்‌. நீங்கள்‌ என்ன 
காரியம்‌ செய்கிறீர்கள்‌? நீங்கள்‌ மன்னருக்கு எதிராகக்‌ கலகம்‌ செய்யப்‌ போகிறீர்களா? 
என்று கேட்டனர்‌. 

நானோ அவர்களுக்கு மறுமொழியாக, விண்ணகக்‌ கடவுள்தாமே எங்களுக்கு வெற்றி 
அளிப்பார்‌! அவருடைய ஊழியர்களாகிய நாங்கள்‌ கட்டட வேலையைத்‌ தொடங்கப்‌ 
போகிறோம்‌. உங்களுக்கு எருசலேமில்‌ பங்கில்லை, உரிமையில்லை, நினைவுச்‌ 
சின்னமும்‌ இல்லை என்றேன்‌. 


*அதிகாரம்‌ 3.* 


அப்பொழுது, பெரிய குரு எலியாசிபும்‌, அவருடைய சகோதரக்‌ குருக்களும்‌ முன்வந்து 
“ஆட்டூ வாயிலைக கட்டி அர்ப்பணம்‌ செய்தனர்‌: அதற்குக்‌ கதவுகளைப்‌ பொருத்தினர்‌: 
மேயா காவல்மாடம்‌ வரையும்‌ அன்னியேல்‌ காவல்மாடம்‌ வரையும்‌ அர்ப்பணம்‌ செய்தனர்‌. 
அவர்களுக்குப்பின்‌ எரிகோ மக்களும்‌, அவர்களுக்குப்பின்‌ இம்ரியின்‌ மகனான சக்கூரும்‌ 
கட்டினர்‌. 

பின்‌ அசனாவாவின்‌ வழிமரபினர்‌ “மீன்‌ வாயிலைக்‌” கட்டினர்‌: நிலைகளை அமைத்து, 
கதவுகளைப்‌ பொருத்தி, பூட்டுகளையும்‌ தாழ்ப்பாள்களையும்‌ அமைத்தனர்‌. 

அக்கோசு மகனான உரியாவின்‌ மகன்‌ மெரேமோத்து அடுத்த பகுதியைப்‌ பழுது 
பார்த்தார்‌. மெசசபேலின்‌ மைந்தரான பெராக்கியாவின்‌ மகன்‌ மெசுல்லாம்‌ அடுத்த 
பகுதியைப்‌ பழுது பார்த்ததார்‌. பானாவின்‌ மகன்‌ சாதோக்கு அடுத்த பகுதியைப்‌ பழுது 
பார்த்தார்‌. 

தெக்கோவாவினர்‌ அடுத்த பகுதியைப்‌ பழுது பார்த்தனர்‌. ஆனால்‌ அவர்களின்‌ உயர்குடி 
மக்கள்‌ ஆண்டவரின்‌ பணியில்‌ பங்கெடுக்கவில்லை. 

பாசயாகின்‌ மகனான யோயாதாவும்‌, பெசோதியாவின்‌ மகனான மெசல்லாமும்‌ “பழைய 
வாயிலைப்‌” பழுது பார்த்தனர்‌: நிலைகளை அமைத்து, கதவுகளைப்‌ பொருத்தி, 
பூட்டுக்களையும்‌, தாழ்ப்பாள்களையும்‌ அமைத்தனர்‌. 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


13: 


18. 


13. 


20. 


21 


22 


20 


24. 


யூப்பிரத்தீசின்‌ அக்கரைப்பகுதியில்‌ வாழ்ந்த ஆளுநரின்‌ ஆட்சிக்குட்பட்ட 
கிபயோனியனான மெலற்றியாவும்‌, மெரோனியரான யாதோனும்‌, கிபயோன்‌- 
மிஸ்பாவைச்‌ சார்ந்தவர்களும்‌ அடுத்த பகுதியைப்‌ பழுது பார்த்தனர்‌. 

பொற்கொல்லரில்‌ ஒருவரான அர்காயாவின்‌ மகன்‌ உசியேல்‌ அடூத்த பகுதியைப்‌ பழுது 
பார்த்தார்‌. நறுமண வணிகரில்‌ ஒருவரான அனனியா அடுத்த பகுதியைப்‌ பழுது 
பார்த்தார்‌. இவர்கள்‌ எருசலேமின்‌ “பெரிய மதில்‌” வரை புதுப்பித்தார்கள்‌. 

எருசலேம்‌ மாவட்டத்தின்‌ ஒரு பாதிக்கு ஆளுநரும்‌, ஊரின்‌ மகனுமான இரபாயா அடுத்த 
பகுதியைப்‌ பழுதுபார்த்தார்‌. 

இவர்களுக்கு அடுத்து, அருமப்பின்‌ மகனான எதாயா தம்‌ வீட்டிற்கு எதிரே இருந்த 
பகுதியைப்‌ பழுதுபார்த்தார்‌. அசாபினியாவின்‌ மகனான அற்டிசு அதற்கு அடுத்து 
பகுதியைப்‌ பழுதுபார்த்தார்‌. 

ஆரிமின்‌ மகனான மல்கியாவும்‌, பகத்மோவாபின்‌ மகனான அசுபும்‌ மற்றொரு 
பகுதியையும்‌, “சூளைக்காவல்‌ மாடத்தையும்‌“ பழுது பார்த்தனர்‌. 

எருசலேம்‌ மாவட்டத்தின்‌ மறு பாதிக்கு ஆளுநரும்‌, அல்லோகேசின்‌ மகனுமான 
சல்லூமும்‌ அவருடைய புதல்வியரும்‌ அடுத்த பகுதியைப்‌ பழுது பார்த்தனர்‌. 

ஆடீனும்‌ சானோவாகில்‌ வாழ்ந்தவர்களும்‌, “பள்ளத்தாக்கு வரியலைப்‌” பழுதுபார்த்தனர்‌: 
அதற்குத்‌ கதவுகளையும்‌, பூட்டுகளையும்‌, தாழ்ப்பாள்களையும்‌ அமைத்தனர்‌. 
“குப்பைமேட்டு வாயில்‌” வரை ஆயிரம்‌ முழம்‌ மதிலைப்‌ பழுதுபார்த்தார்கள்‌. 

பெத்தக்‌ கரேம்‌ மாவட்டத்தின்‌ ஆளுநரும்‌, இரேக்காபின்‌ மகனுமான மல்கியா, 
“குப்பைமேட்டு வாயிலைப்‌” பழுது பார்த்தார்‌: அதைப்‌ புதுப்பித்துக்‌ கதவுகளையும்‌ 
பூட்டுகளையும்‌ தாழ்ப்பாள்களையும்‌ அமைத்தார்‌. 

மிஸ்பா மாவட்டத்தின்‌ ஆளுநரும்‌, கொல்கோசேயின்‌ மகனுமான சல்லூம்‌, 
“ஊருணிவாயிலைப்‌” பழுது பார்த்தார்‌: அதைப்‌ புதுப்பித்து முகடு கட்டுக்‌ கதவுகளையும்‌, 
பூட்டுகளையும்‌, தாழ்ப்பாள்களையும்‌ அமைத்தார்‌. மேலும்‌ அவர்‌ அரச பூங்காவிலிருந்த 
சேலா குளத்துச்‌ சுவர்களைத்‌ தாவீதின்‌ ஊரிலிருந்து கீழே செல்லும்‌ படிகள்‌ வரை பழுது 
பார்த்தார்‌. 

அவருக்குப்‌ பிறகு, பெட்சூர்‌ மாவட்டத்தின்‌ ஒரு பாதிக்கு ஆளுநராய்‌ இருந்த 
அசபூக்கின்‌ மகனாகிய நெகேமியா தாவீதின்‌ கல்லறைக்கு எதிரே, வெட்டப்பட்டிருந்த 
குளமும்‌, படைவீரரின்‌ பாசறையும்‌ இருந்த பகுதிவரை பழுதுபார்த்தார்‌. 

அவருக்குப்‌ பிறகு, லேவியர்‌ பழுதுபார்த்தனர்‌. பானியின்‌ மகனான இரகூம்‌ அடுத்த 
பகுதியைப்‌ பழுது பார்த்தார்‌. கெயிலா மாவட்டத்தின்‌ ஒரு பகுதிக்கு ஆளுநரான 
அசபியா அடுத்த பகுதியைப்‌ பழுது பார்த்தார்‌. 

பிறகு, அவர்களுடைய உறவினர்‌ பழுது பராத்தனர்‌. கெயிலா மாவட்டத்தின்‌ மறு 
பாதிக்கு ஆளுநரும்‌ ஏனதாதின்‌ மகனுமான பவ்வாயும்‌ பழுதுபார்த்தார்‌. 

மிஸ்பாவின்‌ ஆளுநரும்‌ ஏசுவாவின்‌ மகனுமான ஏட்சேர்‌ மதிலின்‌ மூலையில்‌ ஆயுதக்‌ 
கிடங்குக்கு எதிரே இருந்த அடுத்த பகுதியைப்‌ பழுது பார்த்தார்‌. 

அவருக்கு அடுத்து, சபாயின்‌ மகன்‌ பாரூக்கு அந்த மூலையிலிருந்து பெரிய குரு 
எலியாசிபின்‌ வீட்டு வாயில்வரை பழுது பார்த்தார்‌. 

அவருக்கு அடுத்து, ஆக்கோகின்‌ மகனான உரியாவின்‌ மகன்‌ மெரேயோத்து 
எலியாசிபின்‌ வீட்டு வாயிற்படி முதல்‌ அவ்வீட்டின்‌ கடைக்கோடிவரை பழுது பார்த்தார்‌. 
அவருக்குப்பின்‌ சமவெளியில்‌ வாழ்ந்த குருக்கள்‌ பழுது பார்த்தார்கள்‌. 

இதன்பின்‌ பென்யமினும்‌, அசுபும்‌ தங்கள்‌ வீட்டுக்கு எதிரேயிருந்த பாகத்தைப்‌ பழுது 
பார்த்தனர்‌. அவர்களுக்குப்பின்‌, அனனியாவின்‌ மகனான மாசேயாவின்‌ மகன்‌ அசரியா, 
தம்‌ வீட்டிற்கு அருகேயிருந்த பகுதியைப்‌ பழுதுபார்த்தார்‌. 

அவருக்குப்பின்‌ அசரியாவின்‌ வீட்டின்‌ மூலையிலிருந்து மதிலின்‌ மூலைவரையிலுள்ள 
மற்றொரு பகுதியை ஏனதாதின்‌ மகன்‌ பழுது பார்த்தார்‌. 


2 


26. 


2. 


28, 


ட்டி 


30. 


al, 


மூலைக்கும்‌ சிறைமுற்றத்தை நோக்கி அரச மாளிகையிலிருந்து உயர்ந்திருக்கும்‌ காவல்‌ 
மாடத்திற்கும்‌ எதிரே இருந்த பகுதியை ஊசாயின்‌ மகன்‌ பாலால்‌ பழுதுபார்த்தார்‌. 
அவருக்குப்பின்‌ பாரோசின்‌ மகன்‌ பெதாயாவும்‌ 

ஒபேல்‌ வாழ்‌ கோவில்‌ பணியாளர்களும்‌, கிழக்கிலிருந்த “தண்ணீர்‌ வாயிலின்‌” 
எதிர்ப்புறத்தையும்‌ உயர்ந்திருக்கும்‌ கோபுரத்தையும்‌ பழுதுபார்த்தனர்‌. 

அவருக்குபின்‌, உயர்ந்திருந்த பெரிய காவல்மாடத்திலிருந்து ஒபேல்‌ வரையிலுள்ள 
பகுதியைத்‌ தெக்கோவாவினர்‌ பழுது பார்த்தனர்‌. 

“குதிரை வாயில்‌” முதற்கொண்டூ குருக்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ வீட்டிற்கு எதிரே உள்ள 
பகுதிகளைப்‌ பழுது பார்த்தனர்‌. 

அவர்களுக்குப்பின்‌, இம்மேரின்‌ மகன்‌ சாதோக்கு தம்‌ வீட்டிற்கு எதிரேயுள்ள பகுதியைப்‌ 
பழுது பார்த்தார்‌. அவருக்குப்பின்‌ கீழ்வாயில்‌ காவலரும்‌, செக்கனியாவின்‌ மகனுமான 
செமாயா பழுது பார்த்தார்‌. 

அவர்களுக்குப்‌ பின்‌, செலேமியாவின்‌ மகனான அனனியாவும்‌, சாலபின்‌ ஆறாவது 
மகனான காலூவும்‌ மற்றொரு பகுதியைப்‌ பழுது பார்த்தனர்‌. அவர்களுக்குபின்‌ 
பெரேக்கியாவின்‌ மகனான மெசுல்லாம்‌ தம்‌ அறைக்கு எதிரே உள்ள பாகத்தைப்‌ பழுது 
பார்த்தார்‌. 

அவருக்குப்பின்‌, பொற்கொல்லர்களில்‌ ஒருவரான மல்கியா கணக்கர்‌ வாயிலுக்கு 
எதிரேயிருந்த கோவிற்பணியாளர்‌, வணிகர்‌ ஆகியோரின்‌ குடியிருப்பிலிருந்து 
மூலையிலிருந்த மேல்மாடிவரையும்‌ பழுது பார்த்தார்‌. 

மூலையிலிருந்த மேல்‌ மாடிக்கும்‌ “ஆட்டு வாயிலுக்கும்‌” இடையிலுள்ள பகுதியைப்‌ 
பொற்கொல்லரும்‌ வணிகரும்‌ பழுது பார்த்தனர்‌. 


*அதிகாரம்‌ 4.* 


நாங்கள்‌ மதிலைக்‌ கட்டூவதுபற்றிக்‌ கேள்வியுற்ற சன்பலாற்று சினமுற்று 
வெகுண்டெழுந்து, யூதர்களை ஏளனம்‌ செய்தான்‌. 

தன்‌ தோழர்கள்‌ முன்னிலையிலும்‌, சமாரியப்‌ படையின்‌ முன்னிலையிலும்‌, இந்த அற்ப 
யூதர்கள்‌ என்ன செய்யமுடியும்‌? அவர்கள்‌ சும்மா விடப்படூுவார்களா? அவர்களால்‌ பலி 
செலுத்த முடியுமா? ஒரு நாளில்‌ வேலையை முடித்து விடுவார்களா? எரிந்துபோன 
சாம்பல்‌ குவியலிலிருந்து அவர்களால்‌ கற்கள்‌ உண்டாக்க இயலுமா? என்று எள்ளி 
நகையாடினான்‌. 

அவனுக்கு அருகிலிருந்த அம்மோனியனான தோபியா ஆமாம்‌, அவர்கள்‌ அதைக்‌ 
கட்டுகிறார்களாம்‌: ஆனால்‌, ஒரு நரி அதன்‌ மேல்‌ ஏறிச்சென்றால்கூட அந்தக்‌ கல்மதில்‌ 
இடிந்துவிழும்‌ என்று ஏளனம்‌ செய்தான்‌. 

எம்‌ கடவுளே! நாங்கள்‌ ஏளனம்‌ செய்யப்படுவதைப்‌ பாரும்‌! இந்த இழிவு அவர்களின்‌ 
தலைமேலேயே சுமத்தப்படட்டும்‌. அன்னியரின்‌ நாட்டில்‌ அவர்கள்‌ அடிமைகளாகிக்‌ 
கொள்ளையடிக்கப்படட்டும்‌. 

அவர்களின்‌ குற்றத்தை மூடிவிடாதேயும்‌! அவர்களின்‌ பாவத்தை உம்‌ முகத்திலிருந்து 
கழுவிவிடாதேயும்‌! ஏனெனில்‌, கட்டுவோரை இழித்துரைத்தார்கள்‌. 

இவ்வாறு நாங்கள்‌ மதிலைத்‌ தொடர்ந்து கட்டினோம்‌. எல்லா மதில்களும்‌ உயரத்திற்கு 
எழும்பிவிட்டன. மக்களும்‌ பணி செய்வதில்‌ முழு உள்ளத்துடன்‌ ஈடுபட்டனர்‌. 
சன்பலாற்று, தோபியா, அரேபியர்‌, அம்மோனியர்‌, அஸ்தோதியர்‌ ஆகியோர்‌, 
எருசலேமின்‌ மதில்களைப்‌ பழுதுபார்க்கும்‌ வேலை முன்னேறிச்‌ செல்வதையும்‌, 
உடைப்புகள்‌ அடைக்கப்பட்டுவருவதையும்‌ கேள்வியுற்று மிகவும்‌ சீற்றம்‌ கொண்டனர்‌. 


13. 


14. 


15. 


16. 


அவர்கள்‌ எல்லாரும்‌ ஒன்று சேர்ந்து எருசலேமின்மீது போர்‌ தொடுக்கவும்‌, அங்கே 
கலகத்தை உருவாக்கவும்‌ சதி செய்தனர்‌. 

நாங்களோ எங்கள்‌ கடவுளை வேண்டினோம்‌: அவர்களிடமிருந்து காத்துக்கொள்ள, 
இரவும்‌ பகலும்‌ காவலர்களை அமர்த்தினோம்‌. 

அப்பொழுது யூதா நாட்டினர்‌, சுமப்போர்‌ தளர்ந்து போயினர்‌: மண்மேடோ பெரிதாய்‌ 
உள்ளது: மதில்களை நம்மால்‌ கட்டிமுடிக்க இயலாது என்றனர்‌. 

எங்கள்‌ எதிரிகளோ, நாம்‌ அவர்கள்‌ நடுவே சென்று அவர்களைக்‌ கொன்று, வேலையை 
நிறுத்தும்வரை, அவர்கள்‌ இதை அறியாமலும்‌, தெரியாமலும்‌ இருக்கட்டும்‌ என்று 
சொல்லிக்கொண்டனர்‌. 

அவர்களைச்‌ சுற்றி வாழ்ந்து வந்த யூதர்கள்‌ பத்துமுறை வந்து எங்களிடம்‌, எல்லாத்‌ 
திசைகளிலிருந்தும்‌ நம்மை எதிர்த்து வருகிறார்கள்‌ என்று அறிவித்தனர்‌. 

எனவே மதிலுக்குப்‌ பின்புறமாக மிகத்‌ தாழ்வான பகுதியில்‌ திறந்த வெளியில்‌ மக்களைக்‌ 
குடும்பம்‌ குடும்பமாக அவர்களின்‌ வாள்‌, ஈட்டி, வில்களோடு நிறத்தி வைத்தேன்‌. 
தலைவர்களையும்‌, அலுவலர்களையும்‌, ஏனைய மக்களையும்‌ பார்த்தேன்‌. நான்‌ எழுந்து 
அவர்களை நோக்கி, பகைவருக்கு அஞ்சாதீர்கள்‌. மேன்மை மிக்கவரும்‌ அஞ்சுதற்கு 
உரியவருமான ஆண்டவரை மனத்தில்‌ கொண்டு உங்கள்‌ சகோதரர்‌, மகன்கள்‌, 
மகள்கள்‌, மனைவியர்‌ ஆகியோர்க்காகவும்‌, உங்கள்‌ வீடுகளுக்காகவும்‌ போராடுங்கள்‌ 
என்றேன்‌. 

தங்கள்‌ சதி எங்களுக்குத்‌ தெரிந்துவிட்டது என்பதையும்‌, அதைக்‌ கடவுள்‌ 
சிதறடித்ததார்‌ என்பதையும்‌ எங்கள்‌ எதிரிகள்‌ அறிய வந்தபோது, நாங்கள்‌ எல்லோரும்‌ 
அவரவர்‌ வேலையைச்‌ செய்ய மதிலுக்குத்‌ திரும்பினோம்‌. 

அந்நாள்முதல்‌, என்‌ பணியாளர்களில்‌ பாதிப்பேர்‌ வேலை செய்தனர்‌. மற்றப்‌ பாதிப்பேர்‌ 
ஈட்டி, கேடயம்‌, வில்‌, மார்புக்கவசம்‌ இவைகளை அணிந்துகொண்டு நின்றனர்‌. மக்கள்‌ 
தலைவர்கள்‌ யூதா வீட்டார்‌ அனைவரையும்‌ மேற்பார்வை செய்தனர்‌. 

மதில்‌ கட்டுவோரும்‌, சுமை சுமப்பவரும்‌ ஒரு கையால்‌ வேலை செய்தனர்‌: மறு 
கையிலோ ஆயுதம்‌ தாங்கியிருந்தனர்‌. 

கட்டுவோர்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ வாளை இடையில்‌ கட்டிக்கொண்டு வேலை செய்தனர்‌. 
எக்காளம்‌ ஊதுபவன்‌ என்‌ அருகிலேயே இருந்தான்‌. 

பிறகு நான்‌ தலைவர்களையும்‌, அலுவலர்களையும்‌ ஏனைய மக்களையும்‌ நோக்கிக்‌ 
கூறியது: வேலை மிகுந்துள்ளது: பரந்துள்ளது: நாமோ மதில்நெடுகத்‌ தனித்தனியே 
சிதறி நிற்கின்றோம்‌. 

எந்த இடத்திலிருந்து எக்காள முழக்கம்‌ கேட்குமோ, அந்த இடத்திற்கு எங்களிடம்‌ 
ஒன்று கூடி வாருங்கள்‌. நம்‌ கடவுள்‌ நமக்காகப்‌ போர்‌ புரிவார்‌ . 

இவ்வாறு நாங்கள்‌ வேலை செய்துவந்தோம்‌. எங்களுள்‌ பாதிப்போர்‌ அதிகாலைமுதல்‌ 
விண்மீன்கள்‌ தோன்றும்வரை ஆயுதம்‌ தாங்கியிருந்தனர்‌. 

அப்பொழுது மக்களைப்‌ பார்த்து நான்‌ கூறியது: ஒவ்வொருவரும்‌ தம்‌ வேலைக்காரரோடு 
இரவை எருசலேமில்‌ கழிக்கட்டும்‌. இவ்வாறு அவர்கள்‌ நமக்காக இரவில்‌ காவலும்‌ 
பகலில்‌ வேலையும்‌ செய்வர்‌ : 

நான்‌, என்‌ சகோதரர்‌, என்‌ ஊழியர்‌, என்‌ மெய்க்காவலர்‌ யாருமே எம்‌ உடைகளைக்‌ 
களையவேயில்லை. ஒவ்வொருவரும்‌ வலக்கையில்‌ ஆயுதம்‌ தாங்கியிருந்தோம்‌. 


*அதிகாரம்‌ 5.* 


பின்னர்‌ ஆடவரும்‌ பெண்டிரும்‌ தங்கள்‌ இனத்தவரான யூதர்களுக்கு எதிராகப்‌ பெரிதும்‌ 
முறையிட்டனர்‌. 


10. 


12. 


13: 


14. 


அவர்களில்‌ சிலர்‌, எங்கள்‌ புதல்வர்‌, புதல்வியர்‌ உள்பட நாங்கள்‌ பலர்‌. எனவே நாங்கள்‌ 
உண்டு, உயிர்‌ வாழும்‌ பொருட்டு எங்களுக்குத்‌ தானியம்‌ கிடைக்கும்படி செய்யும்‌ 
என்றனர்‌. 

இன்னும்‌ சிலர்‌ கூறியது: எங்கள்‌ நிலங்களையும்‌, திராட்சைத்‌ தோட்டங்களையும்‌ 
வீடுகளையும்‌ அடைமானம்‌ வைத்துப்‌ பஞ்சத்தில்‌ பிழைக்கத்‌ தானியம்‌ வாங்கினோம்‌ 
என்றனர்‌. 

வேறு சிலர்‌ கூறியது: எங்கள்‌ நிலங்களுக்காகவும்‌ திராட்சைத்‌ தோட்டத்திற்காகவும்‌ 
மண்ணுக்குச்‌ செலுத்த வேண்டிய தீர்வைக்காகக்‌ கடன்‌ வாங்கினோம்‌. எங்கள்‌ மக்களும்‌ 
அவர்களின்‌ மக்களைப்‌ போன்றவர்கள்‌ தாமே! 

எங்கள்‌ சகோதரர்களும்‌ எங்களைப்‌ போன்றவர்கள்‌ தாமே! இருப்பினும்‌ நாங்கள்‌, 
எங்கள்‌ புதல்வரையும்‌ புதல்வியரையும்‌ அடிமைகளாக்கும்‌ நிலை ஏற்பட்டுவிட்டதே! 
எங்கள்‌ புதல்வியர்‌ ஏற்கனவே அடிமைகளாகி விட்டனர்‌. அவர்களை மீட்க எங்களிடம்‌ 
வசதியில்லை. ஏனெனில்‌ எங்கள்‌ நிலங்களும்‌, திராட்சைத்‌ தோட்டங்களும்‌ மற்றவர்‌ 
கையில்‌ உள்ளன . 

அவர்களது முறையீடுகளையும்‌, இவ்வார்த்தைகளையும்‌ கேட்டபொழுது, நான்‌ மிகவும்‌ 
சினமுற்றேன்‌. 

நான்‌ என்னுள்‌ சிந்தித்தேன்‌. பின்‌ தலைவர்களையும்‌, அதிகாரங்களையும்‌ கண்டித்து 
அவர்களிடம்‌ கூறியது: நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ உங்கள்‌ சகோதரர்களிடமிருந்து 
அநியாய வட்டி வாங்குவதேன்‌? பிறகு அவர்களுக்கு எதிராகப்‌ பெரும்‌ சபையைக்‌ 
கூட்டினேன்‌. 

அவர்களைப்‌ பார்த்து நான்‌, வேற்றினத்தாருக்கு விற்கப்பட்டிருந்த யூத சகோதரர்களை, 
நம்மால்‌ முடிந்த அளவு மீட்டு வந்துள்ளோம்‌. அப்படியிருக்க நீங்கள்‌ உங்கள்‌ 
சகோதரர்களை விற்கலாமா? அவர்கள்‌ நமக்கே விற்கப்பட வேண்டுமா? என்று 
கேட்டேன்‌. அவர்களோ மறுமொழி கூற இயலாது மெளனமாக இருந்தனர்‌. 

மீண்டும்‌ நான்‌ கூறியது: நீங்கள்‌ செய்வது சரியில்லை. நம்‌ எதிரிகளான வேற்றினத்தார்‌ 
நம்மை ஏளனம்‌ செய்யாதவாறு நீங்கள்‌ நம்‌ கடவுளுக்கு அஞ்சி நடப்பதே முறை. 

நானும்‌ என்‌ சகோதரரும்‌ என்‌ பணியாளரும்‌ கடனாகப்‌ பணத்தையும்‌, தானியத்தையும்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்திருக்கிறோம்‌. அக்கடனைக்‌ கேளாது விட்டு விடுவோம்‌. 
இன்றே நீங்களும்‌ அவர்களது நிலங்களையும்‌, திராட்சைத்‌ தோட்டங்களையும்‌ ஒலிவத்‌ 
தோப்புகளையும்‌, வீடுகளையும்‌ மற்றுக்கு ஒன்று வட்டியாக வாங்கிய பணம்‌, தானியம்‌, 
திராட்சை இரசம்‌, எண்ணெய்‌ ஆகியவைகளையும்‌ அவர்களிடமே திருப்பிக்‌ கொடுத்து 
விடுங்கள்‌ . 

அதற்கு அவர்கள்‌, நீர்‌ சொன்னபடியே நாங்கள்‌ திருப்பிக்‌ கொடுத்து விடுகிறோம்‌. 
நாங்கள்‌ அவர்களிடமிருந்து எதையும்‌ கேட்கமாட்டோம்‌ என்றனர்‌. நான்‌ குருக்களை 
அழைத்து இவ்‌ வார்த்தையின்படி செய்வோம்‌ என்று அவர்களை ஆணையிட்டுக்‌ கூற 
வைத்தேன்‌. 

மேலும்‌, நான்‌ என்‌ ஆடையை உதறிவிட்டு, இவ்‌ வார்த்தையின்படி நடக்காத 
ஒவ்வொருவரையும்‌ கடவுள்‌ இவ்வாறே தம்‌ வீட்டினின்றும்‌, திருப்பணியினின்றும்‌ 
உதறிவிடூுவாராக. அவர்கள்‌ இவ்வாறு உதறிவிடப்பட்டு, வெறுமையாக்கப்படுூவர்‌ 
என்றேன்‌. இதற்குச்‌ சபையார்‌ அனைவரும்‌ ஆமென்‌ என்று சொல்லி ஆண்டவரைப்‌ 
புகழ்ந்தனர்‌. பின்னர்‌ மக்கள்‌ தாங்கள்‌ வாக்களித்தபடியே செய்தனர்‌ 

மேலும்‌ யூதா நாட்டில்‌ ஆளுநராய்‌ இருக்குமாறு அர்த்தக்சஸ்தா என்னை நியமித்த 
நாள்முதல்‌, அதாவது மன்னரது ஆட்சியின்‌ இருபதாம்‌ ஆண்டுமுதல்‌ முப்பத்திரண்டாம்‌ 
ஆண்டுவரை, ஆக இப்பன்னிரண்டு ஆண்டுகளாய்‌, நானும்‌ என்‌ சகோதரரும்‌, 
ஆளுநர்களுக்குரிய படியை வாங்கி உண்ணவில்லை. 


15, 


16. 


17: 


18. 


எனக்கு முன்னிருந்த ஆளுநர்கள்‌ அதிகத்‌ தீர்வை விதித்து மக்களை வதைத்தனர்‌. 
உணவு, திராட்சை இரசத்தோடு நாற்பது செக்கேல்‌ வெள்ளியும்‌ அவர்களிடம்‌ 
வசூலித்தனர்‌. அவர்களுடைய அலுவலர்கள்‌ மக்கள்மீது அதிகாரம்‌ காட்டி வந்தனர்‌. 
நானோ கடவுளுக்கு அஞ்சி அவ்வாறெல்லாம்‌ செய்யவில்லை. 

மேலும்‌ இம்மதில்‌ வேலைக்கு என்னை முற்றும்‌ ஈடுபடுத்திக்‌ கொண்டேன்‌. என்‌ 
பணியாளர்கள்‌ அனைவரும்‌ அவ்வேலைக்கே அங்குக்‌ கூடிவந்தார்கள்‌. நாங்கள்‌ நிலம்‌ 
ஏதும்‌ வாங்கிச்‌ சேர்க்கவில்லை. 

மேலும்‌ யூதர்களும்‌, மக்கள்‌ தலைவர்களுமான மற்றைம்பது பேரும்‌, எங்களைச்‌ சுற்றி 
அண்டை நாட்டினின்று வந்திருந்த அனைவரும்‌ எனது பந்தியில்‌ உணவருந்தினார்கள்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ என்‌ பந்திக்குத்‌ தயார்‌ செய்யப்பட்டவை பின்வருமாறு: ஒரு காளை, 
கொழுத்த ஆறு ஆடுகள்‌, மேலும்‌ கோழி வகைகள்‌ பத்து. நாளுக்கு ஒருமுறை எல்லாவித 
இரசமும்‌ ஏராளமாகக்‌ கொள்முதல்‌ செய்யப்பட்டது: எனினும்‌ ஆளுநருக்குரிய படிக்கு 
நான்‌ உரிமை கொண்டாடவில்லை. ஏனெனில்‌ இம்மக்கள்‌ பட்ட பாடு மிகப்பெரிது. 

என்‌ இறவை! இம்‌ மக்களுக்கு நான்‌ செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கும்‌ ஏற்ப எனக்கு 
ஆதரவாயிரும்‌. 


*அதிகாரம்‌ 6.* 


நான்‌ மதிலைக்‌ கட்டி முடித்துவிட்டேன்‌ என்றும்‌, அதில்‌ உடைப்பு 
ஒன்றுமில்லையென்றும்‌, மேலும்‌ இதுவரை நான்‌ கோட்டை வாயில்களில்‌ கதவுகள்‌ 
அமைக்கவில்லை என்றும்‌, சன்பலாற்று, தோபியா, கெசேம்‌, அரேபியர்‌, மற்றும்‌ எங்கள்‌ 
எதிரிகள்‌ அறிய வந்தனர்‌. 

அப்பொழுது, சன்பலாற்று, தோபியா, கெசேம்‌ ஆகியோர்‌ என்னிடம்‌ பதனுப்பி, நீர்‌ 
புறப்பட்டு வாரும்‌: ஓனோ சமவெளியிலுள்ள ஊர்‌ ஒன்றில்‌ சந்திப்போம்‌ என்றனர்‌. ஆனால்‌ 
அவர்கள்‌ எனக்குத்‌ தீங்கிழைக்கவே எண்ணியிருந்தனர்‌. 

அப்பொழுது நான்‌ அவர்களிடம்‌ பதனுப்பி, முக்கியமான அலுவலில்‌ நான்‌ 
ஈடுபட்டுள்ளேன்‌. எனவே நான்‌ அங்குச்‌ செல்ல இயலாத நிலையில்‌ உள்ளேன்‌. நான்‌ 
இந்த வேலையை விட்டு விட்டு உங்களிடம்‌ வந்தால்‌, இது முடங்கிவிடும்‌ அன்றோ! 

என்றேன்‌. 

இவ்வாறாக அவர்கள்‌ எனக்கு நான்கு முறை பதனுப்பினார்கள்‌. நானும்‌ இதேமுறையில்‌ 
பதில்‌ அனுப்பினேன்‌. 

ஐந்தாம்‌ முறையும்‌ சன்பலாற்று தன்‌ அலுவலன்‌ மூலம்‌ இதே செய்தியை எனக்கு 
அனுப்பினான்‌. அவனுடைய கையில்‌ திறந்த மடல்‌ ஒன்றிருந்தது. 

அதில்‌ எழுதுப்பட்டிருந்தது பின்வருமாறு: கெசேமின்‌ கூற்றின்ப்டி 
வேற்றினத்தாரிடையே ஒரு செய்தி பரவியுள்ளது. அதன்படி, நீரும்‌ யூதர்களும்‌ கலகம்‌ 
ஏற்படுத்திச்‌ சூழ்ச்சி செய்துள்ளீர்கள்‌. இதற்காகவே நீர்‌ மதிலைக்‌ கட்டி எழுப்புகிறீர்‌. 
நீர்‌ அவர்களுக்கு அரசர்‌ ஆக விரும்புகிறீர்‌. 

யூதாவில்‌ ஓர்‌ அரசர்‌ உங்களுக்கு இருக்கிறார்‌ என்று எருசலேமில்‌ அறிவிக்க 
இறைவாக்கினர்களை நீர்‌ ஏற்படுத்தியுள்ளீர்‌. இச்செய்திகள்‌ மன்னருக்கு எட்டிவிடும்‌. 
எனவே நீர்‌ வாரும்‌. நாம்‌ ஒன்றாக ஆலோசிக்கலாம்‌. 

நான்‌ அவனுக்குப்‌ பதில்‌ அனுப்பினேன்‌: நீர்‌ சொல்வதுபோல்‌ எவையும்‌ நடக்கவில்லை. 
இவையெல்லாம்‌ நீர்‌ செய்யும்‌ கற்பனையே. 

ஏனெனில்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ எங்களை அச்சுறுத்தினர்‌, அவர்கள்‌ கைகள்‌ வேலை 
செய்வதில்‌ தளர்ந்துவிடும்‌. வேலை நின்று விடும்‌ என்று சொல்லி வந்தனர்‌. எனவே, 
கடவுளே! என்‌ கைளை வலிமைப்படுத்தும்‌. 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


| இதி 


18. 


19, 


நான்‌, மெகேற்றபேலுக்குப்‌ பிறந்த தெலாயாவின்‌ மகன்‌ செமாயாவின்‌ வீட்டுக்குச்‌ 
சென்றேன்‌. அவன்‌ அங்கு அடைபட்டுக்கிடந்தான்‌. அவன்‌, நாம்‌ கடவுளின்‌ இல்லமான 
கோவிலின்‌ உள்ளே சந்திப்போம்‌. கோவிலின்‌ கதவுகளை நாம்‌ மூடிக்கொள்வோம்‌. 
ஏனெனில்‌ அவர்கள்‌ உம்மைக்‌ கொல்ல வருகிறார்கள்‌. உம்மைக்‌ கொல்ல இரவில்‌ 
வருகிறார்கள்‌. 

நான்‌ மறுமொழியாக: என்னைப்போன்ற மனிதன்‌ ஓடி ஒளிவது முறையா? நான்‌ பிழைத்து 
க்‌ கொள்ளக்‌ கோவிலுக்குள்‌ செல்வதா? நான்‌ செல்ல மாட்டேன்‌ என்றேன்‌. 
அப்பொழுது, கடவுள்‌ அவனை அனுப்பவில்லை என்றும்‌, தோபியாவும்‌ சன்பலாற்றும்‌ 
அவனுக்குக்‌ கையூட்டுக்‌ கொடுத்து எனக்கு எதிராக இறைவாக்கு உரைக்கச்‌ செய்தனர்‌ 
என்றும்‌ நான்‌ அறிந்து கொண்டேன்‌. 

அஞ்சியவாறு நான்‌ இதைச்‌ செய்யவும்‌, இதனால்‌ பாவம்‌ கட்டிக்கொள்ளவும்‌, என்‌ 
பெயருக்கு இழிவு ஏற்படுத்தி என்னைச்‌ சிறுமைப்படுத்தவும்‌ அவர்கள்‌ அவனுக்குக்‌ 
கையூட்டூத்‌ தந்திருந்தனர்‌. 

“என்‌ கடவுளே! தோபியா, சன்பலாற்று இவர்களின்‌ இச்செயல்களையும்‌ 
இறைவாக்கினனான நொவாதியாவையும்‌ என்னை அச்சுறுத்த முயன்ற ஏனைய 
இறைவாக்கினர்களையும்‌ மறந்து விடாதேயும்‌.” 

மதில்‌ ஜம்பத்திரண்டு நாள்களுள்‌ கட்டப்பட்டு எலூல்‌ மாதம்‌ இருபத்தைந்தாம்‌ நாளில்‌ 
நிறைவடைந்தது. 

இதை எங்கள்‌ எதிரிகள்‌ அனைவரும்‌ கேள்வியுற்றபோது, எங்களைச்‌ சூழ்ந்திருந்த 
எல்லா நாட்டினரும்‌ அஞ்சி, மனம்‌ தளர்ந்து போயினர்‌: ஏனெனில்‌ இவ்வேலை நம்‌ 
கடவுளின்‌ உதவியால்‌ நிறைவேறியது என்று கண்டனர்‌. 

அக்காலத்தில்‌ யூதாவின்‌ தலைவர்கள்‌ தோபியாவுக்குப்‌ பல மடல்கள்‌ அனுப்பி 
வந்தார்கள்‌. தோபியாவின்‌ மடல்களும்‌ அவர்களுக்கு வந்து கொண்டிருந்தன. 

ஏனெனில்‌, யூதாவில்‌ பலர்‌ அவனுக்கு வாக்குறுதி தந்திருந்தார்கள்‌. ஏனென்றால்‌ அவன்‌, 
ஆரகின்‌ மகனான செக்கனியாவுக்கு மருமகன்‌. அவனுடைய யோகனான்‌, 
பெரக்கியாவுக்குப்‌ பிறந்த மெசுல்லாவின்‌ மகளை மணந்திருந்தான்‌. 

எனவே அவர்கள்‌ எனக்கு முன்பாக அவனது நற்செயல்களைப்பற்றிச்‌ சொல்வார்கள்‌. 
நான்‌ சொன்னதை அவனிடம்‌ சொல்வார்கள்‌. என்னை அச்சுறுத்துப்படி தோபியா 
மடல்கள்‌ அனுப்பிக்‌ கொண்டிருந்தான்‌. 


*அதிகாரம்‌ 7.* 


மதிலைக்‌ கட்டி முடித்தபின்‌, நான்‌ கதவுகளை அமைத்தேன்‌: வாயிற்‌ காவலர்களையும்‌, 
பாடகர்களையும்‌, லேவியர்களையும்‌ அமர்த்தினேன்‌. 

என்‌ சகோதரர்‌ அனானியிடமும்‌, கொத்தளத்‌ தலைவர்‌ அனனியாவிடமும்‌, எருசலேமின்‌ 
ஆட்சிப்‌ பொறுப்பை ஒப்படைத்தேன்‌. ஏனெனில்‌ அனானி மற்றவர்களை விட 
உண்மையானவர்‌: கடவுளுக்கு அஞ்சியவர்‌. 

நான்‌ அவர்களைப்‌ பார்த்து, வெயில்‌ ஏறும்வரை எருசலேமின்‌ கதவுகளைத்‌ திறக்க 
வேண்டாம்‌: காவலர்கள்‌ போகுமுன்‌ கதவுகளை மூடித்‌ தாழிடுங்கள்‌: புதல்வர்‌ 
எருசலேமில்‌ வாழ்வோரைக்‌ காவலராய்‌ நியமியுங்கள்‌: அவர்களுள்‌ சிலர்‌ குறிக்கப்பட்ட 
இடங்களிலும்‌ மற்றும்‌ சிலர்‌ தங்கள்‌ வீட்டிற்கு எதிரேயும்‌ காவல்‌ புரியட்டும்‌ என்று 
சொன்னேன்‌. 

எருசலேம்‌ நகர்‌ பரந்ததும்‌ பெரியதுமாய்‌ இருந்தது. ஆனால்‌ அதனுள்‌ வாழ்ந்து வந்த 
மக்கள்‌ வெகு சிலரே. வீடுகள்‌ இன்னும்‌ கட்டப்படவில்லை. 


அப்பொழுது கடவுள்‌ என்னைத்‌ பண்டியபடி, தலைவர்கள்‌, அலுவலர்கள்‌, பொதுமக்கள்‌ 
அனைவரையும்‌ வழிமரபு வாரியாகப்‌ பதிவு செய்தேன்‌. அப்பொழுது 
அடிமைத்தனத்தினின்று திரும்பி வந்திருந்தவரின்‌ தலைமுறைப்‌ பதிவேட்டைக்‌ 
கண்டுபிடித்தேன்‌. அதில்‌ எழுதியிருக்கக்‌ கண்டது பின்வருமாறு: 

பாபிலோனிய மன்னன்‌ நெபுகத்னேசரால்‌ சிறைப்படுத்தப்பட்டு, பின்னர்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு, எருசலேமுக்கும்‌ யூதாவில்‌ அவரவர்‌ நகருக்கும்‌ திரும்பி 
வந்த மாநில மக்கள்‌ இவர்களே: செருபாபேல்‌, ஏசுவா, நெகேமியா, அசரியா, 
இரகமியா, நகமானி, மோர்தக்காய்‌, பில்சான்‌, மிசுபெரேத்து, பிக்வாய்‌, நெகூம்‌, பானா. 
இவர்களோடு வந்த இஸ்ரயேல்‌ மக்களில்‌ ஆடவரின்‌ எண்ணிக்கை: 

பாரோசின்‌ புதல்வர்‌ இரண்டாயிரத்து மற்றுமுப்பதிரண்டு பேர்‌: 

செபாற்றியாவின்‌ புதல்வர்‌ முந்மற்று எழுபத்திரண்டு பேர்‌: 

அராகின்‌ புதல்வர்‌ அறுமற்று ஜம்பத்திரண்டு பே: 

பாகாத்‌ மோவாபின்‌ புதல்வரான ஏசுவா, யோவாபு ஆகியோரின்‌ புதல்வர்‌ 
இரண்டாயிரத்து எண்ணூற்றுப்‌ பதினெட்டுப்‌ பேர்‌: 

ஏலாமின்‌ புதல்வர்‌ ஆயிரத்து இருமற்று ஜம்பத்து நான்கு பேர்‌: 

சத்பவின்‌ புதல்வர்‌ எண்ணூற்று நாற்பத்தைந்து பேர்‌: 

சக்காயின்‌ புதல்வர்‌ எழுமற்று அறுபது பேர்‌: 

பின்டீயின்‌ புதல்வர்‌ அறுமற்று நாற்பத்தெட்டு பேர்‌: 

பேபாயின்‌ புதல்வர்‌ அறுமற்று இருபத்தெட்டு பேர்‌: 

அசகாதின்‌ புதல்வர்‌ இரண்டாயிரத்து முந்மற்று இருபத்திரண்டு பேர்‌: 

அதோனிக்காமின்‌ புதல்வர்‌ அறுமற்று அறுபத்தேமு பேர்‌: 

பிக்வாயின்‌ புதல்வர்‌ இரண்டாயிரத்து அறுபத்தேழு பேர்‌: 

ஆதினின்‌ புதல்வர்‌ அறுமற்று ஜம்பத்தைந்து பேர்‌: 

எசேக்கியாவின்‌ வழிவந்த அற்றேரின்‌ புதல்வர்‌ தொண்ணூற்றெட்டுப்‌ பேர்‌: 

ஆசுமின்‌ புதல்வர்‌ முந்மற்று இருபத்தெட்டுப்‌ பேர்‌: 

பேசாயின்‌ புதல்வர்‌ முந்மற்று இருபத்து நான்கு பேர்‌: 

ஆரிப்பின்‌ புதல்வர்‌ மற்றுப்பன்னிரண்டூ பேர்‌: 

கிபயோனின்‌ புதல்வர்‌ மற்றுத்‌ தொண்ணூற்றைந்து பேர்‌: 

பெத்லகேம்‌, நேற்றோபாவின்‌ ஆண்கள்‌ மற்று எண்பத்தெட்டுப்‌ பேர்‌: 

அனத்தோத்தின்‌ ஆண்கள்‌ மற்று இருபத்தெட்டுப்‌ பேர்‌: 

பெத்தசுமாவேத்தின்‌ ஆண்கள்‌ நாற்பத்திரண்டு பேர்‌: 

கிரியத்து எயாரிம்‌, கெபிரா, பெயரோத்து ஆகியவற்றின்‌ ஆண்கள்‌ எழுமற்று 
நாற்பத்திமூன்று பேர்‌: 

இராமா, மற்றும்‌ கேபாவின்‌ ஆண்கள்‌ அறுமற்று இருபத்தொரு பேர்‌: 

மிக்மாசின்‌ ஆண்கள்‌ மற்று இருபத்திரண்டு பேர்‌: 

பெத்தேல்‌, மற்றும்‌ ஆயினின்‌ ஆண்கள்‌ மற்று இருபத்து மூன்று பேர்‌: 

மற்றொரு நெபோவின்‌ ஆண்கள்‌ ஜம்பத்திரண்டு பேர்‌: 

மற்றொரு ஏலாமின்‌ புதல்வர்‌ ஆயிரத்து இருமற்று ஜம்பத்திநான்கு பேர்‌: 

ஆரிமின்‌ புதல்வர்‌ முந்மற்று இருபது பேர்‌: 

எரிகோவின்‌ புதல்வர்‌ முந்மற்று நாற்பத்தைந்து பேர்‌: 

லோது, ஆதிது, ஓனோ ஆகியோரின்‌ புதல்வர்‌ எழுமற்று இருபத்தொரு பேர்‌: 
செனாவின்‌ புதல்வர்‌ மூவாயிரத்துத்‌ தொள்ளாயிரத்து முப்பது பேர்‌. 

குருக்கள்‌: ஏசுவாவின்‌ வீட்டைச்‌ சார்ந்த எதாயாவின்‌ புதல்வர்‌ தொள்ளாயிரத்து 
எழுபத்து மூன்று பேர்‌: 

இம்மேரின்‌ புதல்வர்‌ ஆயிரத்து ஜம்பத்திரண்டு பேர்‌: 

பஸ்கூரின்‌ புதல்வர்‌ ஆயிரத்து இருமற்று நாற்பத்தேழு பேர்‌: 


42. 
43. 


44. 
45. 


46. 
47. 
48. 
49. 
50. 
ol 
22. 
22. 
54. 
ல, 
56. 
27, 


58. 
பத்‌ 


60. 


61. 


62. 


63. 


64. 


65. 


66. 


67. 


68. 


69. 


ஆரிமின்‌ புதல்வர்‌ ஆயிரத்துப்‌ பதினேழு பேர்‌. 

லேவியர்‌: ஓதவாவின்‌ புதல்வரில்‌, கத்மியேலின்‌ வழிவந்த ஏசுவாவின்‌ புதல்வர்‌ எழுபத்து 
நான்கு பேர்‌: 

பாடகர்‌: ஆசாபின்‌ புதல்வர்‌ மற்று நாற்பத்தெட்டுப்‌ பேர்‌: 

வாயிற்காவலர்‌: சல்லூம்‌, ஆற்றேர்‌, தல்மோன்‌, அக்குபு, அத்தித்தா, சோபாய்‌ 
ஆகியோரின்‌ புதல்வர்‌ மற்று முப்பத்தெட்டுப்‌ பேர்‌. 

கோவில்‌ ஊழியர்‌: சிகாவின்‌ புதல்வர்‌: அசுப்பாவின்‌ புதல்வர்‌: தபாயோத்தின்‌ புதல்வர்‌: 
கேரோசின்‌ புதல்வர்‌: சீயாவின்‌ புதல்வர்‌: கிதோனின்‌ புதல்வர்‌: 

இலபனாவின்‌ புதல்வர்‌: அகாபாவின்‌ புதல்வர்‌: சல்மாயின்‌ புதல்வர்‌: 

அனானின்‌ புதல்வர்‌: கிதேலின்‌ புதல்வர்‌: ககாரின்‌ புதல்வர்‌: 

இரயாயாவின்‌ புதல்வர்‌: இரசினின்‌ புதல்வர்‌: நெக்கோதாவின்‌ புதல்வர்‌: 

கசாமின்‌ புதல்வர்‌: உசாவின்‌ புதல்வர்‌: பாசயாகின்‌ புதல்வர்‌: 

பேசாயின்‌ புதல்வரான மெயோனிமின்‌ புதல்வர்‌: நெபுசசிமின்‌ புதல்வர்‌: 

பக்புகின்‌ புதல்வரான அகுப்பாவின்‌ புதல்வர்‌: அர்குரின்‌ புதல்வர்‌: 

பட்சிலித்தின்‌ புதல்வர்‌: மெகிதாவின்‌ புதல்வர்‌: அர்சாவின்‌ புதல்வர்‌: 

பர்கோசின்‌ புதல்வர்‌: சீசாவின்‌ புதல்வர்‌: தேமாகின்‌ புதல்வர்‌: 

நெட்சியாகின்‌ புதல்வர்‌: அற்றிப்பாவின்‌ புதல்வர்‌: 

சாலமோனுடைய பணியாளர்களின்‌ புதல்வர்‌: சோற்றாவின்‌ புதல்வர்‌: சொபரேத்தின்‌ 
புதல்வர்‌: பெரிதாவின்‌ புதல்வர்‌: 

ஏலாவின்‌ புதல்வர்‌: தர்கோனின்‌ புதல்வர்‌: கித்தேலின்‌ புதல்வர்‌: 

செபத்தியாவின்‌ புதல்வர்‌: அற்றிலின்‌ புதல்வர்‌: பொக்கரேத்து சபாயிமின்‌ புதல்வர்‌: 
அம்மோனின்‌ புதல்வர்‌: 

கோவில்‌ பணியாளரும்‌ சாலமோனின்‌ பணியாளரின்‌ புதல்வர்களும்‌ மொத்தம்‌ முந்மற்றுத்‌ 
தொண்ணுற்றிரண்டு பேர்‌. 

மேலும்‌ தெல்மெல்லா, தெல்கர்சா, கெருபு, அதோன்‌ இம்மேர்‌ ஆகிய 
இடங்களிலிருந்து வந்தும்‌, தங்கள்‌ மூதாதையரின்‌ குலத்தையும்‌, வழிமரபையும்‌, தாங்கள்‌ 
இஸ்ரயேலைச்‌ சார்ந்தவர்கள்‌ என்பதையும்‌ எண்பிக்க இயலாதவர்கள்‌ பின்வருமாறு: 
தெலாயாவின்‌ புதல்வர்‌ தோபியாவின்‌ புதல்வர்‌, நெக்கோதாவின்‌ புதல்வர்‌ ஆகிய 
அறுமற்று நாற்பத்திரண்டு பேர்‌. 

குருக்கள்‌: ஒபய்யாவின்‌ புதல்வர்‌: அக்கோசின்‌ புதல்வர்‌: பர்சில்லாயின்‌ புதல்வர்‌. 
பர்சில்லாய்‌ கிலயாதைச்‌ சார்ந்த பர்சில்லாயின்‌ புதல்வியருள்‌ ஒருத்தியை மணந்ததால்‌ 
அப்பெயரால்‌ அழைக்கப்பட்டார்‌. 

இவர்கள்‌ அனைவரும்‌ தங்கள்‌ தலைமுறை அட்டவணை எழுதப்பட்ட ஏடுகளைத்‌ 
தேடியும்‌ கிடைக்காததால்‌ குருத்துவப்‌ பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள்‌. 

ஊரிம்‌, தும்மிம்‌ கொண்ட குரு ஒருவர்‌ வரும்‌ வரை திருத்பயக உணவில்‌ பங்கு 
கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கு ஆளுநர்‌ ஆணையிட்டார்‌. 

மக்கள்‌ சபையாரின்‌ மொத்த எண்ணிக்கை நாற்பத்திரண்டூ ஆயிரத்து முந்மற்று அறுபது. 
அவர்களைத்‌ தவிர அவர்களின்‌ ஆண்‌ ஊழியர்களும்‌ பெண்‌ ஊழியர்களும்‌ ஏழாயிரத்து 
முந்மற்று முப்பத்தேழு. மற்றும்‌ அவர்களுக்கு இருமற்று நாற்பத்தைந்து பாடகரும்‌, 
பாடகிகளும்‌ இருந்தார்கள்‌. 

அவர்களுடைய குதிரைகள்‌ எழுமற்று முப்பத்தாறு: கோவேறு கழுதைகள்‌ இருமற்று 
நாற்பத்தைந்து: 

அவர்களுடைய ஒட்டகங்கள்‌ நாடீற்று முப்பத்தைந்து: கழுதைகள்‌ ஆறாயிரத்து 
எழுமற்றிருபது. 


70. 


ட 


1a 


டர 


10. 


இறுதியாக குலத்தலைவர்களில்‌ சிலர்‌ வேலைக்காகச்‌ கொடுத்தது பின்வருமாறு: 
ஆளுநர்‌, கருவூலத்திற்கு ஆயிரம்‌ பொற்காசுகள்‌, ஜம்பது பாத்திரங்கள்‌, ஜந்மற்று முப்பது 
குருத்துவ ஆடைகள்‌ ஆகியவற்றைத்‌ தந்தார்‌. 

குலத்தலைவர்களில்‌ வேறுசிலர்‌, வேலைக்காகக்‌ கருவூலத்திற்கு இருபதாயிரம்‌ 
பொற்காசுகளும்‌ ஆயிரத்து ஜமறு கிலோகிராம்‌ வெள்ளியும்‌ கொடுத்தார்கள்‌. 

ஏனைய மக்கள்‌ கொடுத்ததாவது: இருபதாயிரம்‌ பொற்காசுகள்‌, ஆயிரத்து முந்மற்று 
எழுபது கிலோகிராம்‌ வெள்ளி, அறுபத்தேழு குருத்துவ உடைகள்‌. 

குருக்களும்‌, லேவியரும்‌, வாயிற்காவலரும்‌, பாடகரும்‌, மக்களுள்‌ சிலரும்‌, கோவில்‌ 
பணியாளரும்‌ ஆகிய இஸ்ரயேலர்‌ அனைவரும்‌ தம்‌ நகர்களில்‌ குடியேறினர்‌. ஏழாவது 
மாதம்‌ வந்தபோது இஸ்ரயேல்‌ மக்கள்‌ அனைவரும்‌ தம்‌ நகர்களில்‌ இருந்தார்கள்‌. 


*அதிகாரம்‌ 8.* 


மக்கள்‌ அனைவரும்‌, ஒரே ஆளென, தண்ணீர்‌ வாயிலுக்கு எதிரே இருந்த வளாகத்தில்‌ 
ஒன்றுகூடினர்‌. ஆண்டவர்‌ இஸ்ரயேலுக்குக்‌ கொடுத்த மோசேயின்‌ திருமலைக்‌ 
கொண்டுவருமாறு திருமல்‌ வல்லுநர்‌ எஸ்ராவை வேண்டினர்‌. 

அவ்வாறே ஏழாம்‌ மாதம்‌ முதல்நாள்‌ குரு எஸ்ரா ஆடவர்‌, பெண்டிர்‌, புரிந்துகொள்ளும்‌ 
ஆற்றலுள்ள சிறுவர்‌ அனைவரும்‌ அடங்கிய சபை முன்னிலயில்‌ திருமலைக்‌ கொண்டு 
வந்தார்‌. 

தண்ணீர்‌ வாயிலுக்குமுன்‌ இருந்த வளாகத்தில்‌ காலைமுதல்‌ நண்பகல்வரை 
ஆடவரையும்‌, பெண்டிரையும்‌, புரிந்து கொள்ளும்‌ ஆற்றலுள்ள சிறுவரையும்‌ பார்த்து 
அதை உரக்க வாசித்தார்‌. எல்லா மக்களும்‌ திருமலுக்குச்‌ செவி கொடுத்தனர்‌. 

திருமல்‌ வல்லுநரான எஸ்ராவோ இதற்காகச்‌ செய்யப்பட்ட மர மேடையின்மேல்‌ 
நின்றுகொண்டிருந்தார்‌. அவருக்கு அருகே வலப்பக்கத்தில்‌ மத்தித்தியா, சேமா, 
அனாயா, உரியா, இல்க்கியா, மாசேயா ஆகியோரும்‌, இடப்பக்கத்தில்‌ பெதாயா, 
மிசாவேல்‌, மல்கியா, ஆசும்‌, அசுபதீனா, செக்கரியா, மெசுல்லாம்‌ ஆகியோரும்‌ நின்று 
கொண்டிருந்தார்கள்‌. 

எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில்‌ நின்றதால்‌ அவர்‌ திருமலைத்‌ திறந்தபோது 
எல்லா மக்களும்‌ அதைப்‌ பார்த்தார்கள்‌: திருமலைத்‌ திறந்தபோது எல்லா மக்களும்‌ 
எழுந்து நின்றார்கள்‌. 

அப்பொழுது எஸ்ரா மாபெரும்‌ கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார்‌. மக்கள்‌ 
எல்லாரும்‌ கைகளை உயர்த்தி ஆமென்‌! ஆமென்‌! என்று பதிலுரைத்தார்கள்‌: பணிந்து, 
முகங்குப்புற விழுந்து ஆண்டவரைத்‌ தொழுதார்கள்‌. 

மேலும்‌ லேவியரான ஏசுவா, பானி, செரேபியா, யாமின்‌, கூபு, சபத்தாய்‌, ஓதியா, 
மாசேயா, கெலிற்றா, அசரியா, யோசபாத்து, அனான்‌, பெலாயா ஆகியோர்‌ சட்டத்தை 
மக்களுக்கு விளக்கினார்கள்‌. மக்கள்‌ அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள்‌. 
மக்களுக்குப்‌ புரியும்படி தெளிவாகவும்‌, பொருளோடும்‌ கடவுளின்‌ திருச்சட்டத்தை 
உரக்க வாசித்தார்கள்‌. ஆதலால்‌ மக்களும்‌ வாசிக்கப்பட்டதன்‌ பொருளைப்‌ புரிந்து 
கொண்டனர்‌. 

ஆளுநர்‌ நெகேமியாவும்‌, குருவும்‌ திருமல்‌ வல்லுநருமான எஸ்ராவும்‌, விளக்கம்‌ கூறிய 
லேவியர்களும்‌ மக்கள்‌ அனைவரையும்‌ நோக்கி: இன்று கடவுளாகிய ஆண்டவரின்‌ புனித 
நாள்‌: எனவே நீங்கள்‌ அழுதுபுலம்ப வேண்டாம்‌ என்றனர்‌. ஏனெனில்‌ மக்கள்‌ அனைவரும்‌ 
திருச்சட்டத்தின்‌ சொற்களைக்கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள்‌. 

அவர்‌ அவர்களைப்‌ பார்த்து, நீங்கள்‌ போய்க்‌ கொழுத்தவற்றை உண்டு, இனிய 
திராட்சை இரசத்தைக்‌ குடியுங்கள்‌: எதுவும்‌ தயார்‌ செய்யாதவருக்குச்‌ சிறிது 


11. 


12, 


105 


14. 


15. 


16. 


17, 


18. 


அனுப்பிவையுங்கள்‌. ஏனென்றால்‌, நம்‌ ஆண்டவரின்‌ புனித நாள்‌ இதுவே: எனவே வருந்த 
வேண்டாம்‌: ஏனெனில்‌ ஆண்டவரின்‌ மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார்‌. 
எனவே லேவியர்‌ எல்லா மக்களையும்‌ நோக்கி, அமைதியாயிருங்கள்‌: ஏனெனில்‌ இன்று 
புனித நாள்‌, துயரம்‌ கொள்ளாதீர்கள்‌ எனச்‌ சொல்லி அழுகையை அமர்த்தினார்கள்‌. 
எல்லா மக்களும்‌ அவர்களுக்குக்‌ கூறப்பட்ட வார்த்தைகளைப்‌ புரிந்துகொண்டதால்‌, 
உண்ணவும்‌, குடிக்கவும்‌, உணவு அனுப்பவும்‌, மகிழ்ச்சி கொண்டாடவும்‌ புறப்பட்டுச்‌ 
சென்றார்கள்‌. 
இரண்டாம்‌ நாள்‌ அனைத்து மக்களின்‌ குலத்தலைவர்களும்‌, குருக்களும்‌, லேவியர்களும்‌, 
திருமல்‌ வல்லுநரான எஸ்ராவிடம்‌ திருச்சட்டத்தின்‌ சொற்களைக்‌ கற்றுக்கொள்ளக்‌ 
கூடி வந்தார்கள்‌. 
அப்பொழுது அவர்கள்‌, ஏழாம்‌ மாதத்‌ திருவிழாக்‌ காலத்தில்‌ இஸ்ரயேல்‌ மக்கள்‌ 
கூடாரங்களில்‌ தங்கியிருக்க வேண்டும்‌ என்று ஆண்டவர்‌ மோசே வழியாகத்‌ தந்த 
கட்டளை திருச்சட்டத்தில்‌ எழுதியிருக்கக்‌ கண்டார்கள்‌. 
ஆகையால்‌, திருச்சட்டத்தில்‌ எழுதியுள்ளபடி, கூடாரங்கள்‌ அமைப்பதற்கு 
மலைகளுக்குச்‌ சென்று ஒலிவக்‌ கிளைகள்‌, காட்டு ஒலிவக்‌ கிளைகள்‌, மிருதுச்செடி 
கிளைகள்‌, பேரீச்ச ஓலைகள்‌ மற்றும்‌ அடர்ந்த மரக்‌ கிளைகளையும்‌ கொண்டு வாருங்கள்‌ 
என்று தங்களுடைய நகரங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ எருசலேமிலும்‌ பறைசாற்றி அறிவிக்கச்‌ 
செய்தார்கள்‌. 
எனவே மக்கள்‌ புறப்பட்டுச்‌ சென்று, அவற்றைக்‌ கொண்டு வந்தார்கள்‌. ஒவ்வொருவரும்‌, 
தம்‌ வீட்டின்‌ மேல்மாடியிலும்‌ தங்கள்‌ முற்றங்களிலும்‌, கடவுளின்‌ இல்லமுற்றங்களிலும்‌, 
தண்ணீர்‌ வாயில்‌ வளாகத்திலும்‌, எப்ராயிம்‌ வாயில்‌ வளாகத்திலும்‌ தமக்குக்‌ கூடாரங்கள்‌ 
அமைத்துக்‌ கொண்டார்கள்‌. 

அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த சபையார்‌ அனைவரும்‌ கூடாரங்கள்‌ 
அமைத்து அக்கூடாரங்களில்‌ தங்கினர்‌. மனின்‌ மகன்‌ யோசுவாவின்‌ காலத்திலிருந்து 
அன்றுவரை இஸ்ரயேல்‌ மக்கள்‌ இவ்விதம்‌ செய்ததில்லை. அன்று பெருமகிழ்ச்சி 
நிலவியது. 

எஸ்ரா முதல்நாள்‌ தொடங்கிக்‌ கடைசிநாள்வரை கடவுளின்‌ திருச்சட்டமலை உரக்க 
வாசித்தார்‌. அவர்கள்‌ ஏழு நாளளவும்‌ திருவிழாக்‌ கொண்டாடினர்‌. சட்ட ஒழுங்கின்படி, 
எட்டாம்‌ நாள்‌ பெரும்‌ சபையைக்‌ கூட்டினர்‌. 


*அதிகாரம்‌ 9.* 


சாக்கு உடை அணிந்து, புழுதியைத்‌ தங்கள்மேல்‌ பூசிக்‌ கொண்டு நோன்பிருக்குமாறு 
அம்மாதத்தின்‌ இருபத்து நான்காம்‌ நாளன்று மக்கள்‌ ஒன்று கூட்டப்பட்டனர்‌. 
இஸ்ரயேல்‌ இனத்தார்‌ வேற்றினத்தாரிடமிருந்து பிரிந்து நின்றனர்‌. எழுந்து நின்று 
தங்கள்‌ பாவங்களையும்‌, தங்கள்‌ முன்னோரின்‌ குற்றங்களையும்‌ அறிக்கையிட்டனர்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ பகலில்‌ கால்‌ பகுதியைத்‌ தங்கள்‌ இடத்திலேயே எழுந்து நின்று 
கடவுளாகிய ஆண்டவரின்‌ திருச்சட்டமலை வாசிப்பதிலும்‌, மற்றொரு கால்‌ பகுதியைத்‌ 
தங்கள்‌ பாவங்களை அறிக்கையிடுவதிலும்‌, தங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவரைத்‌ 
தொழுவதிலும்‌ செலவழித்தனர்‌. 

மீண்டும்‌, லேவியரான ஏசுவா, பானி, கெத்மியேல்‌, செபானியா, பூனி, செரேபியா, பானி, 
கெனானி ஆகியோர்‌, படியின்மேல்‌ நின்று கொண்டு உரத்த குரலில்‌ கடவுளாகிய 
ஆண்டவரை நோக்கிக்‌ கதறினார்கள்‌. 

பின்பு, லேவியரான ஏசுவா, கத்மியேல்‌, பானி, அசபினியா, செரேபியா, ஓதியா, 
செபானியா, பெத்தகியா எழுந்து, என்றுமுள உங்கள்‌ கடவுளாகிய ஆண்டவரைப்‌ 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19, 


போற்றுங்கள்‌ என்றனர்‌. அவர்கள்‌ பதில்மொழியாக உரைத்தது. எல்லாப்‌ புகழ்ச்சிக்கும்‌, 
வாழ்த்துக்கும்‌ எட்டாத மாட்சி மிகு உமது பெயர்‌ போற்றி! போற்றி! 

நீர்‌ ஒருவரே ஆண்டவர்‌! நீரே வானத்தையும்‌, விண்வெளி வானங்களையும்‌, வான 
அணிகளையும்‌, நிலத்தையும்‌, அதிலுள்ள அனைத்தையும்‌, கடலையும்‌ அதிலுள்ள 
அனைத்தையும்‌ படைத்தவர்‌! அவற்றையெல்லாம்‌ வாழ வைப்பவர்‌! வானக அணிகள்‌ 
உமக்கு அடிபணிகின்றன. 

ஆபிராமைத்‌ தேர்ந்தேடுத்து, ஊர்‌ என்ற கல்தேயர்களின்‌ நகரினின்று 
வெளிக்கொணர்ந்து அவர்‌ பெயரை ஆபிரகாம்‌ என்று மாற்றியமைத்த கடவுளாகிய 
ஆண்டவர்‌ நீரே! 

உம்மீது பற்றுக்‌ கொண்ட அவருடைய இதயத்தைக்‌ கண்டீர்‌! கானானியா, இத்தியர்‌, 
எமோரியர்‌, பெரிசியர்‌, எபூசியர்‌, கிர்காசியர்‌ ஆகியோரின்‌ நாட்டை அவருடைய வழி 
மரபினருக்குத்‌ தருவதாக அவரோடு உடன்படிக்கை செய்தீர்‌! நீர்‌ நீதி உள்ளவர்‌! 
எனவே உமது வார்த்தையை நிறைவு செய்தீர்‌! 

எகிப்தில்‌ வாழ்ந்த எங்கள்‌ மூதாதையரின்‌ துன்பத்தைக்‌ கண்ணோக்கினீர்‌. செங்கடலில்‌ 
அவர்களின்‌ கூக்குரலுக்குச்‌ செவிசாய்த்தீர்‌! 

பார்வோனிடமும்‌, அவன்‌ அலுவலர்கள்‌ எல்லோரிடமும்‌ அவனது நாட்டின்‌ அனைத்து 
மக்களிடமும்‌ அடையாளங்களையும்‌ அருஞ்செயல்களையும்‌ விளங்கச்‌ செய்தீர்‌! 
ஏனெனில்‌ எம்‌ மூதாதையர்களை அவர்கள்‌ செருக்குடன்‌ நடத்தினார்கள்‌ என்பதை நீர்‌ 
அறிவீர்‌! இந்நாளில்‌ இருப்பது போல்‌ உமது பெயரை நீர்‌ விளங்கச்‌ செய்தீர்‌! 
அவர்கள்முன்‌ கடலைப்‌ பிளந்தீர்‌: எனவே, கடலின்‌ நடவே உலர்ந்த தரையில்‌ அவர்கள்‌ 
கடந்து போனார்கள்‌. அவர்களைப்‌ பின்தொடர்ந்தவர்களையோ கல்லைப்‌ போன்று 
ஆழ்கடலின்‌ பாதாளத்திற்குள்‌ வீழ்த்தினீர்‌! 

நீர்‌ அவர்களைப்‌ பகலில்‌ மேகத்‌ பணினால்‌ வழி நடத்தினீர்‌! இரவில்‌ நெருப்புத்‌ 
பணினால்‌ அவர்களின்‌ வழிக்கு ஒளி கொடுத்து அதில்‌ நடக்கச்‌ செய்தீர்‌! 

நீர்‌ சீனாய்‌ மலை இறங்கினீர்‌! விண்ணிலிருந்து அவர்களோடு பேசினீர்‌! நேர்மையான 
நீதி நெறிகளையும்‌, உண்மையான சட்டங்களையும்‌, நல்ல நியமங்களையும்‌ 
விதிமுறைகளையும்‌ தந்தீர்‌! 

புனிதமான ஓய்வு நாளைப்‌ பற்றி அவர்களுக்குக்‌ கற்பித்தீர்‌! விதிமுறைகளையும்‌, 
நியமங்களையும்‌, சட்டங்களையும்‌, உமது அடியாராகிய மோசே வழியாக அவர்களுக்குக்‌ 
கட்டளையிட்டீர்‌! 

அவர்கள்‌ பசியாயிருக்கையில்‌, விண்ணிலிருந்து உணவு அளித்தீர்‌! அவர்கள்‌ 
தாகமாயிருக்கையில்‌, பாறையிலிருந்து தண்ணீர்‌ புறப்படச்‌ செய்தீர்‌! நீர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுப்பதாக வாக்களித்திருந்த நாட்டை அடைந்து அவர்கள்‌ உரிமையாக்கிக்‌ 
கொள்ளுமாறு பணித்தீர்‌. 

ஆனால்‌ அவர்களும்‌, எங்கள்‌ முன்னோரும்‌, செருக்குடன்‌ நடந்து வணங்காக்‌ 
கழுத்தினராகி, உமது விதிமுறைகளுக்குச்‌ செவி கொடுக்கவில்லை. 

அவர்கள்‌ செவி கொடுக்க மறுத்ததுமல்லாமல்‌, நீர்‌ அவர்களிடம்‌ செய்திருந்த உமது 
அருஞ்செயல்களையும்‌ நினைத்துப்‌ பார்க்கவுமில்லை. மாறாக, வணங்காக்‌ 
கழுத்தினராயக்‌ கலகம்‌ செய்து ஒரு தலைவரை ஏற்படுத்தி, அடிமை வாழ்வுக்கு மீண்டும்‌ 
செல்ல முற்பட்டனர்‌. தயை, சாந்தம்‌, இரக்கம்‌, நீடிய பொறுமை மற்றும்‌ பரிவிரக்கம்‌ 
கொண்ட கடவுளான நீரோ அவர்களைத்‌ தள்ளிவிடவில்லை. 

அவர்கள்‌ ஒரு வார்ப்புக்‌ கன்றுக்‌ குட்டியைச்‌ செய்து, “உங்களை எகிப்திலிருந்து 
மீட்டுவந்த உங்கள்‌ கடவுளைப்‌ பாருங்கள்‌” என்று பெரும்‌ இறைநிந்தனைகளைச்‌ செய்த 
போதும்‌, 

நீர்‌ உமது பேரிரக்கத்தினால்‌ அவர்களைப்‌ பாலை நிலத்திலே கைவிட்டு விடவில்லை, 
அவர்களைப்‌ பகலில்‌ வழிநடத்தி வந்த மேகத்‌ பணையும்‌, அவர்கள்‌ செல்ல வேண்டிய 


20. 


21% 


2 


Hie 


24. 


22 


26. 


2. 


20, 


2d. 


30. 


பாதையை அரவில்‌ காட்டி வந்த நெருப்புத்ணையும்‌ அவர்களை விட்டு 
விலக்கவுமில்லை. 

அவர்களுக்கு அறிவு புகட்ட உமது நல்ல ஆவியைக்‌ கொடுத்தீர்‌. உமது மன்னாவை 
அவர்களுக்கு உண்ணக்‌ கொடுக்க நீர்‌ மறுக்கவில்லை. அவர்களின்‌ தாகத்திற்குத்‌ 
தண்ணீர்‌ கொடுத்தீர்‌. 

நாற்பது ஆண்டுகளாய்ப்‌ பாலை நிலத்தில்‌ அவர்களைப்‌ பராமரித்தீர்‌. அவர்களுக்கு 
எந்தக்‌ குறையுமில்லை. அவர்கள்‌ ஆடைகள்‌ கிழிந்து போகவுமில்லை. அவர்கள்‌ கால்கள்‌ 
கொப்பளிக்கவுமில்லை. 

அரசுகளையும்‌, மக்களினங்களையும்‌ அவர்களிடம்‌  ஒப்புவித்தீர்‌. அவற்றின்‌ 
எல்லைவரையும்‌ பங்கிட்டளித்தீர்‌. இவ்வாறு அவர்கள்‌ சீகோன்‌ நாட்டையும்‌, எஸ்போன்‌ 
அரசனின்‌ நாட்டையும்‌ ஓகு அரசனின்‌ நாடான பாசானையும்‌ உரிமையாக்கிக்‌ 
கொண்டனர்‌. 

அவர்களின்‌ மக்களை விண்மீன்களைப்‌ போன்று பெருகச்‌ செய்தீர்‌. அவர்கள்‌ உட்புகுந்து 
உரிமையாக்கிக்‌ கொள்ளும்படி அவர்களின்‌ மூதாதையர்களுக்கு வாக்களித்திருந்த 
நாட்டிற்கு அவர்களை அழைத்துவந்தீர்‌. 

அவர்களின்‌ மக்கள்‌ அங்குவந்து, அந்நாட்டை உரிமையாக்கிக்‌ கொண்டனர்‌. அவர்களின்‌ 
முன்னிலையில்‌ அந்நாட்டின்‌ மக்களான கானானியரை அடக்கினீர்‌. அவர்களையும்‌ 
அவர்கள்‌ மன்னர்களையும்‌, நாட்டின்‌ மக்களையும்‌ அவர்கள்‌ கையில்‌ ஒப்புவித்து, 
அவர்களின்‌ விருப்பத்தின்படி நடத்த விட்டூ விட்டீர்‌. 

எனவே அவர்கள்‌ அரண்சூழ்‌ நகர்களையும்‌ செழிப்பான நிலத்தையும்‌ கைப்பற்றினீர்‌. 
எல்லாவித உடைமைகளையும்‌ கொண்ட வீடுகளையும்‌, வெட்டப்பட்ட கிணறுகளையும்‌, 
திராட்சைத்‌ தோட்டங்களையும்‌, ஒலிவத்தோப்புகளையும்‌, கணிதரும்‌ மிகுதியான 
மரங்களையும்‌ சொந்தமாக்கிக்‌ கொண்டனர்‌. உண்டு, நிறைவு கொண்டு, கொழுத்துப்‌ 
போயினர்‌. மிகுதியான உமது நன்மைத்தனத்தை அனுபவித்து மகிழ்ந்தனர்‌. 

இருப்பினும்‌, அவர்கள்‌ கீழ்ப்படியாது, உமக்கு எதிராகச்‌ கிளர்ச்சி செய்தனர்‌: உமது 
திருச்சட்டத்தைப்‌ புறக்கணித்தனர்‌. உம்மை நோக்கித்‌ திரும்பும்படி அவர்களை 
எச்சரித்த உமது இறைவாக்கினர்களைக்‌ கொன்றனர்‌. இவ்வாறு பெரும்‌ இறை 
நிந்தனைகளைச்‌ செய்தார்கள்‌. 

அப்பொழுது நீர்‌ அவர்களை எதிரிகளிடம்‌ கையளித்தீர்‌. அவர்கள்‌ அவர்களைத்‌ 
துன்புறுத்தினர்‌. தங்களது துன்ப வேளையில்‌ உம்மை நோக்கிக்‌ கூக்குரலிட்டனர்‌. நீர்‌ 
விண்ணிலிருந்து கேட்டருளினீர்‌. அளவுகடந்த உமது இரகத்தினால்‌ அவர்களுக்கு 
விடுதலைத்‌ தலைவர்களைத்‌ தந்து, அவர்களின்‌ எதிரிகளிடமிருந்து விடுவித்தீர்‌. 
அவர்கள்‌ அமைதி கண்டபின்னர்‌, உமது திருமுன்‌ மீளவும்‌ தீயது செய்யத்‌ 
தலைப்பட்டனர்‌. நீர்‌ அவர்களை அவர்களின்‌ எதிரிகளிடம்‌ கையளித்தீர்‌. எதிரிகள்‌ 
அவர்களை அடக்கி ஆண்டார்கள்‌. எனவே மீண்டும்‌ உம்மிடம்‌ கூக்குரலிட்டார்கள்‌. 
நீரோ விண்ணிலிருந்து செவிசாய்த்து உமது பேரிரக்கதின்படி பலமுறை அவர்களுக்கு 
விடுதலையளித்தீர்‌. 

உமது திருச்சட்டதுக்கு திரும்பிவர அவர்களை நீர்‌ எச்சரித்தீர்‌. அவர்களோ 
செருக்குற்றவர்களாய்‌ உமது விதிமுறைகளுக்குச்‌ செவிசாய்க்காமல்‌, உமது 
நீதிநெறிகளுக்கு எதிராகப்‌ பாவம்‌ செய்தனர்‌. ஒருவர்‌ அவற்றைக்‌ கடைப்பிடித்தால்‌ 
வாழ்வு பெறமுடியும்‌. இருப்பினும்‌, அவர்கள்‌ பிடிவாதமாகப்‌ புறக்கணித்தனர்‌: வணங்காக்‌ 
கழுத்தினராக அடிபணிய மறுத்தனர்‌. 

நீரோ பல்லாண்டுகளாய்‌ அவர்கள்மேல்‌ பொறுமையாய்‌ இருந்தீர்‌. இறைவாக்கினர்மூலம்‌ 
உமது ஆவியால்‌ அவர்களை எச்சரித்து வந்தீர்‌. இருப்பினும்‌ அவர்கள்‌ 
செவிசாய்க்கவில்லை. எனவே நாடுகளின்‌ மக்களுக்கு அவர்களைக்‌ கையளித்தீர்‌. 


21, 


22, 


ES 


34. 


கர்‌ 


36. 


து 


30. 


ஆயினும்‌ உமது பேரிரக்கத்தின்‌ பொருட்டு, நீர்‌ அவர்களை அழித்து, விடவுமில்லை. 
கைவிட்டு விடவுமில்லை: ஏனெனில்‌, நீரே கனிவும்‌ கருணையும்‌ உள்ள கடவுள்‌. 

எங்கள்‌ கடவுளே! மேன்மை மிக்க வரும்‌, வல்லவரும்‌, அஞ்சுவதற்குரியவரும்‌, 
உடன்படிக்கையையும்‌, பேரிரக்கத்தையும்‌ காப்பவருமான கடவுளே! அசீரிய 
மன்னர்களின்‌ காலமுதல்‌ இன்றுவரை, எங்களுக்கும்‌ எங்கள்‌ அரசர்களுக்கும்‌ எங்கள்‌ 
தலைவர்களுக்கும்‌, எங்கள்‌ குருக்களுக்கும்‌, எங்கள்‌ இறைவாக்கினர்களுக்கும்‌, எங்கள்‌ 
மூதாதையர்களுக்கும்‌, உம்‌ மக்கள்‌ எல்லாருக்கும்‌ நேரிட்டுள்ள துன்பங்கள்‌ 
அனைத்தையும்‌ அற்பமாய்‌ எண்ணாதேயும்‌. 

எமக்கு நேரிட்டவை அனைத்திலுமே நீர்‌ நீதியுள்ளவர்‌. ஏனெனில்‌ நீர்‌ உமது 
சொல்லுறுதியைக்‌ காட்டியுள்ளீர்‌. நாங்களோ தீயவை செய்துள்ளோம்‌. 

எங்கள்‌ அரசர்களும்‌, எங்கள்‌ தலைவர்களும்‌, எங்கள்‌ குருக்களும்‌, எங்கள்‌ 
மூதாதையர்களும்‌, உமது திருச்சட்டத்தைக்‌ கடைப்‌ பிடிக்கவில்லை. உமது 
விதிமுறைகளையும்‌, நீர்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்துள்ள எச்சரிக்கைகளையும்‌ 
பொருட்படுத்தவில்லை. 

உமது நல்லுளத்திற்கேற்ப அவர்களுக்குத்‌ தந்துள்ள அவர்களின்‌ நாட்டிலும்‌, 
அவர்களுக்குத்‌ தந்துள்ள பரந்த, செழிப்பான நிலத்திலும்‌ அவர்கள்‌ உமக்கு ஊழியம்‌ 
செய்யவுமில்லை, தங்கள்‌ தீச்செயல்களை விட்டு விலகவுமில்லை. 

நாங்கள்‌ இப்பொழுது அடிமைகளாக இருக்கிறோம்‌. அதன்‌ நற்கனிகளையும்‌ 
நற்பலன்களையும்‌ அனுபவிக்கும்படி நீர்‌ எம்‌ முன்னோருக்குக்‌ கொடுத்த வளமிகு 
நாட்டிலேயே நாங்கள்‌ அடிமைகாளக இருக்கிறோம்‌. 

எங்கள்‌ பாவங்களால்‌ இந்நாட்டின்‌ மிகுந்த விளைச்சல்‌ நீர்‌ எங்கள்‌ மீது ஏற்படுத்தியுள்ள 
மன்னர்களுக்கே சேருகிறது. அவர்களோ தங்கள்‌ விருப்பப்படி எங்களையும்‌ எங்கள்‌ 
கால்நடைகளையும்‌ ஆட்டிப்‌ படைக்கிறார்கள்‌. நாங்களோ மிகுந்த வேதனையில்‌ 
அமிழ்ந்துள்ளோம்‌. 

இவற்றின்பொருட்டே நாங்கள்‌ நிலையான உடன்படிக்கை செய்து அதை 
எழுதிவைத்திருக்கிறோம்‌. எங்கள்‌ தலைவர்கள்‌, லேவியர்கள்‌ மற்றும்‌ குருக்கள்‌ அதில்‌ 
தங்களது முத்திரையை இட்டூள்ளார்கள்‌. 


*அதிகாரம்‌ 10.* 


முத்திரையிட்டவர்கள்‌ பின்‌ வருமாறு: அக்கலியாவின்‌ மகனும்‌, ஆளுநருமான 
நெகேமியா,செதேக்கியா, 

குருக்கள்‌: செராயா அசரியா, எரேமியா, 

பஸ்கூர்‌, அமரியா, மல்கியா, 

அத்பசு, செபானியா, மல்லூக்கு, 

ஆரிம்‌, மெரேமோத்து, ஒபதியா, தானியேல்‌, கின்னத்தோன்‌, பாரூக்கு, 
மெசுல்லாம்‌, அபியா, மியாமின்‌, 

மாசியா, பில்காய்‌, செமாயா. 

லேவியர்‌: அசனியாவின்‌ மகன்‌ ஏசுவா, ஏனாதாத்தின்‌ புதல்வரில்‌ 

பின்டீய்‌, கத்மியேல்‌, 

இவர்களின்‌ சகோதரர்கள்‌ செபானியா, ஓதியா, கெலிற்றா, பெலாயா, ஆனான்‌, 
மீக்கா, இரகோபு, அசபியா, 

சக்கூர்‌, செரேபியா, செபானியா, 

ஓதியா, பானி, பெனினு. 

மக்கள்‌ தலைவர்‌: பாரோசு, பாகத்து மோவாபு, ஏலாம்‌, சத்ப, பானி, 


15. 
16. 
12 
18. 
19, 
20. 
21: 
9A 
pS 
24. 
௨1 
26; 
Ah 
28. 


29. 


30. 


31 


22 


22 


34. 


35; 


36. 


புன்னி, அஸ்காது, பேபாய்‌, 

அதோனியா, பிக்வாய்‌, ஆதின்‌, 

அத்தேர்‌, எசேக்கியா, அசூர்‌, 

ஓதியா, ஆசும்‌, பெசாய்‌, 

ஆரிபு, அனத்தோத்து, நேபாய்‌, 

மக்பியாசு, மெசுல்லாம்‌, ஏசீர்‌, 

மெசபேல்‌, சாதோக்கு யாதுவா, 

பெலாத்தியா, ஆனான்‌, அனாயா, 

ஓசேயா, அனனியா, அசூபு, 

அல்லோகேசு, பில்கா, சோபேக்கு, 

இரகூம்‌, மாசேயா, 

அகியா, ஆனான்‌, அனான்‌, 

மல்லூக்கு, ஆரிம்‌, பானா. 

ஏனைய மக்களும்‌, குருக்களும்‌, லேவியரும்‌, வாயிற்காப்போரும்‌, பாடகர்களும்‌, கோவிற்‌ 
பணியாளர்களும்‌, வேற்றின மக்களிடமிருந்து பிரிந்து கடவுளின்‌ திருச்சட்டப்படி வாழ்ந்த 
அனைவரும்‌, அவர்களின்‌ மனைவியரும்‌, புதல்வரும்‌, புதல்வியரும்‌, அறிவுத்‌ தெளிவு 
அடைந்த அனைவரும்‌, 

மேன்மக்களாகிய தங்கள்‌ சகோதரர்களோடு சேர்ந்து, கடவுளின்‌ ஊழியனான மோசே 
வழியாகக்‌ கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும்‌ சாபமும்‌ உள்ளிட்ட கடவுளின்‌ 
திருசட்டத்தை ஏற்றுக்‌ கடைப்பிடிப்பதாகவும்‌, தம்‌ தலைவராகிய ஆண்டவரின்‌ 
அனைத்து விதிமுறைகளையும்‌ நீதி நெறிகளையும்‌, நியமங்களையும்‌ காத்து 
நடப்பதாகவும்‌ வாக்குறுதி தந்தார்கள்‌. 

சிறப்பாக, நாங்கள்‌ வேற்றின மக்களுக்குப்‌ பெண்‌ கொடுக்கவும்‌ மாட்டோம்‌: எங்கள்‌ 
புதல்வருக்கு அவர்கள்‌ பெண்களை எடுக்கவும்‌ மாட்டோம்‌. 

வேற்றின மக்கள்‌ ஓய்வு நாளில்‌ சரக்குகளையும்‌, தானிய வகைகளையும்‌ விற்கக்‌ கொண்டு 
வந்தால்‌, நாங்கள்‌ அவர்களிடமிருந்து ஓய்வு நாளிலும்‌, புனித நாளிலும்‌ வாங்கமாட்டோம்‌. 
ஏழாம்‌ ஆண்டின்‌ விளைச்சலை விட்டுக்‌ கொடுப்போம்‌: எவ்விதக்‌ கடனையும்‌ திரும்பக்‌ 
கேட்க மாட்டோம்‌. 

காணிக்கை அப்பங்கள்‌, அன்றாட உணவுப்‌ படையல்கள்‌, ஓய்வுநாள்கள்‌ மற்றும்‌ 
அமாவாசைகளில்‌ செலுத்தும்‌ வழக்கமான பலிகள்‌, குறிக்கப்பட்ட திருவிழாக்கள்‌, 
புனிதப்‌ பொருள்கள்‌, இஸ்ரயேலுக்காகச்‌ செலுத்தவேண்டிய பாவம்‌ போக்கும்‌ பலிகள்‌, 
எங்கள்‌ கடவுளது கோவிலின்‌ அனைத்து வேலைகள்‌ ஆகியவற்றிற்காக 

ஆண்டுக்கு நான்கு கிராம்‌ வெள்ளியை நாங்கள்‌ கோவிலுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌ 
என்பதை விதிமுறையாக ஏற்படுத்திக்‌ கொண்டோம்‌. 

திருச்சட்டத்தில்‌ எழுதியுள்ளபடி, எம்‌ கடவுளாகிய ஆண்டவரின்‌ பலிபீடத்தின்மீது 
எரிப்பதற்காக, ஆண்டுதோறும்‌ குறிப்பிட்ட காலத்தில்‌, எம்‌ முன்னோரின்‌ குல 
வரிசைப்படி, விறகுக்‌ காணிக்கை எம்‌ கடவுளின்‌ கோவிலுக்குக்‌ கொண்டுவர 
குருக்களும்‌, லேவியரும்‌, மக்களும்‌ ஆகிய நாங்கள்‌ சீட்டுப்‌ போட்டுத்‌ 
தெரிந்தெடுப்போம்‌. 

எங்கள்‌ நிலத்தின்‌ முதற்‌ பலனையும்‌ எல்லா மரங்களின்‌ முதற்‌ கனிகளையும்‌ 
ஆண்டுதோறும்‌ ஆண்டவரின்‌ இல்லத்திற்குக்‌ கொண்டு வர நேர்ந்து கொண்டோம்‌. 
திருச்சட்டத்தில்‌ எழுதியுள்ளபடி எங்கள்‌ மக்களின்‌ தலைப்பிள்ளைகளையும்‌, எங்கள்‌ 
கால்நடைகளின்‌ தலைப்பேறுகளையும்‌, அதாவது மாட்டு மந்தைகளின்‌ 
தலைப்பேறுகளையும்‌, ஆட்டுக்‌ கிடைகளின்‌ தலைப்பேறுகளையும்‌, நம்‌ இறைவனின்‌ 
இல்லத்தில்‌ பணி செய்யும்‌ குருக்களிடம்‌ கொண்டு வர நேர்ந்து கொண்டோம்‌. 


2. 


38. 


20, 


10. 
11. 


மேலும்‌, எங்களது முதல்‌ பிசைந்த மாவையும்‌, எங்கள்‌ படையல்களையும்‌, ஒவ்வொரு 
மரத்தின்‌ கனிகளையும்‌, திராட்சை இரசம்‌, எண்ணெய்‌ முதலியவற்றையும்‌ 
குருக்களுக்காக, நம்‌ கடவுளின்‌ கோவில்‌ அறைகளில்‌ கொடுப்போம்‌ என்றும்‌, எங்கள்‌ 
நிலப்‌ பலனில்‌ பத்தில்‌ ஒரு பகுதியை லேவியருக்குக்‌ கொடுப்போம்‌ என்றும்‌ நேர்ந்து 
கொண்டோம்‌. ஆனால்‌, அதை நாங்கள்‌ உழைக்கும்‌ ஒவ்வொரு நகரிலும்‌ லேவியர்‌ வசூல்‌ 
செய்வர்‌. 

பத்தில்‌ ஒரு பகுதியை லேவியர்‌ பெறும்போது, ஆரோனின்‌ வழிமரபினரான குரு ஒருவர்‌ 
லேவியரோடு இருக்கட்டும்‌. லேவியர்கள்‌ தங்கள்‌ வசூலில்‌ பத்தில்‌ ஒரு பகுதியை நம்‌ 
கடவுளின்‌ கோவிலுக்கு கொண்டு வந்து, கருவூல அறைகளில்‌ சேர்த்து வைக்கட்டும்‌. 
ஏனெனில்‌, அக்கருவூல அறைகளில்தான்‌ இஸ்ரயேல்‌ மக்களும்‌, லேவியரும்‌ 
கொடையாகக்‌ கொடுத்த தானியம்‌, திராட்சை இரசம்‌, எண்ணெய்‌ முதலியவற்றைச்‌ 
சேர்த்து வைத்தனர்‌. அங்கேதான்‌ கோவில்‌ திருப்பணிக்குரிய பாத்திரங்களும்‌ 
இருந்தன. குருக்களும்‌, பாடகர்களும்‌, வாயிற்காவலரும்‌, திருப்பணியாளர்களும்‌ அங்கு 
இருந்து வந்தனர்‌. “எங்கள்‌ கடவுளின்‌ கோவிலைப்‌ புறக்கணிக்க மாட்டோம்‌“ என்று 
வாக்குறுதி அளித்தனர்‌. 


*அதிகாரம்‌ 11.* 


மக்கள்‌ தலைவர்கள்‌ எருசலேமில்‌ குடியிருந்தனர்‌. ஏனைய மக்களில்‌ பத்தில்‌ ஒருவர்‌ 
புனித நகரான எருசலேமில்‌ வாழ்வதற்குக்‌ கொண்டு வரப்படச்‌ சீட்டுப்‌ போட்டார்கள்‌. 
மற்ற ஒன்பது பேர்‌ தங்கள்‌ நகர்களிலேயே வாழ்ந்தார்கள்‌. 

எருசலேமில்‌ மனமுவந்து வாழ முன்வந்த மனிதர்கள்‌ அனைவரையும்‌ மக்கள்‌ வாழ்த்தினர்‌. 
இஸ்ரயேல்‌ மக்கள்‌, குருக்கள்‌, லேவியர்கள்‌, கோவில்‌ பணியாளர்கள்‌, சாலமோனின்‌ 
பணியாளரின்‌ வழிமரபின+ ஆகியோர்‌ யூதாவின்‌ நகர்களில்‌, ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ 
சொந்த மனைகளில்‌ சொந்த நகர்களில்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌. 

எருசலேமில்‌ வாழ்ந்து வந்த மாநிலத்‌ தலைவர்கள்‌ பின்வருமாறு: இவர்கள்‌ யூதா புதல்வர்‌ 
சிலரும்‌, பென்யமின்‌ புதல்வா சிலரும்‌ ஆவர்‌. யூதாவின்‌ புதல்வர்‌ பின்வருமாறு: உசியா 
மகன்‌ அத்தாயா-உசியா செக்கரியாவின்‌ மகன்‌: இவர்‌ அமரியாவின்‌ மகன்‌: இவர்‌ 
செபற்றியாவின்‌ மகன்‌: இவர்‌ மகலலேலின்‌ மகன்‌. பேரேட்சின்‌ வழிமரபினர்‌: 

மாவேசியா பாரூக்கின்‌ மகன்‌: இவர்‌ கொல்கோசியின்‌ மகன்‌: இவர்‌ அசாயாவின்‌ மகன்‌: 
இவர்‌ அதாயாவின்‌ மகன்‌: இவர்‌ யோயாரிபின்‌ மகன்‌: இவர்‌ செக்கரியாவின்‌ மகன்‌: இவர்‌ 
சீலோனியின்‌ மகன்‌. 

எருசலேமில்‌ குடியிருந்த பேரேட்சியின்‌ புதல்வர்‌ நாடீற்று அறுபத்து எட்டு மாபெரும்‌ 
வீரர்கள்‌. 

பென்யமினின்‌ புதல்வர்‌ இவர்களே: சல்லூ மெசுல்லாமின்‌ மகன்‌: இவர்‌ யோபேதுவின்‌ 
மகன்‌: இவர்‌ பெத்யாவின்‌ மகன்‌: இவர்‌ கொலயாவின்‌ மகன்‌: இவர்‌ மாசேயாவின்‌ மகன்‌: 
இவர்‌ இத்தியேலின்‌ மகன்‌: இவர்‌ ஏசாயாவின்‌ மகன்‌. 

அவருக்குப்‌ பின்‌ கபாயும்‌ சல்லாயும்‌. இவர்கள்‌ மொத்தம்‌ தொள்ளாயிரத்து 
இருபத்தெட்டுப்‌ பேர்‌. 

சிக்ரியின்‌ மகன்‌ யோவேல்‌ அவர்களுக்குத்‌ தலைவராய்‌ இருந்தார்‌. அசனுவாவின்‌ மகன்‌ 
யூதா மற்றோர்‌ ஊருக்குத்‌ தலைவராக விளங்கினார்‌. 

குருக்கள்‌: யோயாரிபு மகன்‌ எதாயா, யாக்கின்‌: 

செராயா: இவர்‌ இல்க்கியாவின்‌ மகன்‌: இவர்‌ மெசுல்லாவின்‌ மகன்‌: இவர்‌ சாதோக்கின்‌ 
மகன்‌: இவர்‌ மெரயோத்தின்‌ மகன்‌: இவர்‌ கோவில்‌ மேற்பார்வையாளரான அகித்பபின்‌ 
மகன்‌. 


12. 


13: 


14. 


15. 


16. 


1, 


18. 
14. 


20. 


21. 


22 


23. 


24. 


20 


26. 
தல 
26. 
29. 
30. 


31. 


34, 


> 
34. 


கோவில்‌ திருப்பணி செய்துவந்த இவர்களுடைய சகோதரர்‌ எண்ணூற்று 
இருபத்திரண்டு பேர்‌. அதாயா எரோகாமின்‌ மகன்‌: இவர்‌ பெலலியாவின்‌ மகன்‌: இவர்‌ 
அம்சியின்‌ மகன்‌: இவர்‌ செக்கரியாவின்‌ மகன்‌: இவர்‌ அம்சியின்‌ மகன்‌: இவர்‌ பஸ்கூரின்‌ 
மகன்‌: இவர்‌ மல்கியாவின்‌ மகன்‌. 

குலத்தலைவர்களான இவர்‌ சகோதரர்‌ இருமற்று நாற்பத்திரண்டு பேர்‌. அமசசாய்‌ 
அசரியேலின்‌ மகன்‌: இவர்‌ அகிசாயின்‌ மகன்‌: இவர்‌ மெசில்ல மோத்தின்‌ மகன்‌: இவர்‌ 
இம்மேரின்‌ மகன்‌. 

படைவீரர்களான அவர்களுடைய சகோதரர்‌ மற்று இருபத்து எட்டு. அக்கெதோலியின்‌ 
மகன்‌ சப்தியேல்‌ அவர்களுக்குத்‌ தலைவராக இருந்தார்‌. 

லேவியர்‌: செமாயா: இவர்‌ அசூபாவின்‌ மகன்‌: இவர்‌ அசபியாவின்‌ மகன்‌: இவர்‌ பூனியின்‌ 
மகன்‌. 

கடவுளின்‌ இல்லத்தின்‌ வெளிப்புற வேலைக்குப்‌ பொறுப்பானவர்களாகவும்‌, 
லேவியருக்குத்‌ தலைவர்களாகவும்‌ இருந்த சபத்தாய்‌: யோசபாத்து: 

மன்றாட்டில்‌ நன்றிப்பண்‌ ஆரம்பிக்கும்‌ தலைவர்‌ மத்தனியா: இவர்‌ மீக்காவின்‌ மகன்‌: 
இவர்‌ சப்தியின்‌ மகன்‌: இவர்‌ ஆசாபின்‌ மகன்‌: பக்புக்கியா அவருடைய சகோதரரில்‌ 
இரண்டாம்‌ இடத்தை வகித்தார்‌. அப்தா சம்முவாவின்‌ மகன்‌: இவர்‌ காலாயின்‌ மகன்‌: 
இவர்‌ எதுத்பனின்‌ மகன்‌. 

புனித நகரில்‌ வாழ்ந்த லேவியர்‌ மொத்தம்‌ இருமற்று எண்பத்துநான்கு பேர்‌. 
வாயிற்காவலர்‌: வாயில்‌ காக்கும்‌ அக்கூபு, தல்மோன்‌, இவர்களுடைய சகோதரர்‌ 
மொத்தம்‌ மற்று எழுபத்திரண்டு பேர்‌. 

ஏனைய இஸ்ரயேல்‌ மக்களும்‌, குருக்களும்‌, லேவியரும்‌, யூதாவின்‌ எல்லா நகர்களிலும்‌ 
அவரவர்‌ தம்‌ உரிமைச்‌ சொத்தில்‌ குடியிருந்தனர்‌. 

கோவில்‌ பணியாளர்‌ ஒபேலில்‌ குடியிருந்தனர்‌. சிகாவும்‌ கிஸ்பாவும்‌ கோவில்‌ 
பணியாளருக்குத்‌ தலைவர்களாக இருந்தனர்‌. 

எருசலேமில்‌ வாழ்ந்துவந்த லேவயிருக்குத்‌ தலைவராயிருந்த உசி, பானின்‌ மகன்‌: இவர்‌ 
அசபியாவின்‌ மகன்‌: இவர்‌ மத்தனியாவின்‌ மகன்‌: இவர்‌ மீக்காவின்‌ மகன்‌: இவர்‌ 
கடவுளின்‌ கோவில்‌ பணிசெய்கின்ற பாடகர்களாகிய ஆசாபின்‌ மக்களில்‌ ஒருவர்‌. 
பாடகர்களைக்‌ குறித்து அரச கட்டளை ஒன்று இருந்தது. அதன்படி அவர்களின்‌ 
அன்றாடப்‌ படி வரையறுக்கப்பட்டிருந்தது. 

மேலும்‌ யூதாவின்‌ மகனான செராகின்‌ வழித்தோன்றிய மெசசபேலின்‌ மகன்‌ பெத்தகியா 
மக்களைக்‌ குறித்த எல்லாக்‌ காரியங்களிலும்‌ அரசருக்கு உதவியாக இருந்தார்‌. 
சிற்டிர்கள்‌, அவைகளைச்‌ சார்ந்த நிலங்களைப்பற்றிய குறிப்பு பின்வருமாறு: யூதா மக்கள்‌ 
கிரியத்து அர்பாவிலும்‌ அதன்‌ குடியிருப்புகளிலும்‌, தீபோனிலும்‌ அதன்‌ 
குடியிருப்புகளிலும்‌ எக்கபட்சவேலிலும்‌ அதன்‌ நிலங்களிலும்‌ குடியிருந்தனர்‌: 

மேலும்‌ ஏசுவாபிலும்‌, மோலதாவிலும்‌, பெத்பலேத்திலும்‌ 

அட்சர்சூவாவிலும்‌ பெயேர்சபாவிலும்‌ அதன்‌ குடியிருப்புகளிலும்‌, 

சிக்லாசிலும்‌, மெக்ககோனாவிலும்‌, அதன்‌ குடியிருப்புகளிலும்‌, 

ஏன்ரிம்மோனிலும்‌, சோராவிலும்‌, யார்முத்திலும்‌, 

சானோவாகிலும்‌, அதுல்லாமிலும்‌, அதன்‌ குடியிருப்புகளிலும்‌, இலாக்கிசிலும்‌ அதன்‌ 
நிலங்களிலும்‌, அசோக்காவிலும்‌ அதன்‌ குடியிருப்புகளிலும்‌, ஆகப்‌ பெயேர்செபா முதல்‌ 
இன்னோம்‌ பள்ளத்தாக்கு வரை குடியிருந்தனர்‌. 

பென்யமின்‌ மக்கன்‌ கெபா முதல்‌ மிக்மாசிலும்‌, அயாவிலும்‌, பெத்தேலிலும்‌ அதன்‌ 
குடியிருப்புகளிலும்‌, 

அனத்தோத்திலும்‌, நோபிலும்‌ அனனியாவிலும்‌ 

ஆட்சோரிலும்‌, இராமாவிலும்‌, சித்தயிமிலும்‌ 

ஆதிது, சேபோயிம்‌ நேபல்லாற்று, 


லு ர்‌ ஆ ௮ ம 


கரி 


24. 


ரி 


லோது, ஒனோ என்ற ஊர்களிலும்‌, தொழிலாளர்‌ பள்ளத்தாக்கிலும்‌ குடியிருந்தனர்‌. 
லேவியரில்‌ சில பிரிவினர்‌ யூதாவிலும்‌ பென்யமினிலும்‌ குடியிருந்தனர்‌. 


*அதிகாரம்‌ 12.* 


செயல்தியேலின்‌ மகன்‌ செருபாபேலுடனும்‌, ஏசாவுடனும்‌, வந்த குருக்களும்‌, 
லேவியரும்‌ பின்‌ வருமாறு: செராயா, எரேமியா, எஸ்ரா, 

அமரியா, மல்லூக்கு, அத்பசு, 

செக்கனியா, இரகூம்‌, மெரமோத்து, 

இத்தோ, சின்னத்தோய்‌, அபியா, 

மியாமின்‌, மாதியா, பில்கா, 

செமாயா, யோயாரிபு, எதாயா, 

சல்லூ, அமோக்கு, இல்க்கியா, எதாயா ஆகியோர்‌ ஏசுவாவின்‌ நாள்களில்‌, 
குருக்களுக்கும்‌-தங்கள்‌ சகோதரர்களுக்கும்‌ தலைவர்களாக விளங்கினர்‌. 
லேவியர்களில்‌ ஏசுவா, பின்டீய்‌, கத்மியேல்‌, செரேபியா, யூதா, மத்தனியா ஆகியோரும்‌, 
இவர்கள்‌ சகோதரர்களும்‌ நன்றிப்‌ பாடல்களுக்குப்‌ பொறுப்பாளர்களாக இருந்தார்கள்‌. 
பக்புக்கியாவும்‌, உன்னியும்‌ இவர்களின்‌ சகோதரர்களும்‌ அவர்களுக்கு எதிரே நின்று 
கவனித்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 

ஏசுவாவுக்கு யோவாக்கிம்‌ பிறந்தார்‌: யோவாக்கிமுக்கு எலியாசிபு பிறந்தார்‌: 
எலியாசிபுக்கு யோயாதா பிறந்தார்‌. 

யோயாதாவுக்கு யோனத்தான்‌ பிறந்தார்‌: யோனத்தானுக்கு யாதுவா பிறந்தார்‌. 
யோவாக்கிமின்‌ நாள்களில்‌ குலத்‌ தலைவர்களாக இருந்த குருக்கள்‌ பின்வருமாறு: 
செராயா வழிவந்த மெராயா: எரேமியா வழிவந்த அனனியா: 

எஸ்ரா வழிவந்த மெசுல்லாம்‌: அமரியா வழிவந்த யோகனான்‌: 

மல்லூக்கி வழிவந்த யோனத்தான்‌: செபனியா வழி வந்த யோசேப்பு: 

ஆரிம்‌ வழிவந்த அத்னா: மெரயோத்து வழிவந்த எல்க்காய்‌: 

இத்தோ வழிவந்த செக்கரியா: கின்னத்தோன்‌ வழிவந்த மெசுல்லாம்‌: 

அபியா வழிவந்த சிக்ரி: மின்யமீன்‌, மோவதியா, பில்த்தாய்‌: 

பில்கா வழிவந்த சம்முவா: செமாயா வழிவந்த யோனத்தான்‌: 

யோயாரிபு வழிவந்த மத்தனாய்‌: எதாயா வழிவந்த உசீ: 

சல்லாம்‌ வழிவந்த கல்லாய்‌: அமோக்கு வழிவந்த ஏபேர்‌: 

இல்க்கியா வழிவந்த அசுபியா: யாதாய்‌ வழிவந்த நத்தானியேல்‌ ஆவர்‌. 

லேவியரில்‌, எல்யாசிபு, யோயாதா, யோகானான்‌, யாதுவா ஆகிய தலைமைக்‌ 
குருக்களின்‌ காலத்திலிருந்து பாரசீகரான தாரியுவின்‌ காலம்‌ வரையுள்ள லேவியர்‌ குலத்‌ 
தலைவர்களும்‌ குருக்களும்‌ பதிவு செய்யப்பட்டிருந்தனர்‌. 

லேவியின்‌ மக்களான குலத்தலைவர்கள்‌, குறிப்பேட்டில்‌ எல்யாசிபின்‌ மகன்‌ 
யோகனானின்‌ நாள்கள்‌ வரை பதிவு செய்யப்பட்டி ருந்தனர்‌. 

லேவியரின்‌ தலைவர்களான அசபியா, சேரேபியா, கத்மியேலின்‌ மகன்‌ ஏசுவா 
ஆகியோரும்‌ அவர்களுக்கு எதிரில்‌ அவர்களின்‌ சகோதரரும்‌ நின்று கொண்டு, 
கடவுளின்‌ மனிதர்‌ தாவீது கொடூத்த கட்டளையின்படி, புகழும்‌ நன்றியும்‌ 
முறைமுறையாகச்‌ செலுத்தி வந்தனர்‌. 

மத்தனியா, பக்புக்கியா, ஒபதியா, மெசுல்லாம்‌, தல்மோன்‌, அக்கூபு ஆகிய 
வாயிற்காப்போர்‌, வாயிலருகில்‌ இருந்த கருவூல அறைகளைக்‌ காத்து வந்தனர்‌. 


26. 


தி 


28, 


29. 


30. 


31, 


32, 
22: 
34. 
35, 


36. 


VE 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


இவர்கள்‌ யோசாதாக்கிற்குப்‌ பிறந்த ஏசுவாவின்‌ மகன்‌ யோவாக்கிமின்‌ காலத்திலும்‌, 
ஆளுநர்‌ நெகேமியா, குருவும்‌ சட்ட வல்லுநருமான எஸ்ரா ஆகியோரின்‌ காலத்திலும்‌ 
வாழ்ந்தனர்‌. 

எருசலேம்‌ மதிலின்‌ அர்ப்பண நாள்‌ வந்தபோது லேவியர்களை எல்லா 
இடங்களிலிருந்தும்‌ தேடி எருசலேமுக்குக்‌ கொண்டு வந்தார்கள்‌. ஏனெனில்‌, மதில்‌ 
அர்ப்பணம்‌ மகிழ்ச்சியுடனும்‌, நன்றியுடனும்‌, கைத்தாளம்‌, தம்புரு, சுரமண்டலம்‌ 
ஆகியவை ஒலிக்கப்‌ பாடல்களுடனும்‌ கொண்டாட வேண்டியிருந்தது. 

பாடகர்கள்‌, எருசலேமைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும்‌ நெற்றோபாயரின்‌ 
சிற்டிர்களிலிருந்தும்‌, 

பெத்கில்காலிலிருந்தும்‌, கேபா, அஸ்மவேத்து ஆகிய பகுதிகளிலிருந்தும்‌ ஒன்று 
சேர்க்கப்பட்டார்கள்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ எருசலேமைச்‌ சுற்றிக்‌ குடியிருப்புகள்‌ 
அமைத்திருந்தார்கள்‌. 

குருக்களும்‌ லேவியரும்‌ தங்களைத்‌ பய்மை செய்துகொண்டு மக்களையும்‌ 
வாயில்களையும்‌ மதில்களையும்‌ பய்மைப்படுத்தினர்‌. 

அப்பொழுது நான்‌, யூதாவின்‌ தலைவர்களை மதில்மேல்‌ ஏறச்‌ சொல்லி, புகழ்பாட 
இரண்டு பாடகர்‌ குழுக்களை நிறுத்தினேன்‌. ஒரு குழுவினர்‌ வலப்பக்கம்‌ இருந்த 
குப்பைமேட்டு வாயிலை நோக்கி, மதிலின்மேல்‌ பவனியாகச்‌ சென்றார்கள்‌. 
அவர்களுக்குப்‌ பின்னானல்‌ ஒசயாவும்‌, யூதாவின்‌ தலைவர்களில்‌ பாதிப்பேரும்‌, 

அசரியா, எஸ்ரா, மெசுல்லாம்‌, 

யூதா, பென்யமின்‌, செமாயா, எரேமியா ஆகியோரும்‌ சென்றனர்‌. 

மேலும்‌ எக்காளம்‌ ஏந்தி இருந்த குருத்துவப்‌ புதல்வர்கள்‌: ஆசாபு வழி வந்த 
சக்கூருக்குப்‌ பிறந்த மீக்காயாவின்‌ மைந்தனான மத்தனியாவின்‌ புதல்வனான 
செமாயாவின்‌ மைந்தனான யோனத்தானின்‌ மகன்‌ செக்கரியாவும்‌, 

அவர்‌ சகோதரர்களான செமாயா, அசரியேல்‌, மில்லலாய்‌, கில்லேல்‌, மாவாய்‌, 
நெத்தனேல்‌, யூதா, அனானி என்பவர்களும்‌ கடவுளின்‌ மனிதர்‌ தாவீதின்‌ 
இசைக்கருவிகளை ஏந்தியிருந்தனர்‌. நீதிச்‌ சட்ட வல்லுநரான எஸ்ரா அவர்களுக்கு 
முன்பாகச்‌ சென்றார்‌. 

அவர்கள்‌ ஊருணி வாயிலைக்‌ கடந்து தங்களுக்கு எதிரே இருந்த தாவீது நகரின்‌ 
படிகளின்‌ வழியாக மேலே சென்று தாவீதின்‌ அரண்மணைக்கு மேலே செல்லும்‌ 
மதிற்சுவரின்‌ படிகளைக்‌ கடந்து கிழக்கே இருந்த தண்ணீர்‌ வாயில்வரை சென்றனர்‌. 
இரண்டாவது பாடற்‌ குழுவினர்‌ இடப்பக்கமாக நடந்து செல்லுகையில்‌, நானும்‌ 
மக்களில்‌ பாதிப்பேரும்‌ மதிலின்‌ மேல்‌ அவர்களைப்‌ பின்தொடர்ந்து சென்றோம்‌. 
சூளைக்‌ காவல்‌ மாடத்தைக்‌ கடந்து அகன்ற மதில்வரை வந்தோம்‌. 

எப்ராயிம்‌ வாயில்மேலும்‌, பழைய வாயில்மேலும்‌, மீன்வாயில்மேலும்‌, அனனியேல்‌ காவல்‌ 
மாடம்‌, மேயா காவல்‌ மாடம்‌ ஆகியவை வழியாகவும்‌ ஆட்டு வாயிலை அடைந்தோம்‌. 
அவர்களோ “காவலர்‌” வாயிலில்‌ நின்று கொண்டராகள்‌. 

பின்பு, இரண்டு பாடகர்‌ குழுவினர்களும்‌ கடவுளின்‌ இல்லத்தில்‌ நின்றகொண்டார்கள்‌. 
நானும்‌ என்னோடு அலுவலர்களில்‌ பாதிப்பேரும்‌ அங்கு இருந்தோம்‌. 

குருக்களில்‌ எலியாக்கிம்‌, மாசேயா, மின்யமின்‌, மீக்காயா, எலியோனாய்‌, செக்கரியா, 
அனனியா ஆகியோர்‌ எக்காளம்‌ தாங்கி இருந்தனர்‌. 

மாசேயா, செமாயா, எலயாசர்‌, உசீ, யோகனான்‌, மல்கியா, ஏலாம்‌, ஆசேர்‌ 
ஆகியோரும்‌ நின்றனர்‌. பாடகர்களும்‌, அவர்களின்‌ தலைவர்‌ இஸ்ரகியாவும்‌, உரக்கப்‌ 
பாடினார்கள்‌. 

அன்று அவர்கள்‌ மிகுதியாகப்‌ பலி செலுத்தி மகிழ்ந்தனர்‌. ஏனெனில்‌, கடவுள்‌ 
அவர்களைப்‌ பெரும்‌ மகிழ்ச்சியால்‌ நிரப்பினார்‌. அவர்களின்‌ மனைவியரும்‌ பிள்ளைகளும்‌ 
மகிழ்ச்சி கொண்டாடினர்‌. எருசலேமின்‌ ஆரவாரம்‌ வெகுபரம்வரை கேட்டது. 


44. 


45. 


46. 


47. 


கருவூலம்‌, படையல்கள்‌, முதற்கனி, பத்திலொரு பகுதி ஆகியவைகளுக்கான 
அறைகளின்‌ பொறுப்பாளர்களையும்‌, திருச்சட்டத்தின்படி, குருக்களுக்கும்‌ 
லேவியருக்கும்‌ உரிய பகுதிகளை நகர்களின்‌ வயல்களில்‌ தண்டல்‌ செய்யும்‌ 
ஆள்களையும்‌ அன்று நியமித்தார்கள்‌. ஏனெனில்‌ அங்கே பணிபுரிந்த குருக்களையும்‌ 
லேவியர்களையும்‌ குறித்து யூதா மகிழ்ச்சி கொண்டது. 

தாவீது, அவருடைய மகன்‌ சாலமோன்‌ ஆகியோரின்‌ கட்டளைப்படி, இவர்கள்‌ தங்கள்‌ 
கடவுளின்‌ பணியிலும்‌, பய்மை செய்யும்‌ பணியிலும்‌ ஈடுபட்டிருந்தனர்‌. அவ்வாறே 
பாடகர்களும்‌ வாயிற்காப்போரும்‌ பணி செய்தனர்‌. 

ஏனெனில்‌, தாவீது, ஆசாபு ஆகியோரின்‌ பழங்காலத்திலிருந்தே பாடகர்‌ தலைவர்கள்‌ 
நியமிக்கப்பட்டிருந்தனர்‌. கடவுளுக்குரிய புகழ்ப்‌ பாடல்களும்‌ நன்றிப்‌ பாடல்களும்‌ 
இருந்தன. 

மேலும்‌ செருபாபேலின்‌ நாள்களிலிருந்தும்‌ நெகேமியாவின்‌ நாள்களிலிருந்தும்‌, 
இஸ்ரயேல்‌ மக்கள்‌ யாவரும்‌, பாடகர்களுக்கும்‌, வாயிற்காப்போருக்கும்‌ உரிய 
பகுதிகளை நாள்தோறும்‌ கொடுத்து வந்தனர்‌. அவர்கள்‌ லேவியர்க்கு உரியதைப்‌ 
பிரித்து வைத்தனர்‌. லேவியர்‌ ஆரோனின்‌ மக்களுக்கு உரியதைப்‌ பிரித்து வைத்தனர்‌. 


*அதிகாரம்‌ 13.* 


அந்நாளில்‌ மோசேயின்‌ மலை மக்கள்‌ கேட்கும்படி உரக்கப்‌ படித்தனர்‌. அதில்‌ 
பின்வருமாறு எழுதப்பட்டிருப்பதைக்‌ கண்டனர்‌: அம்மோனியரும்‌ மோவாபியரும்‌ 
என்றுமே கடவுளின்‌ சபைக்குள்‌ நுழையக்‌ கூடாது. 

ஏனெனில்‌ அவர்கள்‌ இஸ்ரயேல்‌ மக்களை அப்பத்தோடும்‌ நீரோடும்‌ சந்திக்காது, 
அவர்களைச்‌ சபிக்குமாறு பிலயாமுக்குக்‌ கையூட்டுக்‌ கொடுத்தனர்‌. ஆனால்‌ எங்கள்‌ 
கடவுள்‌ சாபத்தை ஆசியாக மாற்றிவிட்டார்‌ . 

திருச்சட்டத்தைக்‌ கேட்டவுடன்‌ அவர்கள்‌ எல்லா வேற்றினத்தாரையும்‌ இஸ்ரயேல்‌ 
மக்களிடமிருந்து பிரித்து விட்டனர்‌. 

இதற்குமுன்‌ தோபியாவுக்கு உறவினரான குரு எல்யாசிபிடம்‌ எங்கள்‌ கடவுளின்‌ இல்லக்‌ 
கருவூல அறைகள்‌ ஒப்படைக்கப்பட்டிருந்தன. 

எனவே இவர்‌ தோபியாவுக்குப்‌ பெரியதோர்‌ அறை ஒன்றைக்‌ கொடுத்திருந்தார்‌. 
அங்கே தான்‌ முன்பு படையல்களும்‌, சாம்பிராணியும்‌, பாத்திரங்களும்‌, லேவியர்‌, 
பாடகர்‌, வாயிற்காப்போர்‌ ஆகியோருக்குக்‌ கட்டளைப்படி கொடுக்கப்பட்ட 
பத்திலொரு பகுதியான தானியம்‌, திராட்சை இரசம்‌, எண்ணெய்‌ முதலியவையும்‌ 
குருக்களைச்‌ சேரவேண்டிய காணிக்கைகளும்‌ வைக்கப்பட்டிருந்தன. 

இவை எல்லாம்‌ நடந்தபோது நான்‌ எருசலேமில்‌ இல்லை. ஏனெனில்‌ பாபிலோனிய 
மன்னர்‌ அர்த்தக்சஸ்தாவின்‌ முப்பத்து இரண்டாம்‌ ஆண்டில்‌ நான்‌ மன்னரிடம்‌ சென்றேன்‌. 
சில காலத்துக்குப்‌ பின்‌ மன்னரிடம்‌ நான்‌ விடைபெற்றுத்‌ திரும்பி வந்தேன்‌. 

எல்யாசிபு தோபியாவுக்குக்‌ கடவுளின்‌ இல்ல முற்றத்தில்‌ ஓர்‌ அறை கொடுத்திருந்ததால்‌ 
விளைந்த தீமையை நான்‌ எருசலேமுக்கு வந்தபோது கண்டுபிடித்தேன்‌. 

நான்‌ மிகவும்‌ சீற்றமுற்று, தோபியாவின்‌ வீட்டுப்‌ பாத்திரங்களை அறைக்கு வெளியே 
எறிந்தேன்‌. 

பின்னர்‌ நான்‌ கட்டளையிட்டபடி அவர்கள்‌ அறைகளைத்‌ துப்புரவு செய்தார்கள்‌. பிறகு 
நான்‌ கடவுளின்‌ இல்லத்துப்‌ பாத்திரங்களையும்‌, காணிக்கையையும்‌, சாம்பிராணியையும்‌ 
அங்குத்‌ திரும்பக்‌ கொண்டுவரச்‌ செய்தேன்‌. 


10. 


| 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


0 


42 


23 


24. 


மேலும்‌ லேவியருக்குச்‌ சேர வேண்டிய காணிக்கைகள்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுக்கப்படவில்லை என்றும்‌, இதனால்‌ அங்குப்‌ பணிபுரிந்து வந்த லேவியரும்‌ 
பாடகரும்‌ அவரவர்‌ தம்‌ நிலங்களுக்கு ஓடிப்போய்‌ விட்டனர்‌ என்றும்‌ அறிந்தேன்‌. 
அப்பொழுது அலுவலர்களைக்‌ கடிந்துகொண்டு, அவர்களிடம்‌ கடவுளின்‌ கோவில்‌ 
கைவிடப்பட்டுக்‌ கிடப்பதேன்‌? என்று கேட்டேன்‌. பின்பு அவர்களை ஒன்றுகூட்டி, 
ஒவ்வொருவரும்‌ தம்‌ கடமையைச்‌ செய்யுமாறு பணித்தேன்‌. 

அதன்பின்‌ யூதாவின்‌ மக்கள்‌ அனைவரும்‌ தானியத்தையும்‌, திராட்சை இரசம்‌, எண்ணெய்‌ 
ஆகியவற்றில்‌ பத்திலொரு பங்கையும்‌ கருவூல அறைக்குக்‌ கொண்டு வந்தனர்‌. 

குரு செலேமியாவையும்‌, மறை மல்‌ வல்லுநர்‌ சாதோக்கையும்‌, லேவியர்‌ பெதாயாவையும்‌ 
கருவூலங்களுக்குப்‌ பொருளாளராகவும்‌, மத்தனியாவுக்குப்‌ பிறந்த சக்கூரின்‌ மகனான 
அனானை அவர்களுக்கு உதவியாளராகவும்‌ நியமித்தேன்‌. ஏனெனில்‌ அவர்கள்‌ 
நேர்மையானவர்கள்‌ என்று கருதப்பட்டார்கள்‌. தங்கள்‌ சதோதரர்களுக்குப்‌ பங்கிட்டு 
அளிப்பதே அவர்கள்‌ கடமையாகும்‌. 

“என்‌ கடவுளே! இதன்‌ பொருட்டு என்னைக்‌ கண்ணோக்கும்‌. என்‌ கடவுளின்‌ 
கோவிலுக்கும்‌ அதன்‌ திருப்பணிக்கும்‌ அடியேன்‌ உண்மையாய்ச்‌ செய்துள்ளதை 
மறவாதேயும்‌“. 

அக்காலத்தில்‌ யூதா மக்கள்‌ ஓய்வு நாளில்‌ திராட்சை ஆலைகளில்‌ வேலை 
செய்வதையும்‌, தானியப்‌ பொதிகள்‌ கொண்டு வந்து கழுதைகள்‌ மீது சுமத்துவதையும்‌, 
திராட்சை இரசம்‌, திராட்சைப்‌ பழங்கள்‌, அத்திப்‌ பழங்கள்‌ இன்னும்‌ பலவித சுமைகளை 
ஓய்வு நாளில்‌ எருசலேமுக்குக்‌ கொண்டு வருவதையும்‌ கண்டேன்‌. அன்று உணவுப்‌ 
பொருள்‌ விற்பதை நான்‌ கண்டித்தேன்‌. 

மேலும்‌, அங்கு வாழ்ந்து வந்த தீர்‌ நகர மக்கள்‌, மீன்‌ மற்றும்‌ வணிகப்‌ பொருள்களை யூதா 
மக்களுக்கும்‌ எருசலேமில்‌ வாழ்வோருக்கும்‌ ஓய்வுநாளில்‌ விற்றார்கள்‌. 

எனவே யூதாவின்‌ தலைவர்களைக்‌ கடிந்து கொண்டு நான்‌ அவர்களிடம்‌ கூறுயது: எத்து 
ணைத்‌ தீமையான செயலை நீங்கள்‌ செய்கிறீர்கள்‌? நீங்கள்‌ ஓய்வு நாளைத்‌ 
தீட்டுப்படுத்தலாமா? 

உங்கள்‌ மூதாதையர்‌ இவ்வாறு செய்ததால்‌ அல்லவோ நம்‌ கடவுள்‌ நம்‌ மீதும்‌, இந்நகர்‌ 
மீதும்‌ இத்தீமையெல்லாம்‌ வரச்‌ செய்தார்‌. இருப்பினும்‌, ஒய்வு நாளை நீங்கள்‌ 
மீறுகிறீர்கள்‌. இஸ்ரயேல்மீது கடவுளின்‌ கடுங்கோபத்தை வரவழைக்கிறீர்கள்‌. 

ஓய்வு நாளுக்குமுன்‌ எருசலேம்‌ வாயில்களில்‌ இருள்‌ படரும்போது,கதவுகள்‌ 
மூடப்படவேண்டும்‌ என்றும்‌ ஓய்வுநாள்‌ முடியும்வரை அவற்றைக்‌ திறக்கக்கூடாது என்றும்‌ 
கட்டளையிட்டேன்‌. எச்சுமையும்‌ உள்ளே வராதபடி எனது வேலையாள்களை 
வாயிலருகில்‌ நிறுத்தினேன்‌. 

எனவே வணிகரும்‌, பலசரக்குகளை விற்பவர்களும்‌ ஓரிருமுறை எருசலேமுக்கு வெளியே 
தங்க வேண்டியிருந்தது. 

நான்‌ அவர்களை எச்சரித்து, என்‌ மதிலுக்கு எதிரில்‌ நீங்கள்‌ காத்திருக்கிறீர்கள்‌? 
மறுபடியும்‌ இப்படிச்‌ செய்வீர்களாகில்‌ உங்களை நான்‌ ஒரு கை பார்ப்பேன்‌ என்று 
கூறினேன்‌. அப்பொழுதிலிருந்து அவர்கள்‌ ஒய்வு நாளில்‌ வராமலிருந்தார்கள்‌. 

உ ஓய்வு நாளைக்‌ கடைப்பிடிக்கும்படி உங்களைத்‌ பய்மைப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌: 
வாயிலைக்‌ காக்க வாருங்கள்‌ என்று லேவியரிடம்‌ கூறினேன்‌. இதன்‌ பொருட்டும்‌ “என்‌ 
கடவுளே, என்னைக்‌ கண்ணோக்கும்‌. உமது பேரிரக்கத்தினால்‌ என்னை மீட்டருளும்‌”. 
அக்காலத்தில்கூட, அஸ்தோது, அம்மோன்‌, மோவாபு ஆகிய நாடுகளின்‌ பெண்களை 
மணந்திருந்த யூதர்களைக்‌ கண்டேன்‌. 

அவர்கள்‌ பிள்ளைகளில்‌ பாதிப்பேர்‌ அஸ்தோதிய மொழி பேசினார்கள்‌: அல்லது வேறு 
ஏதோ ஒரு மொழியை பேசினார்கள்‌. யூத மொழியை அவர்களால்‌ பேச இயலவில்லை. 


20% 


26. 


27. 


20, 


29. 


30. 


31: 


நான்‌ அவர்களைக்‌ கண்டித்துச்‌ சபித்தேன்‌. சில ஆள்களை அடித்து முடியைப்‌ பிடித்து 
இழுத்தேன்‌. இனி நாங்கள்‌ அவர்களின்‌ புதல்வருக்குப்‌ பெண்‌ கொடுக்கவோ, 
அவர்களிடமிருந்து நாங்களும்‌ எங்கள்‌ புதல்வரும்‌ பெண்‌ கொள்ளவோமாட்டோம்‌ எனக்‌ 
கடவுள்மேல்‌ அவர்களை ஆணையிட்டுக்‌ கூறச்‌ செய்தேன்‌. 

நான்‌ சொன்னது: இஸ்ரயேலின்‌ அரசர்‌ சாலமோனின்‌ பாவம்‌ இதுதான்‌ அல்லவோ! 
அவரைப்‌ போன்ற மன்னர்‌ பல நாடுகளிலும்‌ இருந்ததில்லையே! அவருடைய கடவுள்‌ 
அவருக்கு அன்பு காட்டினார்‌. கடவுள்‌ அவரை இஸ்ரயேலர்‌ அனைவருக்கும்‌ அரசராக 
ஏற்படுத்தியிருந்தார்‌. இருப்பினும்‌ வேற்றினப்‌ பெண்கள்‌ அவரையும்‌ பாவம்‌ செய்திடச்‌ 
செய்தார்கள்‌. 

வேற்றினப்‌ பெண்களை மணந்து கடவுளுக்கு எதிராக இப்பெரும்‌ தீமை அனைத்தையும்‌ 
நீங்கள்‌ செய்து வருவதைப்போல்‌ நாங்களும்‌ செய்ய வேண்டுமா? 

பெரிய குரு எல்யாசிபின்‌ மகன்‌ யோயாதாவின்‌ மக்களில்‌ ஒருவன்‌ ஓரானியனான 
சன்பலாற்றுக்கு மருமகனாய்‌ இருந்தான்‌. அவனை என்னிடமிருந்து துரத்திவிட்டேன்‌. 
என்‌ கடவுளே, குருத்துவத்தையும்‌, குருத்துவ உடன்படிக்கையையும்‌, லேவியரையும்‌ 
மாசுபடுத்தியவர்களாகிய அவர்களை மறந்து விடாதேயும்‌. 

வேற்றினத்தார்‌ அனைவரிடமிருந்தும்‌ அவர்களைத்‌ பய்மைப்படூத்தினேன்‌. 
குருக்களுக்கும்‌ லேவியருக்கும்‌ அவர்‌ அவர்களுக்குரிய வேலையைக்‌ கொடுத்து 
பணிமுறைமைகளை அமைத்தேன்‌. 

விறகுக்‌ காணிக்கைகளையும்‌ முதற்‌ கனிகளையும்‌ குறிப்பிட்ட காலங்களில்‌ கொடுக்க 
ஆவன செய்தேன்‌. என்‌ கடவுளே, என்னை நினைவு கூர்ந்து எனக்கு நன்மை 
செய்தருளும்‌. 


11. 


1.2. 


13. 


14. 


15. 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 17. - "எஸ்தர்‌" 


*அதிகாரம்‌ 1. * 


இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த மற்றிருபத்தேழு மாநிலங்களையும்‌ 
ஆட்சி செய்த மன்னர்‌ அகஸ்வேரின்‌ காலத்தில்‌, 

அவர்‌ சூசான்‌ தலைநகரில்‌ அரசுக்‌ கட்டிலில்‌ அமர்ந்து ஆட்சி புரிந்தார்‌. 

மூன்றாம்‌ ஆண்டில்‌ தம்‌ குறுநில மன்னர்கள்‌, அலுவலர்‌ அனைவருக்கும்‌ விருந்தொன்று 
அளித்தார்‌. பாரசீக, மேதியப்‌ படைத்‌ தளபதிகளும்‌, உயர்குடி மக்களும்‌, மாநிலத்‌ 
தலைவர்களும்‌ அவர்முன்‌ வந்திருந்தனர்‌. 

அவர்‌ தம்‌ அரசின்‌ செல்வச்‌ செழிப்பினையும்‌, தம்‌ மாண்பின்‌ மேன்மைமிகு 
பெருமையையும்‌ மற்றி எண்பது நாள்கள்‌ விளம்பரப்படுத்திக்‌ கொண்டிருந்தார்‌. 
அந்நாள்கள்‌ அனைத்தும்‌ நிறைவு பெற்றபின்‌ சூசான்‌ தலைநகரிலிருந்து சிறியோர்‌ முதல்‌ 
பெரியோர்‌ வரை மக்கள்‌ அனைவருக்கும்‌ அரண்மனைத்‌ தோட்ட வளாகத்தில்‌ ஏழு 
நாள்களுக்கு அவர்‌ விருந்து அளித்தார்‌. 

அங்கு வெண்ணிற, நீல நிறத்‌ தொங்கு திரைகள்‌, வெள்ளித்‌ தண்டுகளிலும்‌ வெண்ணிறப்‌ 
பளிங்குத்‌ பண்களிலும்‌ மென்துகிலாலும்‌ கருஞ்சிவப்புப்‌ பட்டாலும்‌ பிணைக்கப்‌ 
பெற்றிருந்தன. வெண்ணீலக்‌ கற்கள்‌, பளிங்கு, முத்துக்கள்‌, விலைமதிப்பற்ற கற்கள்‌ 
ஆகியவை பதிக்கப்பெற்ற பல வண்ண ஓட்டுத்‌ தளத்தின்‌ மீது பொன்‌, வெள்ளி இழைகள்‌ 
கலந்த மஞ்சங்கள்‌ இருந்தன. 

வெவ்வேறு வகையான பொற்கிண்ணங்களில்‌ அனைவருக்கும்‌ திராட்சை மது வழங்கினர்‌. 
அரச மேன்மைக்கு ஏற்பப்‌ பெருமளவில்‌ திராட்சை மது வழங்கப்பட்டது. 

திராட்சை மது அருந்துதல்‌ சட்டப்படி ஏற்புடையதாக இருந்தது. ஒருவரும்‌ 
வற்புறுத்தப்படவில்லை. விருந்தினரின்‌ விருப்பத்திற்கிணங்கப்‌ பரிமாறுமாறு 
அரண்மனையின்‌ தலைமை அலுவலர்களுக்கு அரசர்‌ கட்டளையிட்டிருந்தார்‌. 

அவ்வாறே அரசி வஸ்தியும்‌ மன்னர்‌ அகஸ்வேரின்‌ பெண்டிர்க்கு விருந்தளித்தாள்‌. 

ஏழாம்‌ நாளன்று திராட்சை மதுவினால்‌ மனம்‌ பூரித்திருந்த மன்னர்‌ அகஸ்வேர்‌ தம்‌ 
முன்னிலையில்‌ பணியாற்றிய அண்ணகர்களான மெகுமான்‌, பிஸ்தா, அர்போனா, பிக்தா, 
அபக்தா, சேத்தார்‌, கர்க்கசு ஆகியோருக்கு, 

பேரழிகியான அரசி வஸ்தியின்‌ எழிலை மக்களும்‌ தலைவர்களும்‌ காணுமாறு அவளை 
அரச மகுடம்‌ சூட்டப்பட்டவளாகத்‌ தம்முன்‌ அழைத்து வரும்படி கட்டளையிட்டார்‌. 
ஆனால்‌ அரசி வஸ்தி அண்ணகர்களின்‌ வழியாக வந்த மன்னரின்‌ சொல்லுக்கு இணங்க 
மறுத்துவிட்டாள்‌. எனவே மன்னர்‌ கடூஞ்சினமுற்றார்‌. பெரும்‌ கோபக்கனல்‌ அவர்‌ 
மனத்தில்‌ பற்றி எரிந்தது. 

உடனே அவர்‌ காலங்கள்‌ பற்றிய நுண்ணறிவுடைய ஞானிகளிடம்‌ கலந்துரையாடினார்‌. 
ஏனெனில்‌ சட்டங்களிலும்‌, நெறிமுறைகளிலும்‌ தேர்ச்சி பெற்றவர்களிடம்‌ கலந்து 
ரையாடுவது மன்னரின்‌ வழக்கம்‌. 

கர்சனா, சேத்தார்‌, அதிமாத்தா, தர்சீசு, மெரேசு, மர்சனா, மெழுக்கான்‌ ஆகிய 
பாரசீகத்தையும்‌ மேதியாவையும்‌ சார்ந்த ஏழு தலைவர்களும்‌ மன்னருக்கு மிக 
நெருக்கமானவர்கள்‌: ஆட்சிப்‌ பொறுப்பில்‌ முதன்மை பெற்றோர்‌. அவர்கள்‌ மன்னரின்‌ 
முகமாற்றத்தைக்‌ கண்டனர்‌. 

மன்னர்‌ அகஸ்வேர்‌, அண்ணகர்களின்‌ வழியாய்‌ இட்ட கட்டளைப்படி செய்ய மறுத்த 
அரசி வஸ்திக்குச்‌ சட்டப்படி செய்ய வேண்டியது என்ன? என்று வினவினார்‌. 


16. 


1A 


18. 


19. 


20. 


aL. 


சகி 


மன்னருக்கும்‌ ஏனைய தலைவர்களுக்கும்‌ முன்பாக மெமுக்கான்‌ கூறியது: அரசி வஸ்தி 
மன்னருக்கு எதிராக மட்டுமன்றித்‌ தலைவர்‌ அனைவர்க்கு எதிராகவும்‌, அகஸ்வேரின்‌ 
ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநில மக்களுக்கு எதிராகவும்‌, தவறிழைத்துவிட்டாள்‌. 
அரசி வஸ்தியின்‌ நடத்தை எல்லாப்‌ பெண்களுக்கும்‌ தெரியவரும்‌. அவர்கள்‌ பார்வையில்‌ 
அவர்களின்‌ கணவர்‌ ஒஇழிவுப்படுத்தப்படுவர்‌. ஏனெனில்‌, மன்ன அகஸ்வேர்‌ அவளைத்‌ 
தம்முன்‌ வருமாறு பணித்தும்கூட அவர்முன்‌ அவள்‌ வரவில்லையே! என்பர்‌. 

இன்றே அரசியின்‌ நடத்தை பற்றிக்‌ கேள்வியுறும்‌ பாரசீக, மேதிய இளவரசிகளும்‌ தம்‌ 
தலைவர்களிடமும்‌ இதுபோன்றே கூறுவர்‌. ஆதலின்‌ ஏளனத்திற்கும்‌ சினத்திற்கும்‌ 
முடிவே இராது. 

எனவே, அரசே! உமக்கு நலமெனப்படின்‌ தாங்கள்‌ ஆணையொன்று பிறப்பிக்க 
வேண்டும்‌. அவ்வாணை பாரசீக, மேதியச்‌ சட்டங்களில்‌ நிலையாய்‌ இருக்கும்படி 
எழுதப்படல்‌ வேண்டும்‌. அரசராகிய தங்கள்‌ முன்‌ வஸ்தி இனிவருதல்‌ கூடாது. அவளது 
அரசுரிமையை அவளைக்‌ காட்டிலும்‌ சிறந்த ஒருத்திக்குத்‌ தாங்கள்‌ கொடுப்பீராக! 
அரசரால்‌ பிறக்கப்படும்‌ இந்த ஆணை உமது ஆட்சிக்குட்பட்ட, பரந்துகிடக்கும்‌ 
நாடுகளில்‌ அறிவிக்கப்பட்டவுடன்‌ சிறியோர்‌ பெரியோர்‌ அனைவரின்‌ மனைவியரும்‌ 
அவர்களின்‌ கணவருக்கு மரியாதை செலுத்துவர்‌. 

இவ்வார்த்தை அரசர்‌ மற்றும்‌ தலைவர்களின்‌ பார்வையில்‌ நலமெனத்‌ தோன்றியது. 
மெமுக்கானின்‌ கருத்திற்கு ஏற்ப மன்னர்‌ செயல்பட்டார்‌. 

அவர்‌ தம்‌ ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும்‌ அவரவர்‌ மாநில வரிவடிவ 
வாரியாகவும்‌, ஒவ்வொரு மக்களினத்திற்கும்‌ அதனதன்‌ மொழிவாரியகவும்‌ எழுதிய 
மடல்களில்‌, ஒவ்வொரு ஆண்மகனும்‌ தனது வீட்டில்‌ ஆளுகை செய்யவேண்டும்‌ என்று 
கட்டளையிட்டிருந்தார்‌. 


*அதிகாரம்‌ 2. * 


இவற்றுக்குப்பின்‌ மன்னர்‌ அகஸ்வேர்‌ சினம்‌ தணிய அவர்‌ வஸ்தியையும்‌ அவளது 
செயலையும்‌ அவளுக்கு எதிராய்த்‌ தாம்‌ விடுத்த ஆணையையும்‌ எண்ணிப்‌ பார்த்தார்‌. 
அவ்வமயம்‌ மன்னருக்குப்‌ பணிவிடை செய்து கொண்டிருந்த பணியாளர்‌ அவரை 
நோக்கிக்‌ கூறியது: அரசராகிய உமக்கென அழகும்‌ இளமையும்‌ கொண்ட கன்னிப்‌ 
பெண்களைத்‌ தேடூவார்களாக! 

அரசரின்‌ ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களிலும்‌ அழகும்‌ இளமையும்‌ 
கொண்ட கன்னிப்‌ பெண்கள்‌ அனைவரையும்‌ ஒன்று கூட்டும்படி மேற்பார்வையாளர்களை 
மன்னர்‌ நியமிப்பாராக! சூசான்‌ அரண்மணையின்‌ அந்தப்புரத்தில்‌ மன்னரின்‌ 
அண்ணகரான ஏகாயிடம்‌ அப்பெண்களை ஒப்படைத்து, பய்மைப்படுத்தும்‌ பொருள்களை 
அவர்களுக்குத்‌ தர ஆவன செய்வாராக! 

மன்னரின்‌ கண்களில்‌ இனியவளாய்க்‌ காணப்படுகின்ற இளம்‌ பெண்ணே வஸ்திக்குப்‌ 
பதிலாக அரசி ஆவாள்‌. இது மன்னருக்கு நலமெனப்‌ பட்டதால்‌ அவரும்‌ அவ்வாறே 
செய்தார்‌. 

சூசான்‌ அரண்மனையில்‌ மொர்தக்காய்‌ என்னும்‌ பெயர்கொண்ட யூதர்‌ ஒருவர்‌ 
இருந்தார்‌. 

அவர்‌ பென்யமினைச்‌ சார்ந்த கீசின்‌ மகனான சிமயியின்‌ புதல்வரான யாயிரின்‌ மைந்தர்‌: 
இந்தக்‌ கீசு எருசலேமில்‌ கைது செய்யப்பட்டு, பாபிலோன்‌ மன்னன்‌ நெபுகத்னேசரால்‌ 
சிறைப்பிடிக்கப்பட்ட யூதாவின்‌ அரசன்‌ எக்கோனியாவுடன்‌ நாடு கடத்தப்பட்டவர்களுள்‌ 
ஒருவர்‌. 


10. 


11: 


12. 


13. 


14. 


15: 


16. 


Lie 


18. 


162 


20. 


al 


மொர்தக்காய்‌ அதசா என்னும்‌ மறுபெயர்‌ கொண்ட எஸ்தர்‌ என்பவரை எடுத்து 
வளர்த்தார்‌. அவர்‌ அவருடைய சிற்றப்பன்‌ மகள்‌: தாய்‌ தந்தையை இழந்தவர்‌: எழில்மிகு 
தோற்றமும்‌ வடிவழங்கும்‌ கொண்ட இளம்‌ பெண்‌. 

மன்னரின்‌ சொற்களும்‌ ஆணையும்‌ அறிவிக்கப்பட்டபொழுது, இளம்‌ பெண்கள்‌ பலர்‌ 
சூசான்‌ அரண்மனைக்குள்‌ ஒன்று சேர்க்கப்பட்டு ஏகாயிடம்‌ ஒப்படைக்கப்பட்டனர்‌. 
எஸ்தரும்‌ அவ்வாறே அரண்மனையில்‌ அந்தப்புரப்‌ பொறுப்பேற்றிருந்த ஏகாயிடம்‌ 
ஒப்படைக்கப்பட்டார்‌. 

அவ்விளம்‌ பெண்‌ ஏகாயின்‌ கண்களுக்கு இனியவளெனக்‌ காணப்பெற்று, அவரது 
தயவைப்‌ பெற்றார்‌. அவரும்‌ அவருக்குத்‌ தேவையான அழகு சாதனங்களை உடனே 
தந்து, அரண்மனையில்‌ சிறந்த செவிலியர்‌ எழுவரையும்‌ கொடுத்தார்‌. மேலும்‌ 
எஸ்தரையும்‌ அவருடைய செவிலியரையும்‌ அந்தப்புரத்தின்‌ சிறந்த பகுதிக்கு மாற்றினார்‌. 
யாரிடமும்‌ சொல்லக்கூடாது என்று மொர்தக்காய்‌ ஆணையிட்டிருந்ததால்‌ எஸ்தர்‌ தம்‌ 
இனத்தையோ வழி மரபையோ வெளிப்படுத்தவில்லை. 

ஒவ்வொரு நாளும்‌ மொர்தக்காய்‌ அந்தப்புர முற்றத்தில்‌ அங்கும்‌ இங்கும்‌ உலவி, 
எஸ்தரின்‌ நலன்பற்றியும்‌ அவருக்கு என்னென்ன செய்யப்படுகிறது என்பதைப்‌ பற்றியும்‌ 
அறிந்து வந்தார்‌. 

ஆறு மாதம்‌ வெள்ளைப்போளத்‌ தைலத்தினாலும்‌, ஆறு மாதம்‌ பெண்டிர்க்கான 
வாசனைத்‌ தைலங்கள்‌, நறுமணத்‌ பொருள்கள்‌ ஆகியவற்றாலும்‌ அழகுபடுத்தும்‌ பன்னிரு 
மாதங்கள்‌ நிறைவெய்தின. பின்னர்‌ ஒவ்வொரு இளமங்கையும்‌ மன்னர்‌ அகஸ்வேரின்‌ முன்‌ 
செல்லும்‌ சமயம்‌ வந்தது. 

மன்னரிடம்‌ செல்லும்‌ ஒவ்வொரு இளம்‌ பெண்ணுக்கும்‌, அந்தரப்புரத்திலிருந்தது அரச 
மாளிகைக்குச்‌ செல்லும்போது, அவள்‌ கேட்பதனைத்தும்‌ கொடுக்கப்பட்டது. 

அவள்‌ மாலையில்‌ சென்று, மறுநாள்‌ காலையில்‌ இரண்டாம்‌ அந்தப்புரத்திற்குச்‌ 
செல்வாள்‌: அங்கு வைப்பாட்டியரின்‌ கண்காணிப்பாளரான அரச அண்ணகர்‌ 
சாட்சகாசின்‌ பொறுப்பில்‌ விடப்படுவாள்‌. மன்னர்‌ அவள்‌ மீது விருப்பம்‌ கொண்டு பெயர்‌ 
சொல்லி அழைக்கும்‌ வரை மன்னிரிடம்‌ அவள்‌ மீண்டும்‌ செல்ல இயலாது. 

அபிகாயிலின்‌ புதல்வியும்‌, மொர்தக்காயின்‌ வளர்ப்பு மகளுமாகிய எஸ்தர்‌ மன்னருக்கு 
முன்னே செல்லும்‌ முறை வந்தபொழுது, பெண்களைக்‌ கண்காணிக்கும்‌ அரச அண்ணகர்‌ 
ஏகாயின்‌ அறிவுரையைத்‌ தவிர வேறெதையும்‌ நாடாமல்‌, காண்போர்‌ அனைவரின்‌ 
கண்களிலும்‌ அவர்‌ தயவு பெற்றிருந்தார்‌. 

அகஸ்வேரின்‌ ஆட்சியின்‌ ஏழாம்‌ ஆண்டில்‌, பத்தாம்‌ மாதமாகிய தேபேத்து மாதத்தில்‌, 
அகஸ்வேரின்‌ அரச மாளிகைக்குள்‌ எஸ்தர்‌ அழைத்துச்‌ செல்லப்பட்டார்‌. 

பெண்கள்‌ அனைவரிலும்‌ எஸ்தரையே மன்னர்‌ மிகுதியாய்‌ விரும்பினார்‌. கன்னிப்‌ 
பெண்கள்‌ அனைவருள்ளும்‌ அவரே மன்னரின்‌ கண்களில்‌ மிகுதியான தயவு பெற்றார்‌. 
எனவே அவர்‌ அவரது தலைமீது அரசியின்‌ மகுடம்‌ வைத்து, வஸ்திக்குப்‌ பதிலாக அவரை 
அரசி ஆக்கினார்‌. 

இவற்றிற்குப்பின்‌, எஸ்தரை முன்னிட்டுக்‌ குறுநில மன்னர்களுக்கும்‌ தம்‌ அலுவலர்‌ 
அனைவருக்கும்‌ பெரிய விருந்து வைத்தார்‌. மேலும்‌ அனைத்து மாநிலங்களுக்கும்‌ மன்னர்‌ 
விடுமுறை நாளை அறிவித்துத்‌ தம்‌ கைகளினால்‌ அன்பளிப்புகள்‌ வழங்கினார்‌. 

கன்னிப்‌ பெண்கள்‌ இரண்டாம்‌ முறையாய்‌ ஒன்று கூட்டப்பட்டபொழுது, மொர்தக்காய்‌ 
அரசவாயிலில்‌ பணி புரிந்து கொண்டிருந்தார்‌. 

மொர்தக்காய்‌ கட்டளையிட்டவாறு, எஸ்தர்‌ தம்‌ வழிமரபிபையோ, இனத்தையோ 
வெளிப்படுத்தாதிருந்தார்‌. அவரால்‌ வளர்க்கப்பட்டபோது செய்தது போலவே, 
அப்பொழுதும்‌, எஸ்தர்‌ மொர்தக்காயின்‌ கட்டளைக்கு இணங்கி நடந்தார்‌. 
மொர்தக்காய்‌ அரசவாயிலருகில்‌ பணிபுரிந்த நாள்களில்‌, பிகதான்‌, தெரரசு என்ற 
இருவர்‌ சினமுற்று மன்னர்‌ அகஸ்வோரைத்‌ தாக்க வகை தேடினர்‌. 


22. 


க 


11. 


12. 


இக்காரியம்‌ மொர்தக்காய்க்குத்‌ தெரிந்தது. இதனை அவர்‌ அரசி எஸ்தரிடம்‌ கூற, அவர்‌ 
மொர்தக்காயின்‌ பெயரால்‌ அதனை மன்னரிடம்‌ அறிவித்தார்‌. 

உடனே அக்காரியம்‌ புலனாய்வு செய்யப்பட, உண்மை வெளிப்பட்டது. அவர்கள்‌ 
இருவரும்‌ பக்கிலிடப்பட்டனர்‌. இந்நிகழ்ச்சி மன்னர்‌ முன்னிலையில்‌ குறிப்பேட்டில்‌ 
எழுதிவைக்கப்பட்டது. 


*அதிகாரம்‌ 3. * 


இந்நிகழ்ச்சிக்குப்பின்‌, மன்னர்‌ அகஸ்வேர்‌ ஆகாகியனான அம்மதாத்தின்‌ மகன்‌ 
ஆமானை உயர்த்தி அவனுடன்‌ இருந்த அனைத்து அதிகாரிகளுக்கும்‌ மேலான 
பதவியில்‌ அமர்த்தினார்‌. 

மன்னரின்‌ ஆணைப்படி, அரசவாயிலில்‌ பணிபுரிந்த அனைத்து அலுவலர்களும்‌ தலை 
வணங்கி ஆமானைப்‌ பணிந்தனர்‌. ஆனால்‌ மொர்தக்காய்‌ மட்டும்‌ அவன்முன்‌ மண்டியிட்டு 
வணங்கவில்லை. 

அவ்வமயம்‌ அரச வாயிலில்‌ இருந்த அரசப்‌ பணியாளர்‌ மொர்தக்காயிடம்‌, நீ ஏன்‌ 
மன்னரின்‌ ஆணைக்குக்‌ கீழ்ப்படிவதில்லை? என வினவினர்‌. 

ஒவ்வொரு நாளும்‌ அவர்கள்‌ இவ்வாறு சொல்லியும்‌ மொர்தக்காய்‌ அவர்களுக்குச்‌ 
செவிசாய்க்கவில்லை. தாம்‌ ஒரு யூதர்‌ என்று மொர்தக்காய்‌ அவர்களுக்கு அறிவிக்க, 
விளைவைக்‌ காணுமாறு அவர்கள்‌ அதை ஆமானுக்குத்‌ தெரிவித்தனர்‌. 

மொர்தக்காய்‌ தம்முன்‌ மண்டியிட்டு வணங்குவதில்லை என்பதைக்‌ கண்ட ஆமானின்‌ 
நெஞ்சில்‌ வெஞ்சினம்‌ நிரம்பியது. 

மொர்தக்காயை மட்டும்‌ அழிக்க அவன்‌ விரும்பவில்லை. அவர்தம்‌ இனத்தார்‌ யார்‌ என்று 
அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததால்‌, அகஸ்வேரின்‌ அரசெங்கும்‌ இருந்த அவர்தம்‌ 
இனத்தாராகிய யூதர்‌ அனைவரையும்‌ அழிக்க ஆமான்‌ வழிதேடினான்‌. 

அகஸ்வேரது ஆட்சியில்‌ பன்னிரண்டாம்‌ ஆண்டில்‌, முதல்‌ மாதமாகிய நீசானில்‌, யூதரைப்‌ 
கொன்று ஒழிப்பதற்கான மாதத்தையும்‌, நாளையும்‌ அறியுமாறு, ஆமானின்‌ முன்னிலையில்‌ 
“பூர்‌” என்ற சீட்டுப்‌ போடப்பட்டது. அதார்‌ என்னும்‌ பன்னிரண்டாம்‌ மாதம்‌ பதின்மூன்றாம்‌ 
நாளுக்குச்‌ சீட்டுச்‌ விழுந்தது. 

ஆமான்‌ அகஸ்வேரிடம்‌, உம்‌ ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களின்‌ மக்களிடையே 
மாறுபட்ட மக்கள்‌ சிதறுண்டு பரவியுள்ளனர்‌. அவர்தம்‌ நியமங்கள்‌ மற்றெல்லா மக்களின்‌ 
நியமங்களிலும்‌ மாறுபட்டவை. அவர்கள்‌ மன்னரின்‌ நியமங்களின்படி செய்வதில்லை. 
அவர்களை அவ்வாறே விட்டூவைப்பதில்‌ மன்னருக்கு நன்மை ஏதுமில்லை. 

இது மன்னருக்கு நலமெனப்பட்டால்‌, அவர்களை அழிக்கும்படி கட்டளையிடவேண்டும்‌. 
இவ்வேலையைச்‌ செய்வோருக்குக்‌ கொடுக்குமாறு நாடீறு டன்‌ வெள்ளியை நிறுத்து 
மன்னரின்‌ கருவூலத்தில்‌ சேர்ப்பேன்‌ என்று கூறினான்‌. 

அப்போது, மன்னர்‌ தம்‌ கணையாழியைக்‌ கழற்றி, யூதரின்‌ பகைவனாம்‌ ஆகாகியனான 
அம்மதாத்தின்‌ மகன்‌ ஆமானிடம்‌ கொடுத்தார்‌. 

மன்னர்‌ ஆமானிடம்‌, வெள்ளியும்‌, யூத மக்களும்‌ உன்‌ கையில்‌: உனக்கு 
நலமெனப்பட்டதை அவர்களுக்கச்‌ செய்‌ என்றார்‌. 

உடனே அரச எழுத்தர்கள்‌ வரவழைக்கப்பட்டனர்‌. முதல்‌ மாதம்‌ பதின்மூன்றாம்‌ நாளில்‌ 
ஆமான்‌ கட்டளையிட்ட அனைத்து அரசின்‌ குறுநில மன்னர்களுக்கும்‌, மாநிலங்களுக்கும்‌ 
அனைத்து ஆளுநர்களுக்கும்‌, அனைத்து மாநிலத்‌ தலைவர்களுக்கும்‌, அவர்தம்‌ மக்களின்‌ 
வரிவடிவ வாரியாகவும்‌, மொழி வாரியாகவும்‌ அரசரின்‌ பெயரால்‌ எழுதப்பெற்று, அரச 
கணையாழியால்‌ முத்திரையிடப்‌ பெற்று அனுப்பப்பட்டது. 


13. 


14. 


15. 


10. 


12. 


அதார்‌ என்ற பன்னிரண்டாம்‌ மாதத்தின்‌ பதின்மூன்றாம்‌ நாளன்று, ஒரே நாளில்‌, 
சிறுவர்முதல்‌ பெரியோர்‌ வரை, குழந்தைகளும்‌ பெண்களும்‌ உட்பட யூதர்‌ அனைவரும்‌ 
கொல்லப்பட்டு, அழிந்து ஒழிந்துபோகுமாறும்‌, அவர்தம்‌ உடைமைகள்‌ 
கொள்ளையிடப்பட வேண்டும்‌ எனவும்‌ எழுதப்பட்ட மடல்கள்‌ விரைவு அஞ்சலர்‌ வழியே 
அரசின்‌ அனைத்து மாநிலங்களுக்கும்‌ அனுப்பப்பட்டன. 

இம்மடலின்‌ நகல்‌ ஒவ்வொன்றும்‌, ஒவ்வொரு மாநிலத்திலும்‌ சட்டமாக அறிவிக்கப்பட்டு, 
மக்கள்‌ அனைவரும்‌ அந்நாளுக்கென ஆயத்தமாகும்படி அழைக்கப்பட்டனர்‌. 

விரைவு அஞ்சலர்‌ மன்னரின்‌ ஆணையால்‌ ஏவப்பட்டு விரைந்து வெளியேற, சூசான்‌ 
அரண்மனையிலும்‌ இச்சட்டம்‌ அறிவிக்கப்பட்டது. மன்னரும்‌ ஆமானும்‌ மது அருந்துமாறு 
அமர்ந்தனர்‌. சூசான்‌ நகரே கலங்கிற்று. 


*அதிகாரம்‌ 4. * 


இந்நிகழ்ச்சிகள்‌ அனைத்தையும்‌ அறிந்த மொர்தக்காய்‌ தம்‌ ஆடைகளைக்‌ கிழித்து, 
சாக்கு உடை அணிந்து, சாம்பல்‌ பூசிக்கொண்டு, வெளியே நகரின்‌ மையத்திற்குச்‌ 
சென்று ஓலமிட்டு, மனங்கசிந்து அழுதார்‌. 

அரச வாயிலுள்‌ சாக்கு உடை அணிந்து எவரும்‌ நுழையக்கூடாது என்பதால்‌ அவர்‌ 
வாயில்‌ வரை சென்றார்‌. 

மன்னரின்‌ வார்த்தையும்‌ நியமமும்‌ எந்தெந்த மாநிலங்களை அடைந்தனவோ, 
அங்கெல்லாம்‌ இருந்த யூதரிடையே பெரும்‌ புலம்பலும்‌, நோன்பும்‌, கண்ணீரும்‌, 
அழுகையும்‌ விளங்க, அனைவரும்‌ சாக்கு உடை அணிந்து சாம்பல்‌ பூசிக்‌ கொண்டனர்‌. 
எஸ்தரின்‌ செவிலியரும்‌ அண்ணகர்களும்‌ வந்து இவற்றை அவரிடம்‌ சொல்ல, அரசி 
பெரிதும்‌ வாடித்‌ துடித்தார்‌. மொர்தக்காய்‌ சாக்கு உடை களைந்து, நல்லாடை அணிந்து 
கொள்ளும்படி ஆடைகளை அவர்‌ அனுப்பி வைத்தார்‌. அவரோ அவற்றை 
ஏற்றுக்கொள்ளவில்லை. 

எஸ்தருக்குப்‌ பணிபுரியும்படி மன்னரால்‌ நியமிக்கப்பட்டிருந்த அண்ணகர்‌ அத்தாக்கை 
அவர்‌ அழைத்து, மொர்தக்காயின்‌ அவலநிலைக்குக்‌ காரணம்‌ யாதென அறிந்து வருமாறு 
அனுப்பினார்‌. 

அத்தாக்கு அரச வாயிலுக்கு எதிரே நகர்ச்‌ சந்தியில்‌ இருந்த மொர்தக்காயிடம்‌ 
சென்றார்‌. 

மொர்தக்காய்‌ தமக்கு நேரிட்ட அனைத்தைப்பற்றியும்‌, யூதரை அழிக்கும்படி அரச 
கருவூலத்தில்‌ சேர்ப்பதற்காக ஆமான்‌ வாக்களித்த வெள்ளி பற்றியும்‌ அவருக்குத்‌ 
தெரிவித்தார்‌. 

மேலும்‌, சூசானில்‌ பிறப்பிக்கப்பட்ட நியமத்தின்‌ ஒரு நகலை எஸ்தரிடம்‌ காட்டும்படி 
கொடுத்து, அலர்‌ மன்னரிடம்‌ சென்று மன்றாடி, அவர்‌ முன்னிலையில்‌ தம்‌ மக்களுக்காகப்‌ 
பரிந்து பேசுமாறு வேண்டினார்‌. 

அத்தாக்கு அவ்வாறே சென்று, எஸ்தரிடம்‌ மொர்தக்காயின்‌ வார்த்தைகளை எடுத்து 
ரைத்தார்‌. 

எஸ்தர்‌ மறுபடியும்‌ அத்தாக்கு வழியாய்‌ மொர்தக்காய்க்குச்‌ சொல்லி அனுப்பியது: 
மன்னரால்‌ அழைப்புப்‌ பெறாத ஆண்‌, பெண்‌ எவரும்‌ மன்னரின்‌ உள்முற்றத்திற்குச்‌ 
சென்றால்‌ கொல்லப்படூவர்‌ என்பதும்‌, யாருக்கு மன்னர்‌ தம்‌ பொற்செங்கோலை 
நீட்டுகிறாரோ அவரே பிழைப்பார்‌ என்பதும்‌ அரச நியமம்‌: இதனை மன்னரின்‌ அனைத்து 
ஊழியர்களும்‌, மாநில மக்கள்‌ அனைவரும்‌ அறிவர்‌. 

அவரும்‌ எஸ்தரின்‌ வார்த்தைகளை மொர்தக்காயிடம்‌ அறிவித்தார்‌. 


13. 


14. 


15. 
16. 


10. 


11. 


அதற்கு மொர்தக்காய்‌ எஸ்தரிடம்‌ அறிவிக்கும்படியாகக்‌ கூறியது: அனைத்து 
யூதருள்ளும்‌ அரச மாளிகையில்‌ உள்ள நீ மட்டும்‌ காப்பாற்றப்‌ பெறுவாய்‌ என உனக்குள்‌ 
கற்பனை செய்ய வேண்டாம்‌. 

ஏனெனில்‌, இவ்வமயம்‌ நீ மெளனமாய்‌ வாளாவிருப்பின்‌, விடுதலையும்‌ பாதுகாப்பும்‌ 
யூதருக்குப்‌ பிறிதொரு இடத்தினின்று தோன்றும்‌. ஆனால்‌ நீயும்‌ உன்‌ தந்தையின்‌ 
வீட்டாரும்‌ அழிவீர்‌. யார்‌ அறிவார்‌? ஒருவேளை இதுபோன்ற நேரத்திற்கெனவே நீ 
அரசியாகி உள்ளாய்‌ போலும்‌! . 

இது கேட்ட எஸ்தர்‌ மொர்தக்காயிடம்‌ சொல்லும்படியாகக்‌ கூறியது: 

சூசானில்‌ காணப்படும்‌ அனைத்து யூதரையும்‌ ஒன்று சேர்ப்பீராக! எனக்காக 
நோன்பிருந்து, மூன்றுநாள்‌ இரவு பகல்‌ உண்ணாமலும்‌, குடியாமலும்‌ இருப்பீராக! நானும்‌ 
என்‌ செவிலியரும்‌ அவ்வாறே நோன்பிருப்போம்‌. சட்டத்திற்குப்‌ புறம்பே எனினும்‌ நான்‌ 
மன்னரிடம்‌ செல்வேன்‌! அழிவதாமின்‌ அழிகின்றேன்‌. 

மொர்தக்காய்‌ அவ்வாறே சென்று, எஸ்தரின்‌ வாக்கின்படியே அனைத்தையும்‌ செய்தார்‌. 


*அதிகாரம்‌ 5. * 


மூன்றாம்‌ நாள்‌ எஸ்தர்‌, அரசியின்‌ ஆடையணிந்து அரச மாளிகைக்கு எதிரில்‌ இருந்த 
உள்முற்றத்தில்‌ நின்றார்‌. அரண்மனை நுழைவாயிலின்‌ எதிரில்‌ இருந்த அரசவை 
மண்டபத்தில்‌, அரியணை மீது மன்னர்‌ வீற்றிருந்தார்‌. 

உள்முற்றத்தில்‌ நின்ற அரசி எஸ்தரைக்‌ கண்டதும்‌ மன்னரின்‌ கண்களில்‌ அவருக்குத்‌ 
தயவு கிடைத்தது. மன்னர்‌ தம்‌ கைகளில்‌ இருந்த பொற்செங்கோலை எஸ்திரிடம்‌ 
நீட்ட, எஸ்தர்‌ அருகில்‌ சென்று செங்கோலின்‌ நுனியைத்‌ தொட்டார்‌. 

மன்னர்‌ அவரை நோக்கி, எஸ்தர்‌ அரசியே! உனக்கு என்ன வேண்டும்‌? என்‌ அரசின்‌ 
பாதியேயாகிலும்‌ அது உனக்களிக்கப்படும்‌ என்றார்‌. 

அதற்கு எஸ்தர்‌, மன்னர்‌ விரும்பினால்‌, இன்று நான்‌ வைத்திருக்கும்‌ விருந்திற்குத்‌ 
தாங்களும்‌ ஆமானும்‌ வருகை தர வேண்டும்‌ என்று பதிலிறுத்தார்‌. 

எஸ்தரின்‌ அழைப்பிற்கிணங்கி மன்னர்‌ ஆமானை விரைந்து வருமாறு பணித்தார்‌. 
அவ்வாறே மன்னரும்‌ ஆமானும்‌ எஸ்தர்‌ வைத்த விருந்திற்குச்‌ சென்றனர்‌. 

விருந்தில்‌ திராட்சை மது அருந்துகையில்‌, மன்னர்‌ எஸ்தரை நோக்கி, உன்‌ 
வேண்டுகோள்‌ எதுவோ அது உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌: அது அரசின்‌ பாதியே 
ஆனாலும்‌ உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌ என்றார்‌. 

அதற்கு எஸ்தர்‌, என்‌ விண்ணப்பமும்‌ வேண்டுகோளும்‌ இதுவே: மன்னரின்‌ கண்களில்‌ 
எனக்குத்‌ தயவு கிடைத்தால்‌, மன்னரின்‌ பார்வையில்‌ இது நலமெனத்‌ தோன்றினால்‌, 
மன்னரும்‌ ஆமானும்‌ நான்‌ நாளைய தினமும்‌ உங்களுக்காய்‌ ஆயத்தம்‌ செய்யும்‌ 
விருந்திற்கு வருகை தருமாறு வேண்டுகின்றேன்‌. அவ்வமயம்‌ மன்னரின்‌ வார்த்தையின்படி 
என்‌ விண்ணப்பத்தைத்‌ தெரிவிப்பேன்‌ என்று பதிலிறுத்தாள்‌. 

அன்று ஆமான்‌ மகிழ்வுடனும்‌ உவகையுடனும்‌ வெளியே சென்றான்‌. ஆயினும்‌ அரச 
வாயிலருகில்‌ பணிபுரிந்த மொர்தக்காய்‌ எழுந்து நிற்காததையும்‌ தன்னைக்‌ கண்டு ஒது 
ங்கி நில்லாததையும்‌ பார்த்தபொழுது அவருக்கெதிராய்‌ ஆமானின்‌ நெஞ்சம்‌ 
வெஞ்சினத்தால்‌ நிறைந்தது. 

எனினும்‌, ஆமான்‌ தன்னைக்‌ கட்டுப்படுத்தியவாறே வீட்டிற்கு வந்து, தன்‌ நண்பர்களையும்‌ 
மனைவி செரேசையும்‌ வரும்படி அழைத்தான்‌. 

ஆமான்‌ அவர்களிடம்‌ தன்‌ செல்வச்‌ சிறப்பைப்‌ பற்றியும்‌, தன்‌ மைந்தர்களின்‌ 
எண்ணிக்கையைப்‌ பற்றியும்‌, மன்னர்‌ தன்னை எவ்வாறு அனைத்துத்‌ தலைவர்களுக்கும்‌ 


12. 


13. 


14. 


10. 


11. 


அரச அலுவலர்களுக்கும்‌ மேலாய்‌ உயர்த்தியுள்ளார்‌ என்பதைப்‌ பற்றியும்‌ விரித்து 
ரைத்தான்‌. 

மேலும்‌ அவன்‌, அரசி எஸ்தர்‌ ஆயத்தம்‌ செய்த விருந்திற்குத்‌ தன்னையன்றி 
வேறெவரையும்‌ மன்னருடன்‌ வரும்படி அனுமதியாமல்‌, நாளையும்‌ விருந்திற்கு என்னை 
மன்னருடன்‌ வருமாறு அழைத்திருக்கிறாள்‌. 

எனினும்‌, அரசவாயிலருகில்‌ அமர்ந்திருக்கும்‌ யூதனாகிய மொர்தக்காயைக்‌ 
காண்கையில்‌ இவையனைத்தும்‌ எனக்கு ஒன்றும்‌ இல்லை எனவும்‌ கூறினான்‌. 

இதைக்‌ கேட்ட அவன்‌ மனைவி செரேசும்‌, நண்பர்களும்‌ அவனை நோக்கி, ஜம்பது முழ 
உயரத்‌ பக்கு மரம்‌ செய்து, நாளை மன்னரிடம்‌ கூறி மொர்தக்காயை அதில்‌, 
பக்கிலிட்டுப்‌ பின்னர்‌ அரசருடன்‌ விருந்துண்டு மகிழச்‌ செல்லும்‌! என்றனர்‌. இவ்‌ 
வார்த்தை ஆமானுக்கு நலமெனப்பட்டதால்‌ அவன்‌ பக்குமரம்‌ ஒன்று செய்வித்தான்‌. 


*அதிகாரம்‌ 6. * 


அன்றிரவு மன்னருக்குத்‌ பக்கம்‌ வரவில்லை. எனவே அவர்‌ தம்‌ ஆட்சியின்‌ குறிப்புகள்‌ 
அடங்கிய ஏட்டைத்‌ தம்மிடம்‌ கொண்டுவந்து வாசிக்குமாறு பணித்தார்‌. 

அரண்மனை வாயிற்‌ காவலர்களான அலுவலர்‌ பிக்தானாவும்‌, செரேசும்‌ மன்னர்‌ 
அகஸ்வோரை கொல்ல வகை தேடினதை மொர்தக்காய்‌ அறிவித்ததாக அதில்‌ 
எழுதப்பட்டிருந்தது. 

அச்சமயம்‌ மன்னர்‌, இதற்காக மொர்தக்காய்க்கு என்ன மரியாதையும்‌ சிறப்பும்‌ 
செய்யப்பட்டடன? என்று வினவ, மன்னரின்‌ பணியாளர்‌ அவருக்கு யாதென்றும்‌ 
செய்யப்படவில்லை என்றனர்‌. 

முற்றத்தில்‌ இருப்பது யார்‌? என்று மன்னர்‌ வினவினார்‌. தான்‌ நாட்டிய பக்கு மரத்தில்‌ 
மொர்தக்காயை பக்குலிட வேண்டும்‌ என்று மன்னரிடம்‌ வேண்டுவதற்காய்‌ ஆமான்‌ 
அவ்வமயம்‌ அரசமாளிகையின்‌ வெளிமுற்றத்தில்‌ வந்து நின்றான்‌. 

மன்னரின்‌ பணியாளர்‌ மன்னரை நோக்கி, இதோ, ஆமான்‌ முற்றத்தில்‌ நின்று 
கொண்டிருக்கிறார்‌ என்றனர்‌. உடனே மன்னர்‌ அவனை உள்ளே வரச்‌ சொன்னார்‌. 
ஆமானிடம்‌, மன்னர்‌ தாம்‌ மரியாதை செய்ய விரும்பும்‌ மனிதருக்கு என்ன செய்ய 
வேண்டும்‌? என்று மன்னர்‌ வினவினார்‌. என்னைவிட வேறு எவருக்கு மன்னர்‌ மரியாதை 
செய்ய விரும்புவார்‌? என்று ஆமான்‌ தன்‌ உள்ளத்தில்‌ நினைத்துக்‌ கொண்டான்‌. 

எனவே ஆமான்‌ மன்னரை நோக்கி, மன்னர்‌ தாம்‌ மரியாதை செய்ய விரும்பும்‌ 
ஒருவருக்கென, 

மன்னர்‌ அணிகின்ற ஆடைகளும்‌, அமர்கின்ற புரவியும்‌, தலையில்‌ சூடும்‌ மகுடமும்‌ 
கொண்டுவரப்பட வேண்டும்‌. 

அந்த ஆடைகளும்‌ புரவியும்‌ அரசரின்‌ தலைமை அதிகாரிகளுள்‌ சிறந்த உயர்குடிமகன்‌ 
ஒருவரிடம்‌ ஒப்படைக்கப்படவேண்டும்‌. மன்னர்‌ மரியாதை செய்ய விரும்பும்‌ மனிதருக்கு 
அவர்‌ அந்த ஆடைகளை அணிவித்து, புரவியின்மீது, அமர்த்தி அவரை நகர்‌ வீதிகளில்‌ 
வரம்‌ வரச்‌ செய்து, “இதுவே அரசர்‌ தாம்‌ மரியாதை செய்ய விரும்பும்‌ மனிதருக்குச்‌ 
செய்யும்‌ சிறப்பாகும்‌!“ என, அவருக்கு முன்னால்‌ அறிவிக்கவேண்டும்‌ என்று 
பதிலிறுத்தான்‌. 

உடனே மன்னர்‌ ஆமானை நோக்கி, ஆடைகளையும்‌ புரவியையும்‌ விரைவாய்க்‌ 
கொணர்ந்து நீ கூறியவாறே அரசவாயிலில்‌ நிற்கும்‌ யூதராகிய மொர்தக்காய்க்குச்‌ 
செய்‌. நீ கூறியவற்றில்‌ எதையும்‌ விட்டுவிடாதே என்று கூறினார்‌. 

அவ்வாறே ஆமான்‌ ஆடைகளையும்‌ புரவியையும்‌ கொணர்ந்து, மொர்தக்காய்க்கு அந்த 
ஆடைகளை உடுத்துவித்து, புரவியின்‌ மீது அமர்த்தி, நகர்‌ வீதிகளில்‌ வலம்‌ வரச்‌ செய்து, 


12. 


13. 


14. 


இதுவே அரசர்‌ தாம்‌ மரியாதை செய்ய விரும்பும்‌ மனிதருக்குச்‌ செய்யும்‌ சிறப்பாகும்‌ 

என்று அவருக்கு முன்பாய்‌ அறிவிக்கப்படூுமாறு செய்தான்‌. 

இதற்குப்பின்‌ மொர்தக்காய்‌ அரச வாயிலுக்குச்‌ சென்றார்‌. ஆமானோ 
புலம்பிக்கொண்டு, தன்‌ தலைக்கு முக்காடிட்டுத்‌ தன்‌ வீட்டிற்கு விரைந்தான்‌. 

ஆமான்‌ தன்‌ மனைவி செரேசு, நண்பர்கள்‌ அனைவரிடமும்‌ தனக்கு நேரிட்ட 
அனைத்தையும்‌ கூறினான்‌. ஊடனே அந்த ஆலோசகர்களும்‌ அவன்‌ மனைவி செரேசும்‌ 
அவனை நோக்கி, யூத குலத்தினனாகிய மொர்தக்காய்க்கு முன்பாக நீ வீழ்ச்சியுறத்‌ 
தொடங்கிவிட்டாய்‌: நீ அவனை எதிர்த்து நிற்க மாட்டாய்‌: அவனுக்கு முன்பாய்‌ முற்றிலும்‌ 
வீழ்வது திண்ணம்‌ என்றனர்‌. 

இவ்வாறு அவர்கள்‌ அவனிடம்‌ பேசிக்கொண்டிருக்கையில்‌, மன்னரின்‌ அலுவலர்‌ 
அவ்விடம்‌ வந்து, எஸ்தர்‌ ஏற்பாடுசெய்திருந்த விருந்திற்கு வருமாறு ஆமானை 
விரைவுப்படுத்தினர்‌. 


*அதிகாரம்‌ 7. * 


மன்னரும்‌ ஆமானும்‌ அரசி எஸ்தர்‌ வைத்த விருந்துக்கச்‌ சென்றனர்‌. 

மன்னர்‌ இரண்டாம்‌ நாள்‌ விருந்தில்‌ திராட்சை மதுவை மீண்டும்‌ அருந்துகையில்‌, 
எஸ்தரிடம்‌, எஸ்தர்‌ அரசியே உன்‌ விண்ணப்பம்‌ யாது? அது உனக்கு அளிக்கப்படும்‌. நீ 
வேண்டூவது என்‌ அரசின்‌ பாதியே ஆனாலும்‌ அது உனக்குக்‌ கொடுக்கப்படும்‌ என்றார்‌. 
அப்பொழுது, அரசி எஸ்தர்‌, உம்‌ கண்களில்‌ எனக்குத்‌ தயவுகிடைத்திருப்பின்‌, அரசே! 
உமக்கு நலமெனப்பட்டால்‌ எனது விண்ணப்பத்திற்கிணங்க எனக்கும்‌ என்‌ 
வேண்டுகோளின்படி என்‌ மக்களுக்கும்‌ உயிர்ப்பிச்சை அருள்வீராக! 

என்‌ மக்களும்‌ நானும்‌ கொலையுண்டு அழிந்து ஒழிந்து போகும்படி விலை 
பேசப்பட்டிருக்கிறோம்‌: ஆண்களும்‌ பெண்களுமாக நாங்கள்‌ அடிமைகளாய்‌ 
விற்கப்பட்டிருந்தால்கூட நான்‌ மெளனமாய்‌ இருந்திருப்பேன்‌. ஆனால்‌ மன்னருக்கு 
உண்டாகும்‌ இழப்பிற்கு எதிரியால்‌ ஈடு செய்ய முடியாது என்று பதிலிறுத்தார்‌. 

மன்னர்‌ அகஸ்வேர்‌ அரசி எஸ்தரை நோக்கி, இப்படிச்‌ செய்தவன்‌ எவன்‌? தன்‌ 
இதயத்தில்‌ செருக்குற்று இவ்வாறு செய்யும்படி நினைத்த அவன்‌ எங்கே? என 
வினவினார்‌. 

எதிரியும்‌ வஞ்சகனுமாகிய மனிதன்‌ இந்த ஆமானே: இவனே அந்தத்‌ தீயவன்‌! என்று 
எஸ்தர்‌ பதிலுரைத்தார்‌. இது கேட்ட ஆமான்‌, மன்னருக்கும்‌ எஸ்தருக்கும்‌ முன்பாகப்‌ 
பேரச்சம்‌ கொண்டான்‌. 

மன்னர்‌ கடூஞ்சினமுற்று, விருந்தில்‌ திராட்சைமது அருந்துவதை விட்டுவிட்டு: எழுந்து 
அரண்மனைப்‌ பூங்காவில்‌ நுழைந்தார்‌. தனக்குத்‌ தீங்கிழைக்க மன்னர்‌ முடிவு செய்து 
விட்டார்‌ என்று கண்ட ஆமான்‌ அரசி எஸ்தரிடம்‌ தன்‌ உயிருக்காய்‌ மன்றாட எண்ணிப்‌ 
பின்தங்கினான்‌. 

மன்னர்‌ அரண்மனைப்‌ பூங்காவிலிருந்து விருந்து நடைபெற்ற இடத்திற்குத்‌ திரும்பிய 
பொழுது, எஸ்தரின்‌ மெத்தையில்‌ ஆமான்‌ வீழ்ந்து கிடக்கச்‌ கண்டனர்‌. என்‌ மாளிகையில 
நான்‌ இருக்கும்‌ போதே, இவன்‌ அரசியைக்‌ கெடுப்பானோ? என்ற சொற்கள்‌ மன்னரின்‌ 
வாயினின்று வெளிப்பட காவலர்‌ ஆமானின்‌ முகத்தை மூடிவிட்டனர்‌. 

அச்சமயம்‌, மன்னருக்குப்‌ பணிவிடை செய்த அர்பேனா என்ற அலுவலர்‌ மன்னரை 
நோக்கி, அதோ! ஆமானின்‌ வீட்டெதிரே மன்னருக்கு நல்லது செய்த மொர்தக்காயைத்‌ 
பக்கிலிட ஆமான்‌ நாட்டிய ஜம்பது முழத்‌ பக்குமரம்‌! என்றார்‌. அதற்கு மன்னர்‌, 
அதிலேயே அவனைத்‌ பக்கிலிடூங்கள்‌! என்றார்‌. 


10. 


11. 


1.2. 


மொர்தக்காயைக்‌ பக்கிலிட அவன்‌ நாட்டிய பக்கு மரத்திலேயே ஆமான்‌ 
பக்கிலிடப்பட்டான்‌. மன்னரின்‌ சீற்றமும்‌ தணிந்தது. 


*அதிகாரம்‌ 8. * 


சில நாள்களில்‌ மன்னர்‌ அகஸ்வேர்‌, யூதரின்‌ பகைவனான ஆமானின்‌ இல்லத்தை அரசி 
எஸ்தருக்கு வழங்கினார்‌. மொர்தக்காய்க்கும்‌ தமக்கும்‌ உள்ள உறவை எஸ்தர்‌ 
வெளிப்படுத்த, அவரும்‌ மன்னரின்‌ முன்னிலைக்கு வந்தார்‌. 

ஆமானிடமிருந்து கழற்றப்பெற்ற தம்‌ கணையாழியை மன்னர்‌ எடுத்து மொர்தக்காய்க்கு 
அளித்தார்‌. எஸ்தரும்‌ மொர்தக்காயை ஆமான்‌ வீட்டின்‌ பொறுப்பாளராக நியமித்தார்‌. 
மீண்டும்‌ எஸ்தர்‌, யூதருக்கு எதிராய்ச்‌ சதிசெய்த தீயோன்‌ ஆகாகியனான ஆமானின்‌ 
திட்டங்கள்‌ யாவும்‌ குலைந்து போகுமாறு, மன்னரின்‌ காலடிகளில்‌ வீழ்ந்து, அழுது 
மன்றாடி, அவரது தயவினை நாடினார்‌. 

உடனே மன்னர்‌ தம்‌ பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்ட, அவர்‌ எழுந்து மன்னர்முன்‌ 
நின்றார்‌. 

அவர்‌, மன்னருக்கு இது நலமெனப்பட்டால்‌, அவர்தம்‌ கண்களில்‌ எனக்குத்‌ தயவு 
கிடைத்தால்‌, அரசருக்கு இது சரியெனத்‌ தோன்றினால்‌, நானும்‌ உம்‌ பார்வையில்‌ 
இனியவளெனப்பட்டால்‌ மன்னரின்‌ அனைத்து மாநிலங்களிலும்‌ உள்ள யூதர்‌ அழிந்து 
போகமாறு வஞ்சனையாய்த்‌ திட்டமிட்ட அம்மதாத்தின்‌ மகனும்‌ ஆகாகியனுமான 
ஆமான்‌ எழுதிய மடல்கள்‌ அனைத்தையும்‌ திருப்பி அனுப்பும்படி எழுதுவீராக! 

என்‌ மக்களுக்கு நேரிடும்‌ தீங்கனையும்‌, என்‌ உறைவினரின்‌ படுகொலையினையும்‌ நான்‌ 
எவ்வாறு காண இயலும்‌? என்று கூறினார்‌. 

அப்பொழுது மன்னர்‌ அகஸ்வேர்‌, அரசி எஸ்தரையும்‌ யூதரான மொர்தக்காயையும்‌ 
நோக்கி, இதோ! ஆமானின்‌ இல்லத்தை எஸ்தருக்கு அளித்தேன்‌: யூதருக்கு எதிராய்க்‌ 
கை நீட்டிய ஆமான்‌ பக்கிலிடப்பட்டான்‌. 

மன்னரின்‌ பெயரால்‌ எழுதப்பட்டு, அவர்‌ கணையாழியின்‌ முத்திரை பதிக்கப்பெற்ற 
எம்மடலும்‌ திருப்பிப்‌ பெற இயலாதபடியால்‌ உங்கள்‌ பார்வையில்‌ நலடிமனத்தோன்றும்‌ 
அனைத்தையும்‌ மன்னரின்‌ பெயரால்‌ நீங்கள்‌ யூதருக்கு எழுதி, மன்னரின்‌ 
கணையாழியால்‌ முத்திரையிடுங்கள்‌ என்று கூறினார்‌. 

சீவான்‌ என்ற மூன்றாம்‌ மாதத்தில்‌, இருபத்து மூன்றாம்‌ நாளன்று மன்னரின்‌ எழுத்தர்கள்‌ 
வரவழைக்கப்பட்டனர்‌. மொர்தக்காய்‌ இட்ட ஆணையின்படியே யூதர்‌ அனைவருக்கும்‌ 
இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரையிலுள்ள மற்றிருபத்தேழு மாநிலங்களின்‌ 
குறுநில மன்னர்களுக்கும்‌, மாநிலங்களின்‌ ஆளுநர்‌ அனைவர்க்கும்‌ மாநிலத்‌ தலைவர்கள்‌ 
அனைவருக்கும்‌ அவர்தம்‌ மக்களின்‌ வரிவடிவ வாரியாகவும்‌, மொழி வாரியாகவும்‌ மடல்கள்‌ 
வரையப்‌ பெற்றன. 

மன்னர்‌ அகஸ்வேர்‌ பெயரால்‌ எழுதப்‌ பெற்று, அரச கணையாழி முத்திரையிடப்பெற்ற 
இம்மடல்கள்‌, அரசக்‌ கொட்டிலைச்‌ சார்ந்த அரசப்‌ பணிக்குரிய புரவிகள்‌ மீது 
அமர்ந்தேகும்‌ விரைவு அஞ்சலர்‌ மூலம்‌ அனுப்பப்பட்டன. 

ஒவ்வொரு நகரிலும்‌ உள்ள யூதர்‌ ஒன்றுதிரண்டு தங்களைப்‌ பாதுகாத்துக்கொள்ளவும்‌, 
அவர்களையும்‌ அவர்களின்‌ குழந்தைகள்‌, பெண்கள்‌ ஆகியோரையும்‌ தாக்கக்கூடிய எந்த 
நாட்டையும்‌ மாநிலத்தையும்‌ சார்ந்த படைகளை அழித்துக்‌ கொன்று ஒழிக்கவும்‌, 
அவற்றின்‌ உடைமைகளைக்‌ கொள்ளையிடவும்‌, தேவையான அதிகாரத்தை மன்னரின்‌ 
பெயரால்‌ எழுதப்பட்ட இம்மடல்கள்‌ அளித்தன. 

மன்னர்‌ அகஸ்வேரின்‌ மாநிலங்கள்‌ அனைத்திலும்‌, அதார்‌ என்ற பன்னிரண்டாம்‌ மாதம்‌ 
பதின்மூன்றாம்‌ நாளன்று, ஒரே நாளில்‌ இவ்வாறு செய்வதென அறிவிக்கப்பட்டது. 


13. 


14. 


15. 


16. 


12, 


வ ட அலி இடு 


12, 


அம்மடலின்‌ நகல்‌ ஒவ்வொரு மாநிலத்தின்‌ அனைத்து மக்களுக்கும்‌ சட்டமாக 
அறிவிக்கப்பட்டது. யூதரும்‌ தம்‌ பகைவரைப்‌ பழிதீர்க்க இந்நாளில்‌ ஆயத்தமாகும்படி 
கேட்டுக்‌ கொள்ளப்பட்டனர்‌. 

அரசப்‌ பணிக்குரிய புரவிகள்‌ மீது அமர்ந்தேகும்‌ விரைவு அஞ்சலர்‌ மன்னரின்‌ ஆணையால்‌ 
ஏவப்பட்டு, வெளி மாநிலங்களுக்கு விரைந்தனர்‌. சூசான்‌ அரண்மனையிலும்‌ இச்சட்டம்‌ 
அறிவிக்கப்பட்டது. 

நீலமும்‌ வெண்மையுமான அரச உடையணிந்து, பெரிய பொன்‌ மகுடம்‌ சூடி, கருஞ்சிவப்பு 
மென்துகில்‌ அணிந்தவராய்‌ மொர்தக்காய்‌ மன்னரின்‌ முன்னிலையிலிருந்து வெளியேற, 
சூசான்‌ நகர்‌ மகிழ்ந்து களி கூர்ந்தது. 

இச்செய்தி யூதருக்கு நம்பிக்கை ஒளியாகவும்‌, மகிழ்வுக்கும்‌, அக்களிப்புக்கும்‌ 
மதிப்பிற்கும்‌ உரிய ஒன்றாகவும்‌ விளங்கியது. 

ஒவ்வொரு மாநிலத்திலும்‌, ஒவ்வொரு நகரிலும்‌, எங்கெல்லாம்‌ மன்னரின்‌ இந்த வாக்கும்‌ 
நியமமும்‌ எட்டினவோ, அங்கெல்லாம்‌ வாழ்ந்த யூதர்‌ மகிழ்ந்து களிகூர்ந்தனர்‌. அந்நாள்‌ 
விருந்தாடும்‌ விழா நாளாக விளங்கியது. யூதரைப்பற்றிய அச்சம்‌ பிறர்மீது விழ, நாட்டு 
மக்களில்‌ பலர்‌ யூதாராயினர்‌. 


*அதிகாரம்‌ 9, * 


மன்னரின்‌ வாக்கும்‌ நியமும்‌ நிறைவேற்றப்படவேண்டிய அதார்‌ என்ற பன்னிரண்டாம்‌ 
மாதம்‌ பதின்மூன்றாம்‌ நாள்‌ வந்தது. எதிரிகள்‌ யூதரை மேற்கொள்ளலாம்‌ என்று 
நம்பியிருந்த அந்த நாள்‌, யூதர்‌ தம்‌ பகைவரை மேற்கொள்ளும்‌ நாளாக மாறியது. 
அகஸ்வேர்‌ மன்னரின்‌ மாநிலங்களில்‌ இருந்த யூதர்‌ அனைவரும்‌ தமக்குத்‌ துன்பம்‌ 
விளைவிக்க எண்ணியோர்க்கு எதிராயத்‌ தம்‌ கைகளை நீட்ட அவரவர்‌ தம்‌ இடங்களில்‌ 
ஒன்று திரண்டனர்‌. வேற்றினத்தாரை அச்சம்‌ ஆட்கொள்ள, அவர்களுள்‌ எவராலும்‌ 
யூதரை எதிர்த்து நிற்க இயலவில்லை. 

மொர்தக்காயைப்‌ பற்றிய அச்சம்‌ மன்னரின்‌ அலுவல்களில்‌ உதவி செய்கின்ற மாநிலத்‌ 
தலைவர்கள்‌, குறுநில மன்னர்கள்‌, ஆளுநர்கள்‌, அரச ஊழியம்‌ செய்வோர்‌ அனைவரையும்‌ 
ஆட்கொள்ள, அவர்களும்‌ யூதருக்கு உதவி செய்யலாயினர்‌. 

மொர்தக்காய்‌ அரச மாளிகையில்‌ வல்லவரானார்‌. அவரது புகழ்‌ அனைத்து 
மாநிலங்களிலும்‌ பரவியது. அவரது ஆற்றல்‌ மென்மேலும்‌ வளர்ந்தது. 

எனவே, யூதர்‌ தம்‌ பகைவருக்கு எதிராய்த்‌ தாம்‌ விரும்பியபடி செய்தனர்‌. அவர்களை 
வாளால்‌ தாக்கி வெட்டி வீழ்த்தினர்‌. 

சூசான்‌ அரண்மனையில்‌ ஐந்மறு பேரை யூதர்‌ கொன்றொழித்தனர்‌. 

பர்சந்தத்தா, தல்போன்‌, அஸ்பாத்தா, 

போராத்தா, அதலியா, அரிதாத்தா, 

பர்மஸ்தா, அரிசாய்‌, அரிதாய்‌, வய்சாத்தா ஆகிய 

யூதரின்‌ எதிரியும்‌ அம்மதாத்தின்‌ மகனுமான ஆமானின்‌ புதல்வர்‌ பதின்மரையும்‌ அவர்கள்‌ 
கொன்றனர்‌: ஆயினும்‌, அவர்களின்‌ உடைமைகளைக்‌ கொள்ளையடிக்கவில்லை. 
மன்னரின்‌ பிற மாநிலங்களில்‌ வாழ்ந்த யூதர்‌ ஒன்று திரண்டு தம்மைப்‌ பாதுகாத்து 
க்கொன்டனர்‌. தம்‌ பகைவரிடமிருந்து விடுதலை பெறுமாறு அவர்கள்‌ எழுபத்தைந்து 
ஆயிரம்‌ பேரைக்‌ கொன்றனர்‌: ஆயினும்‌ அவர்கள்‌ உடைமைகளைக்‌ 
கொள்ளையடிக்கவில்லை. 

அதார்‌ மாதம்‌ பதின்மூன்றாம்‌ நாளையடுத்த பதினான்காம்‌ நாளன்று அவர்கள்‌ 
ஓய்வெடுத்தனர்‌. அந்நாளை விருந்துண்டு மகிழும்‌ விழாவாக ஆக்கினர்‌. 


13. 


14. 


15. 


16. 
ர்‌? 


18. 


19, 


20. 


21. 


22. 


அ 


சூசான்‌ வாழ்‌ யூதரோ அதார்‌ மாதம்‌ பதின்மூன்றாம்‌ பதினான்காம்‌ நாள்களில்‌ ஒன்றுகூடி 
அடுத்துவந்த பதினைந்தாம்‌ நாளை ஒய்வெடுத்து, விருந்துண்டு மகிழும்‌ விழாவாக 
ஆக்கினர்‌. 

அரணற்ற நகர்ப்புறச்‌ சிற்டிர்களில்‌ வாழந்த யூதர்‌, அதார்‌ மாதம்‌ பதினான்காம்‌ நாளை 
விருந்துண்டு மகிழ்ந்து, ஒருவருக்கொருவர்‌ அன்பளிப்பு கொடுத்துக்‌ கொள்ளும்‌ 
விழாவாக ஆக்கினர்‌. 

மொர்தக்காய்‌ இந்நிகழ்ச்சிகள்‌ அனைத்தையும்‌ மடல்களில்‌ வரைந்து, அவற்றை 
அருகிலும்‌ தொலையிலும்‌, மன்னர்‌ அகஸ்வேரின்‌ அனைத்து மாநிலங்களிலும்‌ வாழந்த 
யூதருக்கு அனுப்பி, 

ஆண்டுதோறும்‌ அதார்‌ மாதம்‌ பதினான்காம்‌, பதினைந்தாம்‌ நாள்களை 

யூதர்‌ தம்‌ பகைவரின்‌ தொல்லையினின்று விடுதலை பெற்ற நாள்களாகவும்‌, அவர்களின்‌ 
துன்பம்‌ மகிழ்ச்சியாகவும்‌, புலம்பல்‌ விழாக்‌ கோலமாகவும்‌ மாறின மாதமாகவும்‌ கொண்டு, 
அந்நாள்களில்‌ விருந்துண்டு மகிழவும்‌, ஒருவருக்கொருவர்‌ அன்பளிப்பு கொடுத்துக்‌ 
கொள்ளவும்‌, ஏழைகளுக்கு உணவளிக்கவும்‌, வேண்டுமென்று நியமம்‌ தந்தார்‌. 

யூதர்கள்‌ தாம்‌ செய்யத்‌ தொடங்கியவாறும்‌, மொர்தக்காய்‌ தங்களுக்கு எழுதியவாறும்‌ 
செய்ய உடன்பட்டார்கள்‌. 

ஆகாகியனும்‌ அம்மதாத்தின்‌ மகனுமான ஆமான்‌, யூதர்க்கெல்லாம்‌ எதிராய்‌ இருந்து, 
அவர்களை அழிக்கவும்‌, அடியோடு ஒழிக்கவும்‌ பூர்‌ என்ற சீட்டைப்‌ போட்டான்‌. 
அப்போது எஸ்தர்‌, மன்னரின்‌ உதவியை நாட, யூதருக்கு எதிராய்ச்‌ சதிசெய்த ஆமானின்‌ 
தீவினை அவன்‌ தலைமேல்‌ விழுமாறு அவர்‌ கட்டளை பிறப்பித்தார்‌. அதன்படி அவனும்‌ 
அவன்‌ புதல்வரும்‌ பக்கிலிடப்பட்டனர்‌. 

எனவே, யூதர்‌ இந்நாள்களை பூர்‌ என்ற சொல்லினின்று எழுந்த பூரிம்‌ என்ற பெயரால்‌ 
அழைக்கலாயினர்‌. பூரிம்‌ என்ற இவ்விழாவிற்கு மொர்தக்காயின்‌ மடலின்‌ வாசகமும்‌ 
அவர்கள்‌ கண்டவையும்‌ அனுபவித்தவையுமே அடிப்படை ஆயின. 

அவர்களும்‌ அவர்களின்‌ வழிமரபினரும்‌ அவர்களைச்‌ சார்ந்தோர்‌ அனைவரும்‌, இந்த இரு 
நாள்களை அவை பற்றிய மடல்களின்படியும்‌ குறிக்கப்பட்ட காலத்திலும்‌ கண்டிப்பாய்க்‌ 
கொண்டாடுவது என்று கீழ்க்‌ கண்டவாறு உறுதி பூண்டனர்‌: 

இந்நாள்கள்‌ தலைமுறைதோறும்‌, ஒவ்வொரு குடும்பத்திலும்‌, ஒவ்வொரு மாநிலத்திலும்‌, 
ஒவ்வொரு நகரிலும்‌ நினைவுகூரப்பட்டுக்‌ கொண்டாடப்படவேண்டும்‌. பூரிம்‌ என்ற 
இந்நாள்கள்‌ யூதரிடையே கொண்டாடப்படாமல்‌ போகா. இவற்றின்‌ நினைவு 
அவர்களின்‌ வழிமரபினரிடையிலும்‌ ஒழிந்து போகாது . 

அபிகாயிலின்‌ மகளான அரசி எஸ்தரும்‌ யூமராகிய மொர்தக்காயும்‌ பூரிம்‌ பற்றிய இந்த 
இரண்டாம்‌ மடலை முழு அதிகாரத்துடன்‌ எழுதி உறுதிப்படுத்தினர்‌. 

அமைதியையும்‌ பாதுகாப்பையும்‌ உறுதிப்படுத்தும்‌ அம்மடல்‌ எழுதப்பட்டு, அகஸ்வேரின்‌ 
ஆட்சிக்குட்பட்ட மற்றிருப்பத்தேழு மாநிலங்களிலும்‌ வாழ்ந்த யூதருக்கு அனுப்பட்டது. 
யூதராகிய மொர்தக்காயும்‌ அரசி எஸ்தரும்‌ இட்ட ஆணையின்படி, பூரிம்‌ என்ற இந்த 
நாள்களை யூதரும்‌ அவர்களின்‌ வழிமரபினரும்‌ குறிக்கப்பட்ட காலத்தில்‌ நோன்பு, 
புலம்பல்‌ நாள்களாகக்‌ கடைப்பிடிக்க வேண்டும்‌. 

இந்தப்‌ பூரிம்‌ விழாப்பற்றிய ஒழுங்குமுறைகள்‌ யாவற்றையும்‌ உறுதிப்படுத்திய எஸ்தரின்‌ 
ஆணை ஓர்‌ ஏட்டுச்‌ சுருளில்‌ எழுதி வைக்கப்பட்டது. 


*அதிகாரம்‌ 10. * 


மன்னர்‌ அகஸ்வேர்‌ நிலங்களின்‌ மீதும்‌, கடலின்‌ தீவுகளின்மீதும்‌ தீர்வை விதித்தார்‌. 


2 அவருடைய ஆற்றலும்‌ வலிமைமிகு செயல்களும்‌, அவர்‌ மொர்தக்காய்க்கு அளித்த 
மேன்மையின்‌ முழு விவரமும்‌, மேதியா மற்றும்‌ பாரசீக மன்னர்களின்‌ குறிப்பேட்டில்‌ 
எழுதப்பட்டுள்ளன அல்லவா? 

3: யூதராகிய மொர்தக்காய்‌, மன்னர்‌ அகஸ்வேருக்கு அடுத்த நிலைபெற்று, யூதருள்‌ 
மேன்மை நிறைந்தவராகவும்‌, தம்‌ சகோதரர்‌ பலருக்கு இனியவராகவும்‌, தம்‌ மக்களின்‌ 
நன்மையை நாடுபவராகவும்‌, தம்‌ இனத்தார்‌ அனைவரின்‌ நல்வாழ்வுக்காகப்‌ பரிந்துரை 
செய்பவராகவும்‌ விளங்கினார்‌. 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 18 - "யோபு" 


*அதிகாரம்‌ 1. * 


ஊசு என்ற நாட்டில்‌ யோபு என்ற ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ மாசற்றவரும்‌ 
நேர்மையானவருமாய்‌ இருந்தார்‌. கடவுளுக்கு அஞ்சித்‌ தீயதை விலக்கி வந்தார்‌. 
அவருக்கு ஏழு புதல்வரும்‌ மூன்று புதல்வியரும்‌ பிறந்தனர்‌. 

அவருடைய உடைமைகளாக ஏழாயிரம்‌ ஆடுகளும்‌, மூவாயிரம்‌ ஒட்டகங்களும்‌, ஜந்மறு 
ஏர்க்‌ காளைகளும்‌, ஜந்மறு பெண்‌ கழுதைகளும்‌ இருந்தன. பணியாள்களும்‌ மிகப்‌ பலர்‌ 
இருந்தனர்‌. கீழை நாட்டு மக்கள்‌ எல்லாரிலும்‌ இவரே மிகப்‌ பெரியராக இருந்தார்‌. 
அவருடைய புதல்வர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ வீட்டில்‌ தமக்குரிய நாளில்‌ விருந்து 
தயாரித்து, தம்‌ மூன்று சகோதரரிகளைத்‌ தம்முடன்‌ உண்டு குடிப்பதற்கு அழைப்பது 
வழக்கம்‌. 

விருந்து நாள்களின்‌ முறை முடிந்ததும்‌, யோபு அவர்களை வரவழைத்துத்‌ பய்மைப்படுத்து 
வார்‌. என்‌ பிள்ளைகள்‌ ஒருவேளை பாவம்‌ செய்து, உள்ளத்தில்‌ கடவுளைத்‌ 
பற்றியிருக்கக்கூடும்‌ என்று யோபு நினைத்து, காலையில்‌ எழுந்து அவர்களின்‌ 
எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லார்க்காகவும்‌ எரிபலியை ஒப்புக்கொடுப்பார்‌. யோபு 
எப்பொழுதும்‌ இவ்வாறு செய்வது வழக்கம்‌. 

ஒருநாள்‌ தெய்வப்‌ புதல்வர்‌ ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ ஒன்றுகூடினர்‌. சாத்தான்‌ அவர்கள்‌ 
நடுவே வந்துநின்றான்‌. 

ஆண்டவர்‌ சாத்தானிடம்‌, எங்கிருந்து வருகிறாய்‌? என்று கேட்டார்‌. சாத்தான்‌ 
ஆண்டவரிடம்‌ உலகைச்‌ சுற்றி உலவி வருகிறேன்‌ என்றான்‌. 

ஆண்டவர்‌ சாத்தானிடம்‌, என்‌ உழியன்‌ யோபைப்‌ பார்த்தாயா? அவனைப்‌ போல்‌ 
மாசற்றவனும்‌, நேர்மையானவனும்‌, கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி 
நடப்பவனும்‌ மண்ணுலகில்‌ ஒருவனும்‌ இல்லை என்றார்‌. 

மறுமொழியாக, சாத்தான்‌ ஆண்டவரிடம்‌ ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி 
நடக்கிறான்‌? 

அவனையும்‌ அவன்‌ வீட்டாரையும்‌, அவனுக்குரிய அனைத்தையும்‌ நீர்‌ சூழ்ந்து நின்று 
காக்கவில்லையா? அவன்‌ கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன்‌ 
மந்தைகளை நாட்டில்‌ பெருகச்‌ செய்யவில்லையா? 

ஆனால்‌, உமது கையை நீட்டும்‌: அவனுக்குரியவற்றின்மீது கை வையும்‌. அப்போது அவன்‌ 
உம்‌ முகத்திற்கு நேராகவே உம்மைப்‌ பழிப்பான்‌ என்றான்‌. 

ஆண்டவர்‌ சாத்தானிடம்‌, இதோ! அவனுக்குரியவையெல்லாம்‌ உன்‌ கையிலே: 
அவன்மீது மட்டும்‌ கை வைக்காதே என்றார்‌. சாத்தானும்‌ ஆண்டவர்‌ முன்னிலையினின்று 
புறப்பட்டான்‌. 

ஒருநாள்‌ யோபின்‌ புதல்வரும்‌ புதல்வியரும்‌ தம்‌ மூத்த சகோதரன்‌ வீட்‌இல்‌ உண்டு 
திராட்சை இரசம்‌ குடித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 

அப்போது பதன்‌ ஒருவன்‌ யோபிடம்‌ வந்து, எருதுகள்‌ உழுதுகொண்டிருந்தன: 
கழுதைகளும்‌ அவற்றிற்கு அருகில்‌ மேய்ந்து கொண்டிருந்தன. 

அப்போது செபாயர்‌ பாய்ந்து, அவற்றைக்‌ கைப்பற்றினர்‌. ஊழியரை வாள்‌ முனையில்‌ 
வீழ்த்தினர்‌. நான்‌ ஒருவன்‌ மட்டுமே தப்பி உம்மிடம்‌ சொல்ல வந்தேன்‌ என்றான்‌. 


16. 


க 


18. 


12. 


20. 


21. 


10. 


இதைச்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌ இன்னொருவன்‌ வந்து, கடவுளின்‌ நெருப்பு 
விண்ணிலிருந்து விழுந்து, ஆடுகளையும்‌, வேலையாள்களையும்‌ சுட்டெரித்துவிட்டது. 
நான்‌ ஒருவன்‌ மட்டுமே தப்பி உம்மிடம்‌ சொல்ல வந்தேன்‌ என்றான்‌. 

இதைச்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌ இன்னொருவன்‌ வந்து, கல்தேயர்‌ மூன்று கும்பலாக 
வந்து ஒட்டகங்கள்‌ மேல்‌ பாய்ந்து அவற்றைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டனர்‌. ஊழியர்களை 
வாள்‌ முனையில்‌ வீழ்த்தினர்‌. நான்‌ ஒருவன்‌ மட்டுமே தப்பி உம்மிடம்‌ சொல்ல வந்தேன்‌ 
என்றான்‌. 

இதைச்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌ இன்னொருவன்‌ வந்து, உம்‌ புதல்வரும்‌, புதல்வியரும்‌ 
தம்‌ மூத்த சகோதரன்‌ வீட்டில்‌ உண்டு திராட்சை இரசம்‌ குடித்துக்கொண்டிருந்தனர்‌. 
அப்போது திடீரெனப்‌ பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி, வீட்டின்‌ நான்கு 
மூலைகளிலும்‌ தாக்கியது. வீடு இளைஞர்கள்‌ மேல்‌ இடிந்து விழ, அவர்களும்‌ மடிந்து 
விட்டனர்‌. நான்‌ ஒருவன்மட்டுமே தப்பி உம்மிடம்‌ சொல்ல வந்தேன்‌ என்றான்‌. 

யோபு எழுந்தார்‌: தம்‌ ஆடைகளைக்‌ கிழித்துக்கொண்டார்‌: பின்பு தரையில்‌ விழுந்து 
வணங்கி, 

என்‌ தாயின்‌ கருப்பையினின்று பிறந்த மேனியானாய்‌ யான்‌ வந்தேன்‌: அங்கே 
திரும்புகையில்‌ பிறந்த மேனியனாய்‌ யான்‌ செல்வேன்‌: ஆண்டவ” அளித்தார்‌: ஆண்டவர்‌ 
எடுத்துக்கொண்டார்‌. ஆண்டவரது பெயர்‌ போற்றப்பெறுக! என்றார்‌. 

இவை அனைத்திலும்‌ யோபு பாவம்‌ செய்யவுமில்லை: கடவுள்‌ மீது குற்றஞ்சாட்டவும்‌ 
இல்லை. 


*அதிகாரம்‌ 2. * 


ஒருநாள்‌ தெய்வப்‌ புதல்வர்‌ ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ ஒன்றுகூடினர்‌. சாத்தானும்‌ 
அவர்கள்‌ நடுவே வந்து, ஆண்டவர்முன்‌ நின்றான்‌. 

ஆண்டவர்‌ சாத்தானிடம்‌ எங்கிருந்து வருகிறாய்‌? என்று கேட்டார்‌. சாத்தான்‌ 
ஆண்டவரிடம்‌, உலகைச்‌ சுற்றி உலவி வருகிறேன்‌ என்றான்‌. 

அப்போது ஆண்டவர்‌ சாத்தானிடம்‌, என்‌ ஊழியன்‌ யோபைப்‌ பார்த்தாயா? 
அவனைப்போல்‌ மாசற்றவனும்‌ நேர்மையானவனும்‌, கடவுளுக்கு அஞ்சித்‌ தீயதை விலக்கி 
நடப்பவனும்‌ மண்ணுலகில்‌ ஒருவனுமில்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை 
அவனுக்கு எதிராகத்‌ பண்டிவிட்ட போதிலும்‌, அவன்‌ தன்‌ மாசின்மையில்‌ உறுதியாக 
நிலைத்துள்ளான்‌ என்றார்‌. 

சாத்தான்‌ மறுமொழியாக ஆண்டவரிடம்‌, தோலுக்குத்‌ தோல்‌: எவரும்‌ தம்‌ 
உயிருக்காகத்‌ தமக்கு உள்ளதெல்லாம்‌ கொடுப்பார்‌. 

உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு, சதைமீது கைவையும்‌. அப்போது அவன்‌ உம்‌ 
முகத்திற்கு நேராகவே உம்மை இழித்துரைப்பது உறுதி என்றான்‌. 

ஆண்டவர்‌ சாத்தானை நோக்கி, இதோ! அவன்‌ உன்‌ கையிலே! அவன்‌ உயிரை மட்டும்‌ 
விட்டுவை என்றார்‌. 

சாத்தானும்‌ ஆண்டவரின்‌ முன்னின்று புறப்பட்டுப்‌ போனான்‌. அவன்‌ யோபை 
உள்ளங்கால்‌ முதல்‌ உச்சந்தலைவரை எரியும்‌ புண்களால்‌ வாட்டி வதைத்தான்‌. 
ஓடொன்றை எடுத்துத்‌ தம்மைச்‌ சொறிந்து கொண்டு, யோபு சாம்பலில்‌ உட்கார்ந்தார்‌. 
அப்போது அவரின்‌ மனைவி அவரிடம்‌, இன்னுமா மாசின்மையில்‌ நிலைத்திருக்கிறீர்‌! 
கடவுளைப்‌ பழித்து மடிவதுதானே? என்றாள்‌. 

ஆனால்‌ அவர்‌ அவளிடம்‌, நீ அறிவற்ற பெண்போல்‌ பேசுகிறாய்‌! நன்மையைக்‌ 
கடவுளிடமிருந்து பெற்ற நாம்‌ ஏன்‌ தீமையைப்‌ பெறக்கூடாது? என்றார்‌. இவை 
அனைத்திலும்‌ யோபு தம்‌ வாயால்‌ பாவம்‌ செய்யவில்லை. 


11, 


12, 


13. 


அப்போது யோபின்‌ நண்பர்‌ மூவர்‌, அவருக்கு நேர்ந்த இத்தீமை அனைத்தையும்‌ பற்றிக்‌ 
கேள்விப்பட்டனர்‌. தேமாவைச்‌ சார்ந்த எலிப்பாசு, சூகாவைச்‌ சார்ந்த பில்தாது, 
நாமாவைச்‌ சார்ந்த சோப்பார்‌ ஆகியோர்‌ தம்மிடமிருந்து கிளம்பி வந்து, அவரிடம்‌ 
துக்கம்‌ விசாரிக்கவும்‌, அவருக்கு ஆறுதல்‌ கூறவும்‌ ஒன்றுகூடினர்‌. 

தொலையிலிருந்தே கண்களை உயர்த்திப்‌ பார்த்தபோது, அவரை அவர்களால்‌ 
அடையாளம்‌ கண்டு கொள்ள முடியவில்லை. அவர்கள்‌ வாய்‌ விட்டு அழுதார்கள்‌: 
ஆடைகளைக்‌ கிழித்துக்கொண்டார்கள்‌. வானத்தை நோக்கித்‌ தங்கள்‌ தலையில்‌ 
புழுதியை வாரிப்போட்டுக்‌ கொண்டார்கள்‌. 

அவரோடு அவர்கள்‌ ஏழு பகலும்‌, ஏழு இரவும்‌ தரையில்‌ உட்கார்ந்திருந்தனர்‌. 
அவருடைய துயரின்‌ மிகுதியைக்‌ கண்டு எவரும்‌ ஒரு வாத்தைகூட அவருடன்‌ 
பேசவில்லை. 


*அதிகாரம்‌ 3. * 


இதன்பிறகு யோபு வாய்திறந்து, தாம்‌ பிறந்த நாளைப்‌ பழிக்கத்‌ தொடங்கினார்‌. 

யோபு கூறியது: 

ஒழிக நான்‌ பிறந்த அந்த நாளே! ஓர்‌ ஆண்மகவு கருவுற்றதெனச்‌ சொல்லிய அந்த 
இரவே! 

அந்த நாள்‌ இருளாகட்டும்‌: மேலிருந்து கடவுள்‌ அதை நோக்காதிருக்கட்டும்‌: ஒளியும்‌ 
அதன்மேல்‌ வீசாதிருக்கட்டும்‌. 

காரிருளும்‌ சாவிருட்டும்‌ அதைக்‌ கவ்விக்கொள்ளட்டும்‌: கார்முகில்‌ அதனை மூடிக்‌ 
கொள்ளட்டும்‌: பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும்‌. 

அவ்விரவைக்‌ பேயிருட்டு பிடிப்பதாக! ஆண்டின்‌ நாள்கணக்கினின்று அது 
அகற்றப்படுவதாக! திங்கள்‌ எண்ணிக்கையிலும்‌ அது சேரா தொழிக! 

அவ்விரவு வெறுமையுற்றுப்‌ பாழாகட்டூம்‌: மகிழ்ச்சியொலி ஒன்றும்‌ அதில்‌ 
எழாதிருக்கட்டும்‌: 

பகலைப்‌ பழிப்போரும்‌ லிவியத்தானைக்‌ பண்டி எழுப்புவோரும்‌ அதனைப்‌ பழிக்கட்டும்‌. 
அதன்‌ விடியற்காலை விண்மீன்கள்‌ இருண்டு போகட்டும்‌: அது விடியலொளிக்குக்‌ 
காத்திருக்க அதுவும்‌ இல்லாமற்போகட்டூம்‌: அது வைகறையின்‌ கண்விழிப்பைக்‌ 
காணாதிருக்கட்டும்‌. 

ஏனெனில்‌ என்‌ தாயின்‌ கருப்பையை அவ்விரவு அடைக்காமற்போயிற்றே! என்‌ 
கண்களினின்று வேதனையை அது மறைக்காமற்‌ போயிற்றே! 

கருப்பையிலேயே நான்‌ இறந்திருக்கலாகாதா? கருவறையினின்று வெளிப்பட்டவுடனே 
நான்‌ ஒழிந்திருக்கலாகாதா? 

என்னை ஏந்த முழங்கால்கள்‌ முன்‌ வந்ததேன்‌? நான்‌ பாலுண்ண முலைகள்‌ இருந்தேன்‌? 
இல்லாதிருந்திருந்தால்‌, நான்‌ வெறுமனே கிடந்து துயில்‌ கொண்டிருப்பேன்‌. 
பாழானவைகளைத்‌ தமக்குக்‌ கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும்‌ 
அமைச்சர்களோடும்‌ 

அல்லது பொன்னை மிகுதியிருக்கக்‌ கொண்டு, வெள்ளியால்‌ தங்கள்‌ இல்லங்களை 
நிரப்பின உயர்குடி மக்களோடும்‌ நான்‌ உறங்கியிருந்திருப்பேன்‌. 

அல்லது முழுமை பெறாக்‌ கருவைப்‌ போலவும்‌ ஒளியைக்‌ காணாக்‌ குழவியைப்‌ போலவும்‌ 
அழிந்திருப்பேன்‌. 

அங்குத்‌ தீயவர்‌ தீங்கு செய்வதை நிறுத்துவர்‌. களைப்புற்றோரும்‌ அங்கு இளைப்பாறுவர்‌. 
சிறைப்பட்டோர்‌ அங்கு நிம்மதியாகக்‌ கூடியிருப்பர்‌: ஒடுக்குவோரின்‌ அதட்டலைக்‌ 
கேளாதிருப்பர்‌. 


சிறியவரும்‌ பெரியவரும்‌ அங்கு இருப்பர்‌: அடிமை தம்‌ ஆண்டான்‌ பிடியில்‌ இரான்‌. 
உறுதுயர்‌ உற்றோர்க்கு ஒளி தருவானேன்‌? உள்ளம்‌ கசந்தோர்க்கு உயி 
கொடுப்பானேன்‌? 

சாவுக்கு அவர்கள்‌ ஏங்குகிறார்கள்‌: அதைப்‌ புதையலினும்‌ மேலாய்க்‌ கருதித்‌ 
தேடுகிறார்கள்‌. ஆனால்‌ அதுவோ வந்த பாடில்லை. 

கல்லறை காணின்‌ களிப்பெய்தி அகமகிழ்வோர்க்கு, வாழ்வு வழங்கப்படுவதேன்‌? 
எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரைச்‌ சுற்றிலும்‌ கடவுள்‌ தடைச்சுவர்‌ 
எழுப்பியுள்ளாரோ, அவருக்கு ஒளியால்‌ என்ன பயன்‌? 

பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று: வேதனைக்கதறல்‌ வெள்ளமாய்‌ ஓடிற்று. 

ஏனெனில்‌ நான்‌ அஞ்சியது எதுவோ? அதுவே எனக்கு நேர்ந்தது: திகிலுற்றது எதுவோ 
அதுவே என்மேல்‌ விழுந்தது. 

எனக்கு நிம்மதி இல்லை: ஓய்வு இல்லை: அமைதி இல்லை: அல்லலே வந்துற்றது. 


*அதிகாரம்‌ 4. * 


அதன்பின்‌ தேமானியன்‌ எலிப்பாக பேசத்‌ தொடங்கினான்‌: 

ஒன்று சொன்னால்‌ உமக்குப்‌ பொறுக்குமோ? சொல்லாமல்‌ நிறத்த யாரால்தான்‌ 
முடியும்‌? 

பலர்க்கு அறிவுரை பகர்ந்தவர்‌ நீர்‌! தளர்ந்த கைகளைத்‌ திடப்படுத்தியவர்‌ நீர்‌! 

உம்‌ சொற்கள்‌, தடுக்கி விழுவோரைத்‌ தாங்கியுள்ளன: தள்ளாடும்‌ கால்களை 
உறுதியாக்கியுள்ளன. 

ஆனால்‌ இப்பொழுதோ, ஒன்று உமக்கு வந்துற்றதும்‌ வருந்துகின்றீர்‌: அது உம்மைத்‌ 
தாக்கியதும்‌ கலங்குகின்றீர்‌. 

இறையச்சம்‌ அல்லவா உமது உறுதி? நம்பிக்கையல்லவா உமது நேரிய வழி? 
நினைத்துப்பாரும்‌! குற்றமற்றவர்‌ எவராவது அழிந்ததுண்டா? நேர்மையானவர்‌ 
எங்கேயாவது ஒழிந்ததுண்டா? 

நான்‌ பார்த்த அளவில்‌, தீவினையை உழுது, தீங்கினை விதைத்தவர்‌ அறுப்பது அதையே! 
கடவுளின்‌ மூச்சினால்‌ அவர்கள்‌ அழிவர்‌: அவரின்‌ கோபக்‌ கனலால்‌ எரிந்தொழிவர்‌. 
அரியின்‌ முழக்கமும்‌ கொடூஞ்சிங்கத்தின்‌ உறுமலும்‌ அடங்கும்‌: குருளையின்‌ பற்களும்‌ 
உடைபடும்‌. 

இறந்துபோம்‌ சிங்கம்‌ இரையில்லாமல்‌: குலைந்துபோம்‌ பெண்சிங்கத்தின்‌ குட்டிகள்‌. 
எனக்கொரு வார்த்தை மறைவாய்‌ வந்தது: அதன்‌ மெல்லிய ஓசை என்‌ செவிக்கு 
எட்டியது. 

ஆழ்ந்த உறக்கம்‌ மனிதர்க்கு வருகையில்‌, இரவுக்‌ காட்சியின்‌ சிந்தனைகளில்‌, 

அச்சமும்‌ நடுக்கமும்‌ எனை ஆட்கொள்ள, என்‌ எலும்புகள்‌ பலவும்‌ நெக்குவிட்டனவே. 
ஆவி ஒன்று என்‌ முன்னே கடந்து சென்றது: என்‌ உடலின்‌ மயிர்‌ சிலிர்த்து நின்றது. 

ஆவி நின்றது: ஆனால்‌, அதன்‌ தோற்றம்‌ எனக்குத்‌ தெளிவில்லை: உருவொன்று என்‌ 
கண்முன்‌ நின்றது: அமைதி நிலவிற்று: குரலொன்றைக்‌ கேட்டேன்‌. 

கடவுளைவிட மனிதர்‌ நேர்மையாளரா? படைத்தவரைவிட மானிடர்‌ மாசற்றவரா? 

அவர்‌ தம்‌ தொண்டர்களிலே நம்பிக்கை வைக்கவில்லையெனில்‌, அவருடைய வான 
பதரிடமே அவர்‌ குறைகாண்கின்றாரெனில்‌, 

புழுதியைக்‌ கால்கோளாகக்கொண்டு, மண்‌ குடிசையில்‌ வாழ்ந்து, அந்துப்பூச்சிபோல்‌ 
விரைவில்‌ அழியும்‌ மனிதர்‌ எம்மாத்திரம்‌? 

காலைமுதல்‌ மாலைவரையில்‌ அவர்கள்‌ ஒழிக்கப்டூவர்‌: ஈவு இன்றி என்றென்றும்‌ 
அழிக்கப்படுவர்‌. 


அவர்களின்‌ கூடாரக்‌ கயிறுகள்‌ அறுபட, அவர்கள்‌ ஞானமின்றி மடிவதில்லையா? 


*அதிகாரம்‌ 5. * 


இப்போது கூப்பிட்டுப்பாரும்‌! யார்‌ உமக்குப்‌ பதிலுரைப்பார்‌? எந்தத்‌ பயவரிடம்‌ துணை 
தேடுவீர்‌? 

உண்மையில்‌, அறிவிலியைத்தான்‌ எரிச்சல்‌ கொல்லும்‌: பேதையைத்‌ தான்‌ பொறாமை 
சாகடிக்கும்‌, 

அறிவிலி வேரூன்றுவதை நானே கண்டேன்‌: ஆனால்‌ உடனே அவன்‌ உறைவிடத்தில்‌ 
வெம்பழி விழுந்தது, 

அவனுடைய மக்களுக்கப்‌ பாதுகாப்பு இல்லை:  ஊர்மன்றத்தில்‌ அவர்கள்‌ 
நொறுக்கப்படுகின்றனர்‌: மீட்பார்‌ எவரும்‌ அவர்க்கு இல்லாது போயினர்‌. 

அவனது அறுவடையைப்‌ பசித்தவர்‌ உண்பர்‌: முள்ளுக்கு நடுவிலுள்ளதையும்‌ அவர்கள்‌ 
பறிப்பர்‌: பேராசைக்காரர்‌ அவன்‌ சொத்துக்காகத்‌ துடிப்பர்‌. 

ஏனெனில்‌, புழுதியினின்று இடுக்கண்‌ எழாது: மண்ணினின்று இன்னல்‌ விளையாது. 
நெருப்புச்சுடர்‌ மேல்நோக்கி எழுவதுபோல, துன்பத்திற்கென்றே தோன்றினர்‌ மனிதர்‌. 
ஆனால்‌, நான்‌ கடவுளையே நாடுவேன்‌: அவரிடம்‌ மட்டுமே என்‌ வாழ்க்கை ஒப்புவிப்பேன்‌. 
ஆராய முடியாப்‌ பெரியனவற்றையும்‌ எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும்‌ 
செய்பவர்‌ அவரே. 

மண்‌ முகத்தே மழையைப்‌ பொழிபவரும்‌ வயல்‌ முகத்தே நீரைத்‌ தருபவரும்‌ அவரே. 

அவர்‌ தாழ்ந்தோரை மேலிடத்தில்‌ அமர்த்துகின்றார்‌: அழுவோரைக்‌ காத்து உயர்த்து 
கின்றார்‌. 

வஞ்சகரின்‌ திட்டங்களைத்‌ தகர்க்கின்றார்‌: அவர்களின்‌ கைளோ ஒன்றையும்‌ 
சாதிக்கமாட்டா. 

ஞானிகளை அவர்தம்‌ சூழ்ச்சியில்‌ சிக்க வைக்கின்றார்‌: வஞ்சகரின்‌ திட்டங்கள்‌ 


வீழ்த்தப்படுகின்றன: 

அவர்கள்‌ பகலில்‌ இருளைக்‌ காண்கின்றனர்‌: நண்பகலிலும்‌ இரவில்போல்‌ 
தடூமாறுகின்றனர்‌. 

அவர்‌ வறியவரை அவர்களின்‌ வாயெனும்‌ வாளினின்று காக்கின்றார்‌: எளியவரை 
வலியவரின்‌ கையினின்று மீட்கின்றார்‌. 


எனவே, நலிந்தவர்க்கு நம்பிக்கை உண்டு: அநீதி தன்‌ வாயைப்‌ பொத்திக்கொள்ளும்‌. 
இதோ! கடவுள்‌ திருத்தும்‌ மனிதர்‌ பேறு பெற்றோர்‌: ஆகவே, வல்லவரின்‌ கண்டிப்பை 
வெறுக்காதீர்‌. 

காயப்படுத்தினாலும்‌ கட்டுப்போடுபவர்‌ அவரே: அடித்தாலும்‌ ஆற்றுகின்ற கை அவரதே. 
ஆறு வகை அல்லல்களினின்றும்‌ அவர்‌ உம்மை மீட்பார்‌: ஏழாவதும்‌ உமக்கு இன்னல்‌ 
தராது. 

பஞ்சத்தில்‌ சாவினின்றும்‌ சண்டையில்‌ வாள்‌ முனையினின்றும்‌ உம்மை விடுவிப்பார்‌. 
நாவின்‌ சொல்லடியினின்றும்‌ நீர்‌ மறைக்கப்படூவீர்‌: நாசமே வந்து விழுந்தாலும்‌ 
நடுங்கமாட்டீர்‌. 

அழிவிலும்‌ பஞ்சத்திலும்‌ நீர்‌ நகுவீர்‌: மண்ணக விலங்குகளுக்கு மருளீர்‌. 

வயல்வெளிக்‌ கற்களோடு உம்‌ உடன்படிக்கை இருக்கும்‌: காட்டு விலங்குகளோடும்‌ நீர்‌ 
அமைதியில்‌ வாழ்வீர்‌. 

உம்‌ கூடாரத்தில்‌ அமைதியைக்‌ காண்பீர்‌: உம்‌ மந்தையைச்‌ சென்று காண்கையில்‌ 
ஒன்றும்‌ குறைவுபடாதிருக்கும்‌. 


உமது வித்து பெருகுவதையும்‌, உமது வழிமரபினர்‌ நிலத்துப்புற்களைப்‌ 
போன்றிருப்பதையும்‌ அறிவீர்‌. 

பழுத்த வயதில்‌ தளர்வின்றிக்‌ கல்லறை செல்வீர்‌, பருவத்தே மேலோங்கும்‌ கதிர்மணி 
போல்‌. 

இதுவே யாம்‌ கண்டறிந்த உண்மை! செவிகொடுப்பீர்‌: நீவிரே கண்டூனர்வீர்‌. 


*அதிகாரம்‌ 6. * 


யோபு கூறிய பதிலுரையாவது: 

ஓ! என்‌ வேதனைகள்‌ உண்மையாகவே நிறுக்கப்பட்டு, என்‌ இன்னல்கள்‌ அனைத்தும்‌ 
சீர்பக்கப்படுமானால்‌ நலமாயிருக்குமே! 

கடற்கரை மணலிலும்‌ இப்போது அவை கனமானவை: பதற்றமான என்‌ சொற்களுக்குக்‌ 
காரணமும்‌ அதுவே: 

எல்லாம்‌ வல்லவரின்‌ அம்புகள்‌ என்னில்‌ தைத்துள்ளன: அவற்றின்‌ நஞ்சு என்‌ உயிரைக்‌ 
குடிக்கின்றது: கடவுளின்‌ அச்சுறுத்தல்கள்‌ எனக்கெதிராய்‌ அணிவகுத்துள்ளன. 

காட்டுக்‌ கழுதைக்குப்‌ புல்‌ இருக்க, அது கனைக்குமா? காளைக்குத்‌ தீனி இருக்க, அது 
கத்துமா? 

சுவையற்றது உப்பின்றி உண்ணப்படுமா? துப்பும்‌ எச்சிலில்‌ சுவை இருக்குமா? 
அவற்றைத்‌ தொட என்‌ நெஞ்சம்‌ மறுக்கிறது: அவை எனக்கு அருவருப்புத்தரும்‌ 
உணவாமே! 

ஓ! என்‌ வேண்டூதலுக்கு அருள்பவர்‌ யார்‌? நான்‌ ஏங்குவதை இறைவன்‌ ஈந்திடமாட்டாரா? 
அவர்‌ என்னை நசுக்கிவிடக்கூடாதா? தம்‌ கையை நீட்டி எனைத்‌ துண்டித்திடலாகாதா? 
அதுவே எனக்கு ஆறுதலாகும்‌: அழிக்கும்‌ அல்லலிலும்‌ அகமகிழ்வேன்‌: தொடரும்‌ 
துயரிலும்‌ துள்ளி மகிழ்வேன்‌: ஏனெனில்‌ பயவரின்‌ சொற்களை மறுத்தேனில்லை. 

நான்‌ இன்னும்‌ பொறுத்திருக்க வலிமை ஏது? என நெஞ்சம்‌ காத்திருக்க நோக்கமேது? 
என்‌ வலிமை கல்லின்‌ வலிமையோ? என்‌ சதை வெண்கலத்தாலானதோ? 

இதோ! என்னில்‌ உதவி ஏதுமில்லை: என்னிலிருந்து உரம்‌ நீக்கப்பட்டது. 
அடூத்திருப்போர்க்கு கனிவு காட்டாதோர்‌ எல்லாம்‌ வல்லவரையே புறக்கணிப்போர்‌. 
காய்ந்துவிடும்‌ காட்டாற்றுக்‌ கண்ணிகள்‌ போலும்‌ சிற்றாறுகள்போலும்‌ வஞ்சினத்தனர்‌ 
என்‌ உறவின்‌ முறையார்‌. 

அவற்றில்‌ பனிக்கட்டி உருகிச்‌ செல்லும்‌: அவற்றின்‌ மேற்பகுதியை உறைபனி மூடி 


நிற்கும்‌. 

வெப்பக்‌ காலத்திலோ அவை உருகி மறைந்துபோம்‌: வெயில்‌ காலத்திலோ அவை 
இடந்தெரியாது ஒழியும்‌. 

வணிகர்‌ கூட்டம்‌ தம்‌ வழியை மாற்றுகின்றது: பாலையில்‌ அலைந்து தொலைந்து 
மடிகின்றது. 


தேடி நிற்கின்றனர்‌ தேமாவின்‌ வணிகர்‌: நாடி நிற்கின்றனர்‌ சேபாவின்‌ வழிப்போக்கர்‌. 
அவர்கள்‌ நமிபியிருந்தனர்‌: ஆனால்‌, ஏமாற்றமடைகின்றனர்‌: அங்கு வந்தடைந்தனர்‌: 
ஆனால்‌ திகைத்துப்‌ போகின்றனர்‌. 

இப்போது நீங்களும்‌ எனக்கு அவ்வாறே ஆனீர்கள்‌: என்‌ அவலம்‌ கண்டீர்கள்‌: அஞ்சி 
நடுங்குகின்றீர்கள்‌. 

எனக்கு அன்பளிப்புத்‌ தாரும்‌ என்றோ, உம்‌ செல்வத்திலிருந்து என்‌ பொருட்டுக்‌ 
கையூட்டுக்‌ கொடும்‌ என்றோ சொன்னதுண்டா? 

எதிரியின்‌ கையினின்று என்னைக்‌ காப்பாற்றும்‌ என்றோ, கொடியவர்‌ பிடியினின்று 
என்னை மீட்டருளும்‌ என்றோ நான்‌ எப்போதுதாவது வேண்டியதுண்டா? 


அறிவு புகட்டுக! அமைதியடைவேன்‌: என்ன தவறிழைத்தேன்‌? எடுத்துக்காட்டுக! 
நேர்மையான சொற்கள்‌ எத்துணை ஆற்றலுள்ளவை? ஆனால்‌, நீர்‌ மெய்ப்பிப்ப து எதை 
மெய்ப்பிக்கிறது? 

என்‌ வார்த்தைகளைக்‌ கண்டிக்க எண்ணலாமா? புலம்புவோரின்‌ சொற்கள்‌ காற்றுக்கு 
நிகராமா? 

திக்கற்றோர்‌ மீது சீட்டுப்‌ போடுவீர்கள்‌: நண்பர்மீதும்‌ பேரம்‌ பேசுவீர்கள்‌. 

பரிவாக இப்பொழுது என்னைப்‌ பாருங்கள்‌: உங்கள்‌ முகத்திற்கெதிரே உண்மையில்‌ 
பொய்‌ சொல்லேன்‌, 

போதும்‌ நிறுத்துங்கள்‌: அநீதி செய்ய வேண்டாம்‌! பொறுங்கள்‌! நீதி இன்னும்‌ என்‌ 
பக்கமே: 

என்‌ நாவில்‌ அநீதி உள்ளதா? என்‌ அண்ணம்‌ சுவையானதைப்‌ பிரித்துணராதா? 


*அதிகாரம்‌ 7. * 


மண்ணில்‌ வாழ்வது மனிதருக்குப்‌ போரட்டந்தானே? அவர்களின்‌ நாள்கள்‌ 
கூலியாள்களின்‌ நாள்களைப்‌ போன்றவைதாமே? 

நிழலுக்கு ஏங்கும்‌ அடிமை போலவும்‌, கூலிக்குக்‌ காத்திருக்கும்‌ வேலையாள்‌ போலவும்‌, 
வெறுமையான திங்கள்கள்‌ எனக்கு வாய்த்தன: இன்னல்மிகு இரவுகள்‌ எனக்குப்‌ 
பங்காயின. 

படுக்கும்போது எப்போது எழலாம்‌ என்பேன்‌! இரவோ நீண்டிருக்கும்‌: விடியும்வரை 
புரண்டு உழல்வேன்‌, 

புழுவும்‌ புழுதிப்படலமும்‌ போர்த்தின என்‌ உடலை: வெடித்தது என்‌ தோல்‌: வடிந்தது 
சீழ்‌. 

என்‌ நாள்கள்‌ தறியின்‌ ஓடுகட்டையினும்‌ விரைந்தோடுகின்றன: அவை நம்பிக்கையின்றி 
முடிவடைகின்றன. 

என்‌ உயிர்‌ வெறுங்காற்றே என்பதை நினைவுகூருவீர்‌: என்‌ கண்கள்‌ மீண்டும்‌ 
நன்மையைக்‌ காணா. 

என்னைக்‌ காணும்‌ கண்‌ இனி என்னைப்‌ பார்க்காது. என்‌ மேல்‌ உம்‌ கண்கள்‌ இருக்கும்‌: 
நானோ இரேன்‌. 

கார்முகில்‌ கலைந்து மறைவதுபோல்‌ பாதாளம்‌ செல்வோர்‌ ஏறி வாரார்‌. 

இனி அவர்களது இருப்பிடம்‌ அவர்களை அறியாது. 

ஆகையால்‌, நான்‌ என்‌ வாயை அடக்கமாட்டேன்‌: என்‌ மனத்தின்‌ வேதனையை எடுத்து 
ரைப்பேன்‌: உள்ளக்‌ கசப்பில்‌ முறையிடுவேன்‌. 

கடலா நான்‌? அல்லது கடலின்‌ பெருநாகமா? காவல்‌ என்மீது வைக்கலானீர்‌! 

என்‌ படுக்கை ஆறுதல்‌ அளிக்கும்‌: என்‌ மெத்தை முறையீட்டைத்‌ தணிக்கும்‌ 
என்பேனாகில்‌, 

கனவுகளால்‌ என்னைக்‌ கலங்க வைக்கின்றீர்‌: காட்சிகளால்‌ என்னைத்‌ திகிலடையச்‌ 
செய்கின்றீர்‌. 

ஆதலால்‌ நான்‌ குரல்வளை நெரிக்கப்படுவதையும்‌ வேதனையைவிடச்‌ சாவதையும்‌ 
விரும்புகின்றேன்‌. 

வெறுத்துப்போயிற்று: என்றென்றும்‌ நான்‌ வாழப்போவதில்லை: என்னைவிட்டுவிடும்‌. 
ஏனெனில்‌ என்‌ வாழ்நாள்கள்‌ காற்றுப்போன்றனவே. 

மனிதர்‌ எம்மாத்திரம்‌, நீர்‌ அவர்களை ஒரு பொருட்டாய்‌ எண்ண? உமது இதயத்தை 
அவர்கள்மேல்‌ வைக்க? 


18. 


19, 


20. 


al. 


17. 
18. 


காலைதோறும்‌ நீர்‌ அவர்களைச்‌ ஆய்ந்தறிய? மணித்துளிதோறும்‌ அவர்களைச்‌ 
சோதிக்க? 

எவ்வளவு காலம்‌ என்மேல்‌ வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர்‌? என்‌ எச்சிலை 
விழுங்குமளவுக்குக்‌ கூட என்னை விடமாட்டீரா? 

மானிடரின்‌ காவலரே! நான்‌ பாவம்‌ இழைத்துவிட்டேனா? உமக்கு நான்‌ 
செய்ததென்னவோ? என்னை உம்‌ இலக்காக ஆக்கியதேன்‌? உமக்கு நான்‌ சுமையாய்ப்‌ 
போனதேன்‌? 

ஏன்‌ மீறலை மன்னியாதது ஏன்‌? என்‌ அக்கிரமங்களை அகற்றாதது ஏன்‌? இப்பொழுதோ 
நான்‌ மண்ணுக்குள்‌ உறங்கப்‌ போகின்றேன்‌: நீர்‌ என்னைத்‌ தேடுவீர்‌: நான்‌ இல்லாது 
போவேன்‌. 


*அதிகாரம்‌ 8. * 


அதற்குச்‌ சூகாயனான பில்தாது கூறிய பதில்‌: 

எதுவரை இவ்வாறே பேசிக்‌ கொண்டிருப்பீர்‌? உம்‌ வாய்ச்சொற்கள்‌ புயல்காற்றைப்‌ 
போல்‌ இருக்கின்றன. 

இறைவனே நீதியைப்‌ புரட்டூுவாரா? எல்லாம்‌ வல்லவரே நேர்மை பிறழ்வாரா? 

உம்‌ புதல்வர்கள்‌ அவருக்கெதிராயப்‌ பாவம்‌ செய்ததால்‌, குற்றப்பழியின்‌ ஆற்றலிடம்‌ 
அவர்களைக்‌ கையளித்தார்‌. 

ஆனால்‌, நீர்‌ இறைவனை ஆர்வத்துடன்‌ நாடினால்‌, எல்லாம்‌ வல்லவரிடம்‌ 
இறைஞ்சினால்‌, 

நீர்‌ மாசற்றவரும்‌ நேர்மையானவருமாய்‌ இருந்தால்‌ இப்பொழுது கூட அவர்‌ 
உம்பொருட்டூ எழுந்திடுவார்‌, உமக்குரிய உறையுளை மீண்டும்‌ ஈந்திடுவார்‌. 

உம்முடைய தொடக்கம்‌ எளிமையாக இருப்பினும்‌, உம்‌ வருங்காலம்‌ வளமைமிகக்‌ 
கொழிக்கும்‌. 

முன்னோரின்‌ தலைமுறையைக்‌ கேட்டுப்பாரும்‌: அன்னரின்‌ தந்தையர்‌ ஆய்ந்ததை 
அறியும்‌. 

நேற்றுத்‌ தோன்றிய நாம்‌ உன்றும்‌ அறியோம்‌: நிலமிசை நம்‌ வாழ்நாள்‌ நிழலைப்‌ 
போன்றது, 

அவர்களன்றோ உமக்கு அறிவித்து உணர்த்துவர்‌! புரிந்த வார்த்தைகளை உமக்குப்‌ 
புகட்டுவர்‌! 

சேறின்றி நாணல்‌ தழைக்குமா? நீரின்றிக்‌ கோரை வளருமா? 

இன்னும்‌ பசுமையாக வெட்டாது இருக்கையிலே எல்லாப்‌ புற்களுக்கு முன்னே அவை 
வாடிடும்‌. 

இறைவனை மறப்போரின்‌ கதி இதுவே: இறைப்பற்றில்லாரின்‌ நம்பிக்கை இடிந்து 
போம்‌: 

அவர்களின்‌ நம்பிக்கை முறிந்துபோம்‌: அவர்கள்‌ சார்ந்திருப்பது சிலந்திக்‌ கூட்டையே. 
யாராவது அவ்வீட்டின்மீது சாய்ந்தால்‌, அது நில்லாதுபோம்‌: யாராவது அதை பற்றி 
பிடித்தால்‌, அது நிலைத்திராது. 

பகலவன்முன்‌ பசுஞ்செடி போன்றோர்‌ அவர்கள்‌: படரும்‌ தோட்டமொங்கும்‌ அவர்களின்‌ 
கிளைகள்‌. 

கற்குவியலில்‌ பின்னிடும்‌ அவர்களின்‌ வேர்கள்‌ கற்களிடையே இடம்‌ தேடும்‌. 

அவர்கள்‌ தம்‌ இடத்திலிருந்து எடுபட்டால்‌, “உங்களை நான்‌ கண்டதேயில்லை” என 
உதறிவிடும்‌ அவ்விடம்‌. 


A SY 


பார்‌! அவர்கள்‌ தம்‌ வாழ்வில்‌ கண்ட இன்பம்‌ இதுவே: மண்ணினின்று மற்றவர்‌ 
முளைத்தெழுவர்‌. 

இதோ! கறையிலாதவரை இறைவன்‌ கைவிடுவதில்லை: காதகர்க்கு அவர்‌ 
கைகொடுப்பதுமில்லை. 

இருப்பினும்‌, உம்‌ வாயைச்‌ சிரிப்பாலும்‌, இதழ்களை மகிழ்வொலியாலும்‌ நிரப்புவர்‌. 
உம்மைப்‌ பகைப்பர்‌ வெட்கத்தால்‌ உடுத்தப்படுவர்‌: தீயோர்‌ கூடாரம்‌ இல்லாது போகும்‌. 


*அதிகாரம்‌ 9. * 


யோபு அதற்கு உரைத்த பதில்‌: 

உண்மையில்‌ இது இவ்வாறு என்று அறிவேன்‌: ஆனால்‌, மனிதர்‌ இறைவன்முன்‌ 
நேர்மையாய்‌ இருப்பதெப்படி? 

ஒருவர்‌ அவருடன்‌ வழக்காட விரும்பினால்‌, ஆயிரத்தில்‌ ஒன்றுக்கேனும்‌ அம்மனிதரால்‌ 
பதிலளிக்க முடியுமா? 

இறைவன்‌ உள்ளத்தில்‌ ஞானமுள்ளவர்‌: ஆற்றலில்‌ வல்லவர்‌: அவர்க்கு எதிராய்த்‌ 
தம்மைக்‌ கடினபடுத்தி , வளமுடன்‌ வாழ்ந்தவர்‌ யார்‌? 

அவர்‌ மலைகளை அகற்றுவார்‌: அவை அதை அறியா: அவர்‌ சீற்றத்தில்‌ அவைகளைத்‌ 
தலைகீழாக்குவார்‌. 

அசைப்பார்‌ அவர்‌ நிலத்தை அதனிடத்தினின்று: அதிரும்‌ அதனுடைய பண்கள்‌. 

அவர்‌ கட்டளையிடுவார்‌: கதிரவன்‌ தோன்றான்‌: அவர்‌ மறைத்திடுவார்‌ விண்மீன்களை. 
தாமே தனியாய்‌ வானை விரித்தவர்‌, ஆழியின்‌ முதுகை மிதித்து நடந்தவர்‌. 

வடமீன்‌ குழுவையும்‌, மிருகசீரிடத்தையும்‌, கார்த்திகை விண்மீன்களையும்‌, தென்திசை 
விண்மீன்‌ குழுக்களையும்‌ அமைத்தவர்‌ அவரே. 

உணர்ந்திட இயலாப்‌ பெருஞ்செயல்களையும்‌, கணக்கிட முடியா 
அருஞ்செயல்களையும்‌ ஆற்றுநர்‌ அவரே. 

இதோ! என்‌ அருகே அவர்‌ கடந்து செல்கையில்‌ நான்‌ பார்க்க முடியவில்லை: நழுவிச்‌ 
செல்கையில்‌ நான்‌ உணர முடியவில்லை. 

இதோ! அவர்‌ பறிப்பாரானால்‌, அவரை மறிப்பார்‌ யார்‌? யாது செய்கின்றீர்‌ என அவரைத்‌ 
கேட்பார்‌ யார்‌? 

கடவுள்‌ தம்‌ சீற்றத்தைத்‌ தணிக்கமாட்டார்‌: அவரடி பணிந்தனர்‌ இராகாபின்‌ 
துணைவர்கள்‌. 

இப்படியிருக்க, எப்படி அவருக்குப்‌ பதிலுரைப்பேன்‌? எதிர்நின்று அவரோடு எச்சொல்‌ 
தொடுப்பேன்‌? 

நான்‌ நேர்மையாக இருந்தாலும்‌ அவருக்குப்‌ பதிலுரைக்க இயலேன்‌: என்‌ நீதிபதியிடம்‌ 
நான்‌ இரக்கத்தையே கெஞ்சுவேன்‌. 

நான்‌ கூப்பிட அவர்‌ பதிலுரைப்பினும்‌, என்‌ வேண்டுதலுக்கு அவர்‌ செவிகொடுப்பார்‌ 
என்று நம்புவதற்கில்லை. 

புயலினால்‌ என்னை நொறுக்குவார்‌: காரணமின்றி என்‌ காயங்களைப்‌ பெருக்குவார்‌. 
அவர்‌ என்னை மூச்சிழுக்கவும்‌ விடாது, கசப்பினால்‌ என்னை நிரப்புகின்றார்‌. 

வலிமையில்‌ அவருக்கு நிகர்‌ அவரே! அவர்மேல்‌ வழக்குத்‌ தொடுப்பவர்‌ யார்‌? 

நான்‌ நேர்மையாக இருந்தாலும்‌, என்‌ வாயே என்னைக்‌ குற்றவாளியாக்கும்‌: நான்‌ 
குற்றமற்றவனாக இருந்தாலும்‌, மாறுபட்டவனாக அது என்னைத்‌ தீர்ப்பிடும்‌. 
குற்றமற்றவன்‌ நான்‌: என்னைப்பற்றிக்‌ கவலையில்லை: என்‌ வாழ்க்கையையே 
வெறுக்கின்றேன்‌. 


பூ 


எல்லாம்‌ ஒன்றுதான்‌: எனவேதான்‌ சொல்கின்றேன்‌: “அவர்‌ நல்லவரையும்‌ 
பொல்லாரையும்‌ ஒருங்கே அழிக்கின்றார்‌”. 

பேரிடர்‌ சாவைத்‌ திடீரெனத்‌ தரும்போது, அவர்‌ மாசற்றவரின்‌ நெருக்கடி கண்டு 
நகைப்பார்‌. 

வையகம்‌ கொடியோர்‌ கையில்‌ கொடுக்கப்படுகின்றது: அதன்‌ நீதிபதிகளை கண்களை 
அவர்‌ கட்டுகின்றார்‌. அவரேயன்றி வேறு யார்‌ இதைச்‌ செய்வார்‌? 

ஓடுபவரைவிட விரைந்து செல்கின்றன என்‌ வாழ்நாள்கள்‌: அவை பறந்து செல்கின்றன: 
நன்மையொன்றும்‌ அவை காண்பதில்லை. 

நாணற்‌ படகுபோல்‌ அவை விரைந்தோடும்‌: இரைமேல்‌ பாயும்‌ ஒரு கழுகைப்போல்‌ 
ஆகும்‌. 

“நான்‌ துயர்‌ மறப்பேன்‌: முகமலர்ச்சி கொள்வேன்‌: புன்முறவல்‌ பூப்பேன்‌, எனப்‌ 
புகல்வேனாயினும்‌, 

என்‌ இடுக்கண்‌ கண்டு நடுக்க முறுகின்றேன்‌, ஏனெனில்‌, அவர்‌ என்னைக்‌ 
குற்றமற்றவனாய்க்‌ கொள்ளார்‌ என அறிவேன்‌. 

நான்தான்‌ குற்றவாளி எனில்‌, வீணே ஏன்‌ நான்‌ போராடவேண்டும்‌? 

பனிநீரில்‌ நான்‌ என்னைக்‌ கழுவினும்‌, சவர்க்காரத்தினால்‌ என்‌ கைகளைத்‌ 
பய்மையாக்கினும்‌, 

குழியில்‌ என்னை அவர்‌ அமிழ்த்திடூவார்‌: என்‌ உடையே என்னை வெறுத்திடூமே! 
ஏனெனில்‌, அவரோடு நான்‌ வழக்காடவும்‌, வழக்கு மன்றத்தில்‌ எதிர்க்கவும்‌ 
என்னைப்போல்‌ அவர்‌ மனிதர்‌ இல்லை. 

இருவர்மீதும்‌ தம்‌ கையை வைக்க, ஒரு நடுவர்கூட எம்‌ நடுவே இல்லையே. 

அகற்றப்படூுக அவர்‌ கோல்‌ என்னிடமிருந்து! அப்போது மிரட்டாது என்னை 
அவரைப்பற்றிய அச்சம்‌! 

அவரிடம்‌ அச்சமின்றிப்‌ பேசுவேன்‌ அப்போது: அப்படிப்‌ பேசும்‌ நிலையில்‌ நான்‌ 
இல்லையே இப்போது. 


*அதிகாரம்‌ 10. * 


என்‌ உள்ளம்‌ என்‌ வாழ்வை அருவருக்கின்றது: என்‌ ஆற்றாமையைத்‌ தாராளமாய்க்‌ 
கொட்டித்‌ தீர்ப்பேன்‌: உள்ளத்தில்‌ கசப்பினை நான்‌ உரைத்திடூவேன்‌. 

நான்‌ கடவுளிடம்‌ சொல்வேன்‌: என்னைக்‌ கண்டனம்‌ செய்யாதீர்‌: என்‌ மீது நீர்‌ சாட்டும்‌ 
குற்றத்தின்‌ காரணம்‌ என்னவெனச்‌ சாற்றுவீர்‌. 

என்னை ஒடுக்குவதும்‌ உமது கையின்‌ படைப்பை இகழ்வதும்‌ உலுத்தர்‌ சூழ்ச்சயில்‌ உளம்‌ 
மகிழ்வதும்‌ உமக்கு அழகாமோ? 

ஊனக்‌ கண்களா உமக்கு உள்ளன? உண்மையில்‌, மானிடப்பார்வையா உமது பார்வை? 
மானிட நாள்கள்‌ போன்றவோ உம்‌ நாள்கள்‌? மனிதரின்‌ வாழ்நாள்‌ அனையவோ உம்‌ 
ஆண்டுகள்‌? 

பின்‌, ஏன்‌ என்‌ குற்றங்களைத்‌ துருவிப்‌ பார்க்கிறீர்‌? ஏன்‌ என்‌ பாவங்களைக்‌ 
கிளருகின்றீர்‌? 

நான்‌ குற்றமற்றவன்‌ என நீர்‌ அறிந்தாலும்‌, உம்‌ கையினின்று என்னைத்‌ தப்புவிப்பவர்‌ 
ஒருவருமில்லை. 

என்னை வனைந்து வடிவமைத்து உண்டாக்கின உம்‌ கைகள்‌: இருப்பினும்‌, நீரே என்னை 
அழிக்கின்றீர்‌. 

தயைகூர்ந்து நினைத்துப்‌ பாரும்‌! களிமண்போல்‌ என்னை வனைந்தீர்‌: அந்த 
மண்ணுக்கே என்னைத்‌ திரும்பச்‌ செய்வீரோ? 


10. 


11. 


பால்போல்‌ என்னை நீர்‌ வார்க்கவில்லையா? தயிர்போல்‌ என்னை நீர்‌ 
உறைக்கவில்லையா? 
எலும்பும்‌ தசைநாரும்‌ கொண்டு என்னைப்‌ பின்னினீர்‌: தோலும்‌ சதையும்‌ கொண்டு 
என்னை உடுத்தினீர்‌. 
வாழ்வையும்‌ இரக்கத்தையும்‌ எனக்கு வழங்கினீர்‌: என்‌ உயிர்‌ மூச்சை உம்‌ கரிசனை 


காத்தது. 
எனினும்‌, இவற்றை உம்‌ உள்ளத்தில்‌ ஒளித்திருந்தீர்‌: இதுவே உம்‌ மனத்துள்‌ 
இருந்ததென நான்‌ அறிவேன்‌. 


நான்‌ பாவம்‌ செய்தால்‌, என்னைக்‌ கவனிக்கிறீர்‌: என்‌ குற்றத்தை எனக்குச்‌ 
சுட்டிவிடகாட்டாது விடமாட்டீர்‌: நான்‌ குற்றம்‌ புரிந்தால்‌ அதை என்மீது சுமத்தாது 
விடர்‌. 

நான்‌ தீங்கு செய்தால்‌, ஜயோ ஒழிந்தேன்‌! நான்‌ நேர்மையாக இருந்தாலும்‌ தலைபக்க 
முடியவில்லை: ஏனெனில்‌, வெட்கம்‌ நிறைந்தாலும்‌ வேதனையில்‌ உள்ளேன்‌. 
தலைநிமிர்ந்தால்‌ அரிமாபோல்‌ எனை வேட்டையாடூவீர்‌: உம்‌ வியத்தகு செயல்களை 
எனக்கெதிராய்க்‌ காட்டுவீர்‌: 

எனக்கெதிராய்ச்‌ சான்றுகளைப்‌ புதுப்பிக்கிறீர்‌: என்மீது உமது சீற்றத்தைப்‌ 
பெருக்குகிறீர்‌: எனக்கெதிராய்ப்‌ போராட்டத்தைப்‌ புதிதாக எழுப்புகிறீர்‌. 
கருப்பையிலிருந்து என்னை ஏன்‌ வெளிக்‌ கொணர்ந்தீர்‌? கண்‌ ஏதும்‌ என்னைக்‌ 
காணுமுன்பே நான்‌ இறந்திருக்கலாகாதா? 

உருவாகதவன்‌ போலவே இருந்திருக்கக்கூடாதா? கருவறையிலிருந்தே கல்லறைக்குப்‌ 
போயிருப்பேனே: 

என்னுடைய நாள்கள்‌ சிலமட்டுமே: என்னிடமிருந்து எட்டி நிற்பீரானால்‌, மணித்துளி 
நேரமாவது மகிழ்ந்திருப்பேன்‌: 

பின்னர்‌, இருளும்‌ இறப்பின்‌ நிழலும்‌ சூழ்ந்த திரும்ப இயலாத நாட்டிற்குப்‌ போவேன்‌. 
அது காரிருளும்‌ சாவின்‌ நிழலும்‌ சூழ்ந்த இருண்ட நாடு: அங்கு ஒழுங்கில்லை: ஒளியும்‌ 
இருள்போல்‌ இருக்கும்‌. 


*அதிகாரம்‌ 11, * 


அதற்கு நாமாவியனான சோப்பார்‌ சொன்ன மறுமொழி: 

திரளான சொற்கள்‌ பதிலின்றிப்‌ போகலாமா? மிகுதியாகப்‌ பேசுவதால்‌, ஒருவர்‌ 
நேர்மையாளர்‌ ஆகிவிடுவாரோ? 

உம்‌ வீண்‌ வார்த்தைகள்‌ மனிதரை வாயடைத்திடுமோ? நீர்‌ நகையாடும்‌ போது உம்மை 
யாரும்‌ நையாண்டி செய்யாரோ? 

"என்‌ அறிவுரை பயது: நானும்‌ என்‌ கண்களுக்கு மாசற்றவன்‌” என்கின்றீர்‌. 

ஆனால்‌, “கடவுளே பேசட்டூம்‌: தம்‌ இதழ்களை உமக்கெதிராயத்‌ திறக்கட்டும்‌” என 
யாரேனும்‌ அவரை வேண்டாரோ! 

அவரே ஞானத்தின்‌ மறைபொருளை உமக்கு அறிவிக்கட்டும்‌: அவர்‌ இரட்டிப்பான 
அறிவும்‌ திறனுமுடையவர்‌: கடவுள்‌ உம்‌ தீமைகளில்‌ சிலவற்றை மறந்தார்‌ என்பதை அறிக! 
கடவுளின்‌ ஆழ்ந்த உண்மைகளை நீர்‌ அறிய முடியுமா? எல்லாம்‌ வல்லவரின்‌ எல்லையைக்‌ 
கண்டுணர முடியுமா? 

அவை வானங்களை விட உயர்ந்தவை: நீர்‌ என்ன செய்வீர்‌? அவை பாதாளத்தைவிட 
ஆழமானவை: நீர்‌ என்ன அறிவீர்‌? 

அதன்‌ அளவு பாருலகைவிடப்‌ பரந்தது: ஆழ்கடலைவிட அகலமானது. 


10. 


11. 


1.2. 
13. 


அவர்‌ இழுத்து வந்து அடைத்துப்‌ போட்டாலும்‌, அவைமுன்‌ நிறுத்தினாலும்‌ அவரைத்‌ 
தடுப்பார்‌ யார்‌? 

ஏனெனில்‌, அவர்‌ மனிதரின்‌ ஒன்றுமில்லாமையை அறிவார்‌: தீமையைக்‌ காண்கின்றார்‌: 
ஆனால்‌, அதை ஒருபொருட்டாகக்‌ கருதுவதில்லை. 

காட்டூக்கழுதைக்குட்டி மனிதனாகப்‌ பிறந்தால்‌, அறிவிலியும்‌ அறிவு பெறுவான்‌. 
உம்முடைய உள்ளத்தை நீர்‌ ஒழுங்குபடுத்தினால்‌, உம்முடைய கைகளை அவரை 
நோக்கி நீட்டுவீராக! 

உம்‌ கையில்‌ கறையிருக்குமாயின்‌ அப்புறப்படுத்தும்‌: உம்‌ கூடாரத்தில்‌ தீமை 
குடிகொள்ளாதிருக்கட்டும்‌. 

அப்போது உண்மையாகவே  நாணமின்றி உம்‌ முகத்தை ஏறெடுப்பீர்‌: 
நிலைநிறுத்தப்படுவீர்‌: அஞ்சமாட்டீர்‌. 

உம்‌ துயரை நீர்‌ மறந்துபோவீர்‌: கடந்துபோன வெள்ளம்போல்‌ அதை நினைகூர்வீர்‌. 

உம்‌ வாழ்வுக்காலம்‌ நண்பகலைவிட ஒளிரும்‌: காரிருளால்‌ மூடப்பட்டிருந்தாலும்‌ 
காலைபோல்‌ ஆவீர்‌: 

நம்பிக்கை இருப்பதனால்‌ உறுதிகொள்வீர்‌: சுற்றிலும்‌ நோக்கிப்‌ பாதுகாப்பில்‌ ஓய்வீர்‌: 
ஓய்ந்து படுப்பீர்‌: ஒருவரும்‌ உம்மை அச்சுறுத்தார்‌: உம்‌ முகம்தேடிப்‌ பலர்‌ உம்‌ தயவை 
நாடுவர்‌: 

தீயோரின்‌ கண்கள்‌ மங்கிப்போம்‌: அனைத்துப்‌ புகலிடமும்‌ அவர்க்கு அழிந்துபோம்‌: 
உயிர்பிரிதலே அவர்தம்‌ நம்பிக்கை! 


*அதிகாரம்‌ 12. * 


அதற்கு யோபு உரைத்த மறுமொழி: 

உண்மையிலும்‌ உண்மை: நீங்கள்தாம்‌ எல்லாம்‌ தெரிந்தவர்கள்‌. உங்களோடு ஞானமும்‌ 
ஒழிந்துவிடும்‌! 

உங்களைப்போல அறிவு எனக்கும்‌ உண்டு: உங்களுக்கு நான்‌ தாழ்ந்தவன்‌ அல்லன்‌: 
இத்தகையவற்றை யார்தான்‌ அறியார்‌? 

கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான்‌, என்‌ நண்பர்க்கு நகைப்புப்‌ பொருள்‌ ஆனேன்‌. 
குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான்‌ நகைப்புப்‌ பொருள்‌ ஆனேன்‌. 

இன்பத்தில்‌ திளைத்திருக்கும்‌ நீங்கள்‌ என்னை ஏளனம்‌ செய்கின்றீர்கள்‌: அடிசறுக்கிய 
என்னைத்‌ தாக்குகின்றீர்கள்‌. 

கொள்ளையரின்‌ கூடாரங்கள்‌ கொழிக்கின்றன! இறைவனைச்‌ சினந்தெழச்‌ 
செய்வோரும்‌ கடவுளுக்குச்‌ சவால்‌ விடுப்போரும்‌ பாதுகாப்பாய்‌ உள்ளனர்‌! 

இருப்பினும்‌, விலங்கிடம்‌ வினவுக: உமக்கு அது கற்றுக்கொடுக்கும்‌: வானத்துப்‌ பறவை 
உமக்கு அறிவுறுத்தும்‌. 

அல்லது மண்ணில்‌ ஊர்வனவற்றிடம்‌ பேசுக: அவை உமக்குக்‌ கற்பிக்கும்‌. ஆழியின்‌ 
மீன்கள்‌ உமக்கு அறிவிக்கும்‌. 

இவற்றில்‌ ஆண்டவரை அறியாதது எது? அவரது கைதான்‌ இதைச்‌ செய்தது என எது 
அறியாது? 

அவர்‌ கையில்தான்‌ அனைத்துப்‌ படைப்புகளின்‌ உயிரும்‌ மனித இனத்தின்‌ மூச்சும்‌ 
உள்ளன. 

செவி, சொற்களைப்‌ பிரித்து உணர்வதில்லையா? நாக்கு, உணவைச்‌ சுவைத்து 
அறிவதில்லையா? 

முதியோரிடம்‌ ஞானமுண்டூ: ஆயுள்‌ நீண்டோரிடம்‌ அறிவுண்டு. 

ஞானமும்‌ வலிமையும்‌ அவரிடமே உள்ளன! ஆலோசனையும்‌ அறிவும்‌ அவர்க்கே உரியன! 


14. 


15. 


10. 
இர 


இதோ! அவர்‌ இடித்திடுவதை எழுப்பிட இயலாது: அவர்‌ அடைத்திடுபவரை விடூவித்திட 
முடியாது. 

இதோ: அவர்‌ மழையைத்‌ தடுப்பாரெனில்‌, அனைத்தும்‌ வறண்டுபோம்‌: வெளியே அதை 
வரவிடூவாரெனில்‌, நிலத்தையே மூழ்கடிக்கும்‌. 

வல்லமையும்‌ மதிநுட்பமும்‌ அவருக்கே உரியன: ஏமாற்றுவோரும்‌ ஏமாறுவோரும்‌ 
அவருடையோரே! 

அமைச்சர்களை அறிவிழக்கச்‌ செய்கின்றார்‌: நடுவர்களை மடையர்கள்‌ ஆக்குகின்றார்‌. 
அரசர்களின்‌ அரைக்கச்சையை அவிழ்க்கின்றார்‌: அவர்களின்‌ இடையில்‌ கந்தையைக்‌ 
கட்டுகின்றார்‌: 

குருக்களைத்‌ தம்‌ நிலையிலிருந்து விழச்‌ செய்கின்றார்‌: நிலைபெற்ற வலியோரைக்‌ 


கவிழ்த்து வீழ்த்துகின்றார்‌: 
வாய்மையாளரின்‌ வாயை அடைக்கினார்‌: முதியோரின்‌ பகுத்துணர்‌ மதியைப்‌ 
பறிக்கின்றார்‌: 


உயர்குடி மக்கள்‌ மீது வெறுப்பினைப்‌ பொழிகின்றார்‌: வலியோரின்‌ கச்சை 
கழன்றுபோகச்‌ செய்கின்றார்‌: 

புரியாப்‌ புதிர்களை இருளினின்று இலங்கச்‌ செய்கின்றார்‌. காரிருளை ஒளிக்குக்‌ 
கடத்திவருகின்றார்‌. 

மக்களினங்களைப்‌ பெருகச்‌ செய்கின்றார்‌: பின்பு அழிக்கின்றார்‌: மக்களினங்களைப்‌ 
பரவச்‌ செய்கின்றார்‌: பின்‌, குறையச்‌ செய்கின்றார்‌. 

மண்ணக மக்களின்‌ தலைவர்தம்‌ அறிவாற்றலை அழிக்கின்றார்‌. வழியிலாப்‌ பாழ்வெளியில்‌ 
அவர்களை அலையச்‌ செய்கின்றார்‌. 

இருளில்‌ ஒளியிலாது தடவுகின்றார்கள்‌: குடித்தவர்போல்‌ அவர்களைத்‌ தடுமாற 
வைக்கின்றார்‌. 


*அதிகாரம்‌ 13. * 


இதோ! இவை என்‌ கண்களே கண்டவை: என்‌ காதுகளே கேட்டு உணர்ந்தவை. 

நீங்கள்‌ அறிந்திருப்பதை நானும்‌ அறிந்திருக்கின்றேன்‌: நான்‌ உங்களுக்கு எதிலும்‌ 
இளைத்தவன்‌ இல்லை. 

ஆனால்‌ நான்‌ எல்லாம்‌ வல்லவரோடு சொல்லாடுவேன்‌: கடவுளோடு வழக்காட 
விழைகின்றேன்‌, 

நீங்களோ பொய்யினால்‌ மழுப்புகின்றவர்கள்‌: நீங்கள்‌ எல்லாருமே பயனற்ற மருத்து 
வர்கள்‌. 

ஜயோ! பேசாது அனைவரும்‌ அமைதியாக இருங்கள்‌: அதுவே உங்களுக்கு 
ஞானமாகும்‌. 

இப்பொழுது என்‌ வழக்கினைக்‌ கேளுங்கள்‌: என்‌ இதழின்‌ முறையீட்டைக்‌ கவனியுங்கள்‌. 
இறைவன்‌ பொருட்டு முறைகேடாய்ப்‌ பேசுவீர்களா? அவர்பொருட்டு வஞ்சகமாயப்‌ 
பேசுவீர்களா? 

கடவுள்‌ பொருட்டு ஒரு சார்பாகப்‌ பேசுவீர்களா? அல்லது அவர்க்காக வாதாடுவீர்களா? 
அவர்‌ உங்களை ஆராய்ந்தால்‌ உங்களில்‌ நல்லதைக்‌ காண்பாரா? அல்லது மனிதரை 
வஞ்சிப்பதுபோல, அவரையும்‌ வஞ்சிப்பீர்களா? 

நீங்கள்‌ மறைவாக ஓரவஞ்சனை காட்டினால்‌ உங்களை உறுதியாக அவர்‌ கண்டிப்பார்‌. 
அவருடைய மாட்சி உங்களை மருளவைக்காதா? அவருடைய அச்சுறுத்தல்‌ உங்கள்‌ மீது 
விழாதா? 


உங்களுடைய மூதுரைகள்‌ சாம்பலையொத்த முதுமொழிகள்‌: உங்கள்‌ எதிர்வாதங்கள்‌ 
உண்மையில்‌ களிமண்மையொத்த வாதங்கள்‌. 

பேசாதிருங்கள்‌: என்னைப்‌ பேசவிடுங்கள்‌: எனக்கு எது வந்தாலும்‌ வரட்டும்‌. 

என்‌ சதையை என்‌ பற்களிடையே ஏன்‌ வைத்துக்கொள்ளவேண்டும்‌? என்‌ உயிரை என்‌ 
கைகளால்‌ ஏன்‌ பிடித்துக்கொள்ளவேண்டும்‌? 

அவர்‌ என்னைக்‌ கொன்றாலும்‌ கொல்லட்டும்‌: இருப்பினும்‌, என்‌ வழிகள்‌ குற்றமற்றவை 
என எடுத்துரைப்பதில்‌ நான்‌ தளரேன்‌. 

இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம்‌: ஏனெனில்‌, இறைப்பற்றில்லாதார்‌ அவர்முன்‌ வர 
முடியாது. 

என்‌ வார்த்தையைக்‌ கவனித்துக்கேளுங்கள்‌: என்‌ கூற்று உங்கள்‌ செவிகளில்‌ ஏறட்டும்‌. 
இதோ! இப்பொழுது என்‌ வழக்கை வகைப்படுத்தி வைத்தேன்‌: குற்றமற்றவன்‌ என 
மெய்ப்பிக்கப்படுவேன்‌ என்று அறி வேன்‌. 

இறைவா! நீர்தாமோ எனக்கெதிராய்‌ வழக்காடுவது? அவ்வாறாயின்‌, இப்போதே 
வாய்பொத்தி உயிர்‌ நீப்பேன்‌. 

எனக்கு இரண்டு செயல்களை மட்டூம்‌ செய்யும்‌: அப்போது உமது முகத்திலிருந்து 
ஒளியமாட்டேன்‌. 

உமது கையை என்னிடமிருந்து எடுத்துவிடும்‌: உம்மைப்பற்றிய திகில்‌ என்னைக்‌ 
கலங்கடிக்காதிருக்கட்டும்‌. 

பின்னர்‌ என்னைக்‌ கூப்பிடும்‌: நான்‌ விடையளிப்பேன்‌: அல்லது என்னைப்‌ பேசவிடும்‌: பின்‌ 
நீர்‌ மறுமொழி அருளும்‌. 

என்னுடைய குற்றங்கள்‌, தீமைகள்‌ எத்தனை? என்‌ மீறுதலையும்‌ தீமையையும்‌ 
எனக்குணர்த்தும்‌. 

உம்‌ முகத்தை ஏன்‌ மறைக்கின்றீர்‌? பகைவனாய்‌ என்னை ஏன்‌ கருதுகின்றீர்‌? 

காற்றடித்த சருகைப்‌ பறக்கடிப்பீரோ? காய்ந்த சுளத்தைக்‌ கடிது விரட்டுவீரோ? 
கசப்பானவற்றை எனக்கெதிராய்‌ எழுதுகின்றீர்‌: என்‌ இளமையின்‌ குற்றங்களை எனக்கு 
உடைமையாக்குகின்றீர்‌. 

என்‌ கால்களைத்‌ தொழுவில்‌ மாட்டினீர்‌: கண்‌ வைத்தீர்‌ என்‌ பாதை எல்லாம்‌: காலடிக்கு 
எல்லை குறித்துக்‌ குழிதோண்டினீர்‌. 

மனிதர்‌ உளுத்தமரம்போல்‌ விழுந்து விடுகின்றனர்‌: அந்துப்பூச்சி அரிக்கும்‌ ஆடைபோல்‌ 
ஆகின்றனர்‌. 


*அதிகாரம்‌ 14. * 


பெண்ணிடம்‌ பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு. வருத்தமோ மிகுதி. 

மலர்போல்‌ பூத்து அவர்கள்‌ உலர்ந்து போகின்றனர்‌: நிழல்போல்‌ ஓடி அவர்கள்‌ 
நிலையற்றுப்‌ போகின்றனர்‌. 

இத்தகையோர்மீதா உம்‌ கண்களை வைப்பீர்‌? தீர்ப்பிட அவர்களை உம்மிடம்‌ 
கொணீர்வீர்‌? 

அழுக்குற்றதினின்று அழுக்கற்றதைக்‌ கொணர முடியுமா? யாராலும்‌ முடியவே முடியாது. 
அவர்களுடைய நாள்கள்‌ உண்மையாகவே கணிக்கப்பட்டூுள்ளன. அவர்களுடைய 
திங்கள்களின்‌ எண்ணிக்கை உம்மிடம்‌ உள்ளது: அவர்கள்‌ கடக்க இயலாத எல்லையைக்‌ 
குறித்தீர்‌. 

எனவே அவர்களிடமிருந்து உம்‌ பார்வையைத்‌ திருப்பும்‌: அப்பொழுது, கூலியாள்கள்‌ தம்‌ 
நாள்‌ முடிவில்‌ இருப்பது போல்‌, அவர்கள்‌ ஓய்ந்து மகிழ்வர்‌. 


உ 


பலி 


10. 


மரத்திற்காவது நம்பிக்கையுண்டு: அது தறிக்கப்பட்டால்‌ மீண்டும்‌ துளிர்க்கும்‌: அதன்‌ 


குருத்துகள்‌ விடாது துளிர்க்கும்‌. 
அதன்‌ வேர்‌ மண்ணில்‌ பழமை அடைந்தாலும்‌, அதன்‌ அடிமரம்‌ நிலத்தில்‌ 
பட்டுப்போனாலும்‌, 


தண்ணீர்‌ மணம்‌ பட்டதும்‌ அது துளிர்க்கும்‌: இளஞ்செடிபோல்‌ கிளைகள்‌ விடும்‌. 

ஆனால்‌, மனிதர்‌ மடிகின்றனர்‌: மண்ணில்‌ மறைகின்றனர்‌: உயிர்‌ போனபின்‌ எங்கே 
அவர்கள்‌? 

ஏரியில்‌ தண்ணீர்‌ இல்லாது போம்‌: ஆறும்‌ வறண்டு காய்ந்துபோம்‌. 

மனிதர்‌ படுப்பர்‌: எழுந்திருக்கமாட்டார்‌: வானங்கள்‌ அழியும்வரை அவர்கள்‌ எழுவதில்லை: 
அவர்கள்‌ துயிலிலிருந்து எழுப்பப்படுவதில்லை. 

ஓ! என்னைப்‌ பாதாளத்தில்‌ ஒளித்து வைக்கமாட்டீரா? உமது சீற்றம்‌ தணியும்வரை 
மறைத்து வைக்கமாட்டீரா? என்னை நினைக்க ஒருநேரம்‌ குறிக்கமாட்டீரா? 

மனிதர்‌ மாண்டால்‌, மறுபடியும்‌ வாழ்வரா? எனக்கு விடிவு வரும்வரை, என்‌ போராட்ட 
நாள்களெல்லாம்‌ பொறுத்திருப்பேன்‌. 

நீர்‌ அழைப்பீர்‌: உமக்கு நான்‌ பதிலளிப்பேன்‌: உம்‌ கைவினையாம்‌ என்னைக்‌ காண 
விழைவீர்‌. 

அப்பொழுது, என்‌ காலடிகளைக்‌ கணக்கிடூவீர்‌: என்‌ தீமைகளைத்‌ துருவிப்‌ 
பார்க்கமாட்டீர்‌. 

என்‌ மீறுதலைப்‌ பையிலிட்டு முத்திரையிட்டீர்‌: என்‌ குற்றத்தை மூடி மறைத்தீர்‌. 

ஆனால்‌ மலை விழுந்து நொறுங்கும்‌: பாறையும்‌ தன்‌ இடம்விட்டுப்‌ பெயரும்‌. 

கற்களைத்‌ தண்ணீர்‌ தேய்த்துக்‌ கரைக்கும்‌: நிலத்தின்‌ மண்ணை வெள்ளம்‌ அடித்து 
ப்போகும்‌: இவ்வாறே ஒரு மனிதனின்‌ நம்பிக்கையை அழிப்பீர்‌. 

ஒடுக்குவீர்‌ அவனை எப்பொழுதும்‌: ஒழிந்துபோவான்‌ அவனும்‌: அவனது முகத்தை 
உருக்குலைத்து, விரட்டியடிப்பீர்‌. 

புதல்வர்கள்‌ புகழ்பெறினும்‌ அவன்‌ அறிந்தான்‌ இல்லை: கதியிழந்தாலும்‌ அதை அவன்‌ 
கண்டான்‌ இல்லை. 

அவன்‌ உணர்வது தன்‌ ஊனின்‌ வலியையே: அவன்‌ புலம்புவது தன்‌ பொருட்டே. 


*அதிகாரம்‌ 15. * 


அதற்குத்‌ தேமானியனான எலிப்பாசு சொன்னான்‌: 

வெற்று அறிவினால்‌ ஞானி விடையளிக்கக்கூடுமோ? வறண்ட கீழ்க்காற்றினால்‌ வயிற்றை 
அவன்‌ நிரப்பவோ? 

பயனிலாச்‌ சொற்களாலோ, பொருளிலாப்‌ பொழிவினாலோ அவன்‌ வழக்காடத்‌ 
தகுமோ? 

ஆனால்‌, நீர்‌ இறையச்சத்தை இழந்துவிட்டீர்‌: இறைச்சிந்தனை இல்லாது போனீர்‌. 

உம்‌ குற்றம்‌ உம்‌ வாயை உந்துகின்றது: வஞ்சக நாவை நீர்‌ தேர்ந்துகொண்டீர்‌. 
கண்டனம்‌ செய்தது உம்‌ வாயே: நானல்ல: உம்‌ உதடே உமக்கு எதிராய்ச்‌ 
சான்றுரைக்கின்றது. 

மாந்தரில்‌ முதல்பிறவி நீர்தாமோ? மலைகளுக்கு முன்பே உதித்தவர்‌ நீர்தாமோ? 
கடவுளின்‌ மன்றத்தில்‌ கவனித்துக்‌ கேட்டீரோ? ஞானம்‌ உமக்கு மட்டுமே உரியதோ? 
எங்களுக்குத்‌ தெரியாத எது உமக்குத்‌ தெரியும்‌? எங்களுக்குப்‌ புரியாத எது உமக்குப்‌ 
புரியும்‌? 

நரைமுடியும்‌ நிறைவயதும்கொண்டு, நாள்களில்‌ உம்‌ தந்தைக்கு மூத்தோர்‌ எங்களிடை 
உள்ளனர்‌. 


கடவுளின்‌ ஆறுதலும்‌, கணிவான சொல்லும்‌ உமக்கு அற்பமாயினவோ? 

மனம்போன போக்கில்‌ நீர்‌ செல்வது ஏன்‌? உம்‌ கண்கள்‌ திருதிருவென விழிப்பது ஏன்‌? 
அதனால்‌, இறைவனுக்கு எதிராய்‌ உம்‌ கோபத்தைத்‌ திருப்புகின்றீர்‌: வாயில்‌ வந்தபடி 
வார்த்தைகளைக்‌ கொட்டுகின்றீர்‌. 

மாசற்றவராய்‌ இருக்க மானிடர்‌ எம்மாத்திரம்‌? நேர்மையாளராய்‌ இருக்கப்‌ பெண்ணிடம்‌ 
பிறந்தவர்‌ எம்மாத்திரம்‌? 

வான பதரில்‌ (இறைவன்‌ நம்பிக்கை வையார்‌: வானங்களும்‌ அவர்தம்‌ கண்முன்‌ 
பயவையல்ல: 

தீமையை தண்ணீர்‌ போல்‌ குடிக்கும்‌ அருவருப்பும்‌ ஒழுங்கீனமும்‌ நிறைந்த மாந்தர்‌ எத்து 
ணை இழிந்தோர்‌ ஆவர்‌? 

கேளும்‌! நான்‌ உமக்கு விளக்குகின்றேன்‌: நான்‌ பார்த்த இதனை நவில்கின்றேன்‌: 
ஞானிகள்‌ உரைத்தவை அவை! அவர்கள்‌ தந்தையர்‌ மறைக்காதவை அவை! 
அவர்களுக்கே நாடு வழங்கப்பட்டது: அன்னியர்‌ அவர்களிடையே நடமாடியதில்லை. 
துடிக்கின்றனர்‌ துன்பத்தில்‌ மூர்க்கர்‌ தம்‌ நாளெல்லாம்‌: துன்பத்தின்‌ ஆண்டூகள்‌ 
கொடியோர்க்குக்‌ கூட்டப்பட்டுள்ளன. 

திகிலளிக்கும்‌ ஒலி அவர்களின்‌ செவிகளில்‌ கேட்கும்‌: நலமான காலத்தில்‌ அழிப்பவர்‌ 
தாக்கலாம்‌. 

அவர்கள்‌ இருளினின்று தப்பிக்கும்‌ நம்பிக்கை இழப்பர்‌: வாளுக்கு இரையாகக்‌ 
குறிக்கப்பட்டனர்‌. 

எங்கே உணவு என்று ஏங்கி அலைவர்‌: இருள்சூழ்நாள்‌ அண்மையில்‌ உள்ளதென்று 
அறிவர்‌. 

இன்னலும்‌ இடுக்கணும்‌ அவர்களை நடுங்க வைக்கும்‌: போருக்குப்‌ புறப்படும்‌ 
அரசன்போல்‌ அவை அவர்களை மேற்கொள்ளும்‌. 

ஏனெனில்‌, இறைவனுக்கு எதிராக அவர்கள்‌ கையை ஓங்கினர்‌: எல்லாம்‌ வல்லவரை 
எதிர்த்து வீரம்‌ பேசினர்‌. 

வணங்காக்‌ கழுத்தோடும்‌ வலுவான பெரிய கேடயத்தேடும்‌, அவரை எதிர்த்து வந்தனர்‌. 
ஏனெனில்‌, அவர்களின்‌ முகத்தைக்‌ கொழுப்பு மூடியுள்ளது: அவர்களின்‌ தொந்தி பருத்து 
ள்ளது. 

பாழான  பட்டணங்களிலும்‌, எவரும்‌ உறைய இயலா  இல்லாங்களிலும்‌, 
இடிபாடுகளுக்குரிய வீடுகளிலும்‌ அவர்கள்‌ குடியிருப்பர்‌. 

அவர்கள்‌ செல்வர்‌ ஆகார்‌: அவர்களின்‌ சொத்தும்‌ நில்லாது: அவர்களது உடைமை 
மண்ணில்‌ பெருகாது. 

இருளுக்கு அவர்கள்‌ தப்புவதில்லை: அவர்களது தளிரை அனல்‌ வாட்டும்‌. அவர்களது 
மலர்‌ காற்றில்‌ அடித்துப்போகப்படும்‌. 

வீணானதை நம்பி ஏமாந்து போகவேண்டாம்‌: ஏனெனில்‌, வெறுமையே அவர்களது 
செயலுக்கு வெகுமதியாகும்‌. 

அவர்களது வாழ்நாள்‌ முடியுமுன்பே அது நடக்கும்‌: அவர்களது தளிர்‌ உலர்ந்துவிடும்‌: 
பிஞ்சுகளை உதிர்க்கும்‌ திராட்சைச்‌ செடிபோன்றும்‌ பூக்களை உகுக்கும்‌ ஒலிவமரம்‌ 
போன்றும்‌ அவர்கள்‌ இருப்பர்‌. 

ஏனெனில்‌, இறையச்சமிலாரின்‌ கூட்டம்‌ கருகிப்போம்‌: கையூட்டு வாங்குவோரின்‌ 
கூடாரம்‌ எரியுண்ணும்‌. 

இன்னலைக்‌ கருவுற்று அவர்கள்‌ இடுக்கண்‌ ஈன்றெடுப்பர்‌: வஞ்சகம்‌ அவர்களது வயிற்றில்‌ 
வளரும்‌. 


*அதிகாரம்‌ 16. * 


அதற்கு யோபு உரைத்த மறுமொழி: 

இதைப்போன்ற பலவற்றை நான்‌ கேட்டதுண்டு: புண்படுத்தும்‌ தேற்றுவோர்‌ நீவிர்‌ 
எல்லாம்‌. 

உங்களின்‌ வெற்று உரைக்கு முடிவில்லையா? வாதாட இன்னும்‌ உம்மை உந்துவது எது 
வோ? 

என்னாலும்‌ உங்களைப்போல்‌ பேச இயலும்‌: என்னுடைய நிலையில்‌ நீவிர்‌ இருந்தால்‌, 
உங்களுக்கெதிராய்ச்‌ சொற்சரம்‌ தொடுத்து, உங்களை நோக்கித்‌ தலையசைக்கவும்‌ 
முடியும்‌. 

ஆயினும்‌, என்‌ சொற்களால்‌ உங்களை வலுப்படுத்துவேன்‌: என்‌ உதட்டின்‌ ஆறுதல்‌ 
உங்கள்‌ வலியைக்‌ குறைக்குமே! 

நான்‌ பேசினாலும்‌ என்‌ வலி குறையாது: அடக்கி வைப்பினும்‌ அதில்‌ ஏதும்‌ அகலாது. 
உண்மையில்‌, கடவுளே! இப்போது என்னை உளுத்திட வைத்தீர்‌: என்‌ சுற்றம்‌ முற்றும்‌ 
இற்றிடச்‌ செய்தீர்‌. 

நீர்‌ என்னை இளைக்கச்‌ செய்தீர்‌: அதுவே எனக்கு எதிர்ச்சான்று ஆயிற்று: என்‌ மெலிவு 
எழுந்து எனக்கு எதிராகச்‌ சான்று பகர்ந்தது. 

அவர்‌ என்னை வெறுத்தார்‌: வெஞ்சினத்தில்‌ கீறிப்போட்டார்‌: என்னை நோக்கிப்‌ 
பல்லைக்‌ கடித்தார்‌: என்‌ எதிரியும்‌ என்னை முறைத்துப்‌ பார்த்தான்‌. 

மக்கள்‌ எனக்கெதிராய்‌ வாயைத்‌ திறந்தார்கள்‌: ஏளனமாய்‌ என்‌ கன்னத்தில்‌ 
அறைந்தார்கள்‌: எனக்கெதிராய்‌ அவர்கள்‌ திரண்டனர்‌. 

இறைவன்‌ என்னைக்‌ கயவரிடம்‌ ஒப்புவித்தார்‌. கொடியவர்‌ கையில்‌ என்னைச்‌ 
சிக்கவைத்தார்‌: 

நலமுடன்‌ இருந்தேன்‌ நான்‌: தகர்த்தெறிந்தார்‌ என்னை அவர்‌: பிடரியைப்‌ பிடிந்து 
என்னை நொறுக்கினார்‌: என்னையே தம்‌ இலக்காக ஆக்கினார்‌. 

அவர்‌ தம்‌ வில்வீரர்‌ என்னை வளைத்துக்‌ கொண்டனர்‌: என்‌ ஈரலை அவர்‌ பிளந்து 
விட்டார்‌: ஈவு இரக்கமின்றி என்‌ ஈரலின்‌ பித்தை மண்ணில்‌ சிந்தினார்‌. 

முகத்தில்‌ அடியடியென்று என்னை அடித்தார்‌: போர்வீரன்போல்‌ என்மீது பாய்ந்தார்‌. 
சாக்கு உடையை நான்‌ என்‌ உடலுக்குத்‌ தைத்துக்‌ கொண்டேன்‌: புழுதியில்‌ என்‌ 
மேன்மையைப்‌ புதைத்தேன்‌. 

அழுதழுது என்‌ முகம்‌ சிவந்தது: என்‌ கண்களும்‌ இருண்டு போயின, 

இருப்பினும்‌, வன்செயல்‌ என்‌ கையில்‌ இல்லை: மாசு என்‌ மன்றாட்டில்‌ இல்லை. 
மண்ணே! என்‌ குருதியை மறைக்காதே: என்‌ கூக்குரலைப்‌ புதைக்காதே. 

இப்பொழுதும்‌ இதோ! என்‌ சான்று விண்ணில்‌ உள்ளது: எனக்காக வழக்காடுபவர்‌ 
வானில்‌ உள்ளார்‌. 

என்னை நகைப்பவர்கள்‌ என்‌ நண்பர்களே! கடவுளிடமே கண்ணீர்‌ வடிக்கின்றேன்‌. 
ஒருவன்‌ தன்‌ நண்பனுக்காகப்‌ பேசுவதுபோல்‌, அவர்‌ மனிதர்‌ சார்பாகக்‌ கடவுளிடம்‌ 
பரிந்து பேசுவார்‌. 

இன்னும்‌ சில ஆண்டுகளே உள்ளன: பிறகு திரும்ப வரவியலா வழியில்‌ செல்வேன்‌. 


*அதிகாரம்‌ 17. * 


என்‌ உயிர்‌ ஊசலாடூகின்றது: என்‌ நாள்கள்‌ முடிந்துவிட்டன: கல்லறை எனக்குக்‌ 
காத்திருக்கின்றது. 


உண்மையாகவே, எள்ளி நகைப்போ-- என்னைச்‌ சூழ்ந்துள்ளனர்‌: என்‌ கண்முன்‌ அவர்தம்‌ 
பகைமையே நிற்கின்றது. 

நீரே எனக்குப்‌ பணையமாய்‌ இருப்பீராக! வேறுயார்‌ எனக்குக்‌ கையடித்து 
உறுதியளிப்பார்‌? 

அறியமுடியாதபடி அவர்கள்‌ உள்ளத்தை அடைத்துப்‌ போட்டீர்‌: அதனால்‌ அவர்கள்‌ 
மேன்மையடைய விடமாட்டீர்‌. 

கைம்மாறு கருதி நண்பர்க்கு எதிராயப்‌ புறங்கூறுவோரின்‌ பிள்ளைகளின்‌ கண்களும்‌ 
ஒளியிழந்துபோம்‌. 

என்‌ இனத்தார்க்கு அவர்‌ என்னைப்‌ பழிச்‌ சொல்லாக்கியுள்ளார்‌: என்னைக்‌ காண்போர்‌ 
என்முன்‌ துப்புகின்றனர்‌. 

கடுந்துயரால்‌ என்‌ கண்கள்‌ மங்குகின்றன: என்‌ உறுப்புகளெல்லாம்‌ நிழல்போலாகின்றன. 
இதைக்கண்டு நேர்மையானவர்‌ திகைக்கின்றனர்‌: குற்றமற்றோர்‌ இறைப்பற்று இல்லார்‌ 
மேல்‌ சீற்றமடைகின்றனர்‌. 

நேர்மையாளர்‌ தம்‌ நெறியைக்‌ கடைப்பிடிப்பர்‌: கறையற்ற கையினர்‌ இன்னும்‌ வலிமை 
அடைவர்‌. 

ஆனால்‌, இப்பொழுது நீங்கள்‌ எல்லாரும்‌ திரும்பி வாருங்கள்‌. வந்தாலும்‌ ஞானமுள்ள 
எவரையும்‌ உங்களில்‌ காணமாட்டேன்‌. 

கடந்தன என்‌ நாள்கள்‌: தகர்ந்தன என்‌ திட்டங்கள்‌: அவ்வாறே ஆயின என்‌ இதய 
நாட்டங்கள்‌. 

அவர்கள்‌ இரவைப்‌ பகலாகத்‌ திரிக்கின்றனர்‌: ஒளி இருளுக்கு அண்மையில்‌ உளது 
என்கின்றனர்‌. 

இருள்‌ உலகையே என்‌ இல்லமென எதிர்பார்ப்பேனாகில்‌, என்‌ படுக்கையை இருளிலே 
விரிப்பேனாகில்‌, 

படுகுழியை நோக்கி என்‌ தந்தையே என்றும்‌, புழுவை நோக்கி என்‌ தாயே, என்‌ 
தமக்கையே என்றும்‌ புகல்வேனாகில்‌, 

பின்‌ எங்கே என்‌ நம்பிக்கை? என்‌ நம்பிக்கையைக்‌ காணப்போவது யார்‌? 

நாம்‌ ஒன்றாய்ப்‌ புழுதிக்குப்‌ போகும்‌ போது, இருள்‌ உலகில்‌ வாயில்வரை அது 
இறங்குமா? 


*அதிகாரம்‌ 18. * 


அதற்குச்‌ சூகாவியனான பில்தாது சொன்ன பதில்‌: 

எப்பொழுது உமது சூழ்ச்சியுள்ள சொற்பொழிவை முடிக்கப்‌ போகிறீர்‌? சிந்தித்திப்‌ 
பாரும்‌: பின்னர்‌ நாம்‌ பேசுவோம்‌. 

மாக்களாக நாங்கள்‌ கருதப்படுவது ஏன்‌? மதியீனர்களோ நாங்கள்‌ உம்‌ கண்களுக்கு? 
சீற்றத்தில்‌ உம்மையே நீர்‌ கீறிக்கொள்வதனால்‌, உம்பொருட்டு உலகம்‌ கைவிடப்பட 
வேண்டுமா? பாறையும்‌ தன்‌ இடம்விட்டு நகர்த்தப்படவேண்டுமா? 

தீயவரின்‌ ஒளி அணைந்துபோம்‌: அவர்களது தீக்கொழுந்து எரியாதுபோம்‌. 

அவர்களின்‌ கூடாரத்தில்‌ ஒளி இருளாகும்‌: அவர்கள்மீது ஒளிரும்‌ விளக்கு அணைந்து 
போம்‌. 

அவர்களின்‌ பீடுநடை தளர்ந்துபோம்‌: அவர்களின்‌ திட்டமே அவர்களைக்‌ கவிழ்க்கும்‌. 
அவர்களின்‌ கால்களே அவர்களை வலைக்குள்‌ தள்ளும்‌: அவர்கள்‌ நடப்பதோ கண்ணிகள்‌ 
நடுவில்தான்‌. 

கண்ணி அவர்களின்‌ குதிகாலைச்‌ சிக்கிப்பிடிக்கும்‌: சுருக்கு அவர்களை மாட்டி 
இழுக்கும்‌. 


11. 


1.2. 


மண்மீது அவர்களுக்குச்‌ சுருக்கும்‌, பாதையில்‌ அவர்களுக்குப்‌ பொறியும்‌ மறைந்துள்ளன. 
எப்பக்கமும்‌ திகில்‌ அவர்களை நடுங்க வைக்கும்‌: கால்‌ செல்லும்‌ வழியில்‌ துரத்தி 
விரட்டும்‌. 

பட்டினி அவர்களின்‌ வலிமையை விழுங்கிடும்‌: தீங்கு அவர்களின்‌ வீழ்ச்சிக்குக்‌ 
காத்திருக்கும்‌. 

நோய்‌ அவர்களின்‌ தோலைத்‌ தின்னும்‌: சாவின்‌ தலைப்பேறு அவர்களின்‌ உறுப்புகளை 
விழுங்கும்‌. 

அவர்கள்‌ நம்பியிருந்த கூடாரத்தினின்று பிடூங்கப்படூவர்‌: அச்சம்தரும்‌ அரசன்முன்‌ 
கொணர்ப்படுவர்‌. 

அவர்களின்‌ கூடாரங்களில்‌ எதுவும்‌ தங்காது: அவர்களின்‌ உறைவிடங்களில்‌ கந்தகம்‌ 
பவப்படுகின்றது. 

கீழே அவர்களின்‌ வேர்கள்‌ காய்ந்துபோம்‌: மேலே அவர்களின்‌ கிளைகள்‌ பட்டுப்போம்‌. 
அவர்களின்‌ நினைவே அவனியில்‌ இல்லாதுபோம்‌: மண்ணின்‌ முகத்தே அவனுக்குப்‌ 


பெயரே இல்லாது போம்‌. 
ஒளியிலிருந்து இருளுக்குள்‌ அவர்கள்‌ தள்ளப்படூவர்‌: உலகிலிருந்தே அவர்கள்‌ 
துரத்தப்படுவர்‌. 


அவர்களின்‌ இனத்தாரிடையே அவர்களுக்கு வழிமரபும்‌ வழித்தோன்றலுமில்லை: 
அவர்கள்‌ வாழ்ந்த இடத்தில்‌ அவர்கள்வழி எஞ்சினோர்‌ யாருமில்லை. 

அவர்கள்‌ கதி கண்டு திடூக்கிட்டது மேற்றிசை: திகிலுற்றது கீழ்த்திசை. 

கொடியவரின்‌ குடியிருப்பெல்லாம்‌ இத்தகையதே: இறைவனை அறியாதவரின்‌ 
நிலையும்‌ இதுவே. 


*அதிகாரம்‌ 19. * 


பின்‌ யோபு உரைத்த மறுமொழி: 

என்‌ உள்ளத்தை எவ்வளவு காலத்திற்குப்‌ புண்படுத்துவீர்‌? என்னை வார்த்தையால்‌ 
நொறுக்குவீர்‌? 

பன்முறை என்னைப்‌ பழித்துரைத்தீர்‌: வெட்கமின்றி என்னைத்‌ தாக்கிப்‌ பேசினீர்‌. 
உண்மையாகவே நான்‌ பிழை செய்திருந்தாலும்‌ என்னுடன்‌ அன்றோ அந்தப்‌ பிழை 
இருக்கும்‌? 

எனக்கு எதிராய்‌ நீங்களே உங்களைப்‌ பெருமைப்படுத்திக்‌ கொள்வீர்களாகில்‌, என்‌ 
இழிநிலையை எனக்கு விரோதமாய்க்‌ காட்டுவீராகில்‌, 

கடவுள்தான்‌ என்னை நெருக்கடிக்குள்‌ செலுத்தினார்‌ என்றும்‌, வலைவீசி என்னை 
வளைத்தார்‌ என்றும்‌ அறிந்துகொள்க! 

இதோ! “கொடுமை” எனக்‌ கூக்குரலிட்டாலும்‌ கேட்பாரில்லை: நான்‌ ஓலமிட்டாலும்‌ 
தீர்ப்பாரில்லை. 

நான்‌ கடந்துபோகாவண்ணம்‌, கடவுள்‌ என்‌ வழியை அடைத்தார்‌: என்‌ பாதையை 
இருளாக்கினார்‌. 

என்‌ மாண்பினை அவர்‌ களைந்தார்‌: மணிமுடியை என்‌ தலையினின்று அகற்றினார்‌. 
எல்லாப்‌ பக்கமும்‌ என்னை இடித்துக்‌ தகர்த்தார்‌: நான்‌ தொலைந்தேன்‌: மரம்போலும்‌ 
என்‌ நம்பிக்கையை வேரோடு பிடுங்கினார்‌. 

அவர்தம்‌ கோபக்கனல்‌ எனக்கெதிராய்த்‌ தெறித்தது: அவர்‌ எதிரிகளில்‌ ஒருவனாய்‌ 
என்னையும்‌ எண்ணுகின்றார்‌. 

அவர்தம்‌ படைகள்‌ ஒன்றாக எழுந்தன: அவர்கள்‌ எனக்கெதிராய்‌ முற்றுகை இட்டனர்‌: 
என்‌ கூடாரத்தைச்‌ சுற்றிப்‌ பாசறை அமைத்தனர்‌. 


என்‌ உடன்‌ பிறந்தவரை என்னிடமிருந்து அகற்றினார்‌: எனக்கு அறிமுகமானவரை 
முற்றிலும்‌ விலக்கினார்‌: 

என்‌ உற்றார்‌ என்னை ஒதுக்கினர்‌: என்‌ நண்பர்கள்‌ என்னை மறந்தனர்‌. 

என்‌ வீட்டு விருந்தினரும்‌ என்‌ பணிப்பெண்களும்‌ என்னை அன்னியனாகக்‌ கருதினர்‌: 
அவர்கள்‌ கண்களுக்குமுன்‌ நான்‌ அயலானானேன்‌. 

என்‌ அடிமையை அழைப்பேன்‌: மறுமொழி கொடான்‌: என்‌ வாயால்‌ அவனைக்‌ கெஞ்ச 
வேண்டியிருக்கிறது. 

என்‌ மனைவிக்கு என்‌ மூச்சு வீச்சம்‌ ஆயிற்று: என்‌ தாயின்‌ பிள்ளைகளுக்கு நாற்றம்‌ 
ஆனேன்‌. 

குழந்தைகளும்‌ என்னைக்‌ கேலி செய்கின்றனர்‌: நான்‌ எழுந்தால்‌ கூட ஏளனம்‌ 
செய்கின்றனர்‌. 

என்‌ உயிர்‌ நண்பர்‌ எல்லாரும்‌ என்னை வெறுத்தனர்‌: என்‌ அன்புக்குரியவராய்‌ 
இருந்தோரும்‌ எனக்கெதிராக மாறினர்‌. 

நான்‌ வெறும்‌ எலும்பும்‌ தோலும்‌ ஆனேன்‌: நான்‌ பற்களின்‌ ஈறோடூ தப்பினேன்‌. 

என்‌ மேல்‌ இரங்குங்கள்‌: என்‌ நண்பர்கள்‌! என்‌ மேல்‌ இரக்கம்‌ கொள்ளுங்கள்‌: ஏனெனில்‌ 
கடவுளின்‌ கை என்னைத்‌ தண்டித்தது. 

இறைவனைப்‌ போல்‌ நீங்களும்‌ என்னை விரட்டுவது ஏன்‌? என்‌ சதையை நீங்கள்‌ 
குதறியது போதாதா? 

ஓ! என்‌ வார்த்தைகள்‌ இப்பொழுது வரையப்படலாகாதா? ஓ! அவை ஏட்டுச்‌ சுருளில்‌ 


எழுதப்படலாகாதா? 

இரும்புக்கருவியாலும்‌ ஈயத்தாலும்‌ என்றென்றும்‌ அவை பாறையில்‌ 
பொறிக்கப்படவேண்டும்‌. 

ஏனெனில்‌, என்‌ மீட்பர்‌ வாழ்கின்றார்‌ என்றும்‌ இறுதியில்‌ மண்மேல்‌ எழுவார்‌ என்றும்‌ நான்‌ 
அறிவேன்‌. 


என்‌ தோல்‌ இவ்வாறு அழிக்கப்பட்ட பின்‌, நான்‌ சதையோடு இருக்கும்‌ போதே 
கடவுளைக்‌ காண்பேன்‌. 

நானே, அவர்‌ என்‌ பக்கத்தில்‌ நிற்கக்‌ காண்பேன்‌: என்‌ கண்களே காணும்‌: வேறு கண்கள்‌ 
அல்ல: என்‌ நெஞ்சம்‌ அதற்காக ஏங்குகின்றது. 

ஆனால்‌, நீங்கள்‌ பேசிக்கொள்கின்றீர்கள்‌: “அவனை எப்படி நாம்‌ வதைப்பது? அவனிடம்‌ 
அடிப்படைக்‌ காரணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது?” 

மாறாக-வாளுக்கு நீங்களே அஞ்சவேண்டும்‌: ஏனெனில்‌, சீற்றம்‌ வாளின்‌ தண்டனையைக்‌ 
கொணரும்‌: அப்போது, நீதித்‌ தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்துகொள்வீர்கள்‌. 


*அதிகாரம்‌ 20. * 


அதற்கு நாமாயனான சோப்பார்‌ கூறின பதில்‌: 

என்னுள்‌ இருக்கும்‌ துடிப்பின்‌ பொருட்டு, என்‌ எண்ணங்கள்‌ பதில்‌ சொல்ல 
வைக்கின்றன. 

என்னை வெட்கமடையச்‌ செய்யும்‌ குத்தல்மொழி கேட்டேன்‌: நான்‌ புரிந்து 
கொண்டதிலிருந்து விடை அளிக்க மனம்‌ என்னை உந்துகிறது. 

மாந்தர்‌ மண்ணில்‌ தோன்றியதிலிருந்து, தொன்றுதொட்டு நடக்குமிது உமக்குத்‌ 
தெரியாதா? 

கொடியவரின்‌ மகிழ்ச்சி நொடிப்‌ பொழுதே! கடவுளுக்கு அஞ்சாதவரின்‌ களிப்பு 
கணப்பொழுதே! 


27. 


20, 


அவர்களின்‌ பெருமை விசும்பு மட்டும்‌ உயர்ந்தாலும்‌, அவர்களின்‌ தலை முகிலை 
முட்டுமளவு இருந்தாலும்‌, 

அவர்கள்‌ தங்களின்‌ சொந்த மலம்‌ போன்று என்றைக்கும்‌ ஒழிந்திடுவர்‌: அவர்களைக்‌ 
கண்டவர்‌, எங்கே அவர்கள்‌? என்பர்‌. 

கனவுபோல்‌ கலைந்திடுவர்‌: காணப்படார்‌: இரவு நேரக்‌ காட்சிபோல்‌ மறைந்திடுவர்‌. 
பார்த்த கண்‌ இனி அவர்களைப்‌ பார்க்காது: வாழ்ந்த இடம்‌, அவர்களை என்றும்‌ 
காணாது. 

ஏழைகளின்‌ தயவை அவர்களின்‌ குழந்தைகள்‌ நாடுவர்‌: அவர்களின்‌ கைகளே அவர்களின்‌ 
செல்வத்தைத்‌ திரும்ப அளிக்கும்‌. 

எலும்புகளை நிரப்பிய அவர்களின்‌ இளமைத்‌ துடிப்பு, மண்ணில்‌ அவர்களோடு மறைந்து 
விடும்‌. 

தீங்கு அவர்களின்‌ வாயில்‌ இனிப்பாய்‌ இருப்பினும்‌, நாவின்‌ அடியில்‌ அதை அவர்கள்‌ 
மறைத்து வைப்பினும்‌, 

இழந்து போகாமல்‌ அதை அவர்கள்‌ இருத்தி வைத்தாலும்‌, அண்ணத்தின்‌ நடுவே அதை 
அடைத்து வைத்தாலும்‌, 

வயிற்றிலே அவர்களின்‌ உணவு மாற்றமடைந்து, அவர்களுக்கு விரியன்‌ பாம்பின்‌ 
நஞ்சாகிவிடுமே: 

செல்வத்தை விழுங்கினர்‌: அதை அவர்களே கக்குவர்‌: இறைவன்‌ அவர்களின்‌ 
வமிற்றிலிருந்து அதை வெளியேற்றுவார்‌. 

விரியன்‌ பாம்பின்‌ நஞ்சை அவர்கள்‌ உறிஞ்சுவர்‌: கட்டு விரியனின்‌ நாக்கு அவர்களைக்‌ 
கொன்றுபோடும்‌. 

ஓலிவ எண்ணெய்க்‌ கால்வாய்களிலும்‌, தேன்‌, வெண்ணெய்‌ ஆறுகளிலும்‌ அவர்கள்‌ 
இன்பம்‌ காணார்‌. 

தங்களின்‌ உழைப்பின்‌ பயனை அவர்கள்‌ திரும்ப அளிப்பர்‌: அதை அவர்கள்‌ 
உண்ணமாட்டார்‌: வணிகத்தின்‌ வருவாயில்‌ இன்புறார்‌. 

ஏனெனில்‌, அவர்கள்‌ ஏழைகளை ஒடுக்கி, இல்லாதவராக்கினர்‌: தாங்கள்‌ கட்டாத 
வீட்டை அவர்கள்‌ அபகரித்துக்‌ கொண்டனர்‌. 

அவர்களின்‌ ஆசைக்கோர்‌ அளவேயில்லை: ஆதலால்‌, அவர்கள்‌ இச்சித்த செல்வத்தில்‌ 
மிச்சத்தைக்‌ காணார்‌. 

அவர்கள்‌ தின்றபின்‌ எஞ்சியது எதுவும்‌ இல்லை: எனவே அவர்களது செழுமை நின்று 
நிலைக்காது. 

நிறைந்த செல்வத்திடை அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும்‌: அவலத்தின்‌ பளுவெல்லாம்‌ 
அவர்கள்மேல்‌ விழும்‌. 

அவர்கள்‌ வயிறு புடைக்க உண்ணும்போது, இறைவன்‌ தம்‌ கோபக்கனலை அவர்கள்மேல்‌ 
கொட்டுவார்‌: அதையே அவர்களுக்கு உணவாகப்‌ பொழிவார்‌. 

அவர்கள்‌ இரும்பு ஆயுதத்திற்கு அஞ்சி ஓடுவர்‌: ஆனால்‌, வெண்கல வில்‌ அவர்களை 
வீழ்த்திடுமே! 

அவர்கள்‌ அதைப்‌ பின்புறமாக இழப்பர்‌: மின்னும்‌ முனை பிச்சியிலிருந்து வெளிவரும்‌: 
அச்சம்‌ அவர்கள்‌ மேல்‌ விழும்‌. 

காரிருள்‌ அவர்களது கருவூலத்திற்குக்‌ காத்திருக்கும்‌: மூட்டாத தீ அதனைச்‌ 
சுட்டெரிக்கும்‌: அவர்களின்‌ கூடாரத்தில்‌ எஞ்சியதை விழுங்கும்‌. 

விண்ணகம்‌ அவர்களின்‌ பழியை வெளியாக்கும்‌: மண்ணகம்‌ அவர்களை மறுத்திட எழுந்து 
நிற்கும்‌. 

அவர்களது இல்லத்தின்‌ செல்வம்‌ சூறையாடப்படும்‌: இறைவனின்‌ வெஞ்சின நாளில்‌ அது 
அடித்துப்போகப்படும்‌. 


ப்ரி 


FA 


இதுவே பொல்லார்க்குக்‌ கடவுள்‌ அளிக்கும்‌ பங்கு: அவர்களுக்கு இறைவன்‌ குறிக்கும்‌ 
உரிமைச்‌ சொத்து. 


*அதிகாரம்‌ 21. * 


அதற்கு யோபு கூறிய மறுமொழி: 

நான்‌ கூறுவதைக்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌: இதுவே நீங்கள்‌ எனக்கு அளிக்கும்‌ 
ஆறுதலாயிருக்கும்‌. 

பொறுங்கள்‌! என்னைப்‌ பேசவிடுங்கள்‌: நான்‌ பேசிய பிறகு கேலி செய்யுங்கள்‌. 
என்னைப்‌ பொறுத்த மட்டில்‌, நான்‌ முறையிடுவது மனிதரை எதிர்த்தா? இல்லையேல்‌ 
நான்‌ ஏன்‌ பொறுமை இழக்கக்கூடாது? 

என்னை உற்றுப்பாருங்கள்‌: பதறுங்கள்‌: கையால்‌ வாயில்‌ அடித்துக்கொள்ளுங்கள்‌. 
இதை நான்‌ நினைக்கும்பொழுது திகிலடைகின்றேன்‌: நடுக்கம்‌ என்‌ சதையை 


ஆட்டுகிறது. 
தீயோர்‌ வாழ்வதேன்‌? நீண்ட ஆயுள்‌ பெறுவதேன்‌? வலியோராய்‌ வளர்வதேன்‌? 
அவர்களின்‌ வழிமரபினர்‌ அவர்கள்முன்‌ நிலைபெறுகின்றனர்‌: அவர்களின்‌ 


வழித்தோன்றல்கள்‌ அவர்கள்‌ கண்முன்‌ நிலைத்திருக்கின்றனர்‌. 

அவர்களின்‌ இல்லங்களில்‌ அச்சமற்ற அமைதி நிலவுகின்றது. கடவுளின்‌ தண்டனை 
அவர்கள்மேல்‌ விழவில்லை. 

அவர்களின்‌ காளைகள்‌ பொலிகின்றன. ஆனால்‌ பிசகுவதில்லை: அவர்களின்‌ பசுக்கள்‌ 
கருவுறும்‌: ஆனால்‌ ௧௬ கலைவதில்லை. 

மந்தைபோல அவர்கள்‌ தம்‌ மழலைகளை வெளியனுப்புகின்றனர்‌: அவர்களின்‌ 
குழந்தைகள்‌ குதித்தாடூகின்றனர்‌. 

அவர்கள்‌ தம்புரு, சுரமண்டலம்‌ இசைத்துப்‌ பாடுகின்றன: குழல்‌ ஊதி 
மகிழ்ந்திருக்கின்றனர்‌. 

அவர்கள்‌ மகிழ்வில்‌ தம்‌ நாள்களைக்‌ கழிக்கின்றனர்‌: அமைதியில்‌ பாதாளம்‌ 
இறங்குகின்றனர்‌. 

அவர்கள்‌ இறைவனிடம்‌ இயம்புகின்றனர்‌: “எம்மை விட்டு அகலும்‌: ஏனெனில்‌, உமது 
வழிகளை அறிந்து கொள்ள நாங்கள்‌ விரும்பவில்லை: “ 

எல்லாம்‌ வல்லவர்‌ யார்‌ நாங்கள்‌ பணி புரிய? அவரை நோக்கி நாங்கள்‌ மன்றாடூவதால்‌ 
என்ன பயன்‌? 

இதோ! அவர்களின்‌ வளமை அவர்களின்‌ கையில்‌ இல்லை. எனவே தீயோரின்‌ 
ஆலோசனை எனக்குத்‌ தொலையிலிருப்பதாக! 

எத்தனைமுறை தீயோரின்‌ ஒளி அணைகின்றது? அழிவு அவர்கள்மேல்‌ வருகின்றது? 
கடவுள்‌ தம்‌ சீற்றத்தில்‌ வேதனையைப்‌ பங்கிட்டு அளிக்கின்றார்‌. 

அவர்கள்‌ காற்றுக்குமுன்‌ துரும்பு போன்றோர்‌: சூறாவளி அடித்துப்‌ போகும்‌ பதர்‌ 
போன்றோர்‌. 

அவர்களின்‌ தீங்கைக்‌ கடவுள்‌ அவர்களின்‌ பிள்ளைகளுக்கா சேர்த்து வைக்கின்றார்‌? 
அவர்களுக்கே அவர்‌ திரும்பக்‌ கொடுக்கின்றார்‌: அவர்களும்‌ அதை உணர்வர்‌. 
அவர்களின்‌ அழிவை அவர்களின்‌ கண்களே காணட்டும்‌: எல்லாம்‌ வல்லவரின்‌ 
வெஞ்சினத்தை அவர்கள்‌ குடிக்கட்டும்‌. 

அவருடைய நாள்கள்‌ எண்ணப்பட்டபின்‌, அவர்களது இல்லத்தில்‌ அவர்கள்‌ கொள்ளும்‌ 
அக்கறை என்ன? 

இறைவனுக்கு அறிவைக்‌ கற்பிப்போர்‌ யார்‌? ஏனெனில்‌, அவரே உயர்ந்தோரைத்‌ 
தீர்ப்பிடுகின்றார்‌. 


றல 
24. 


10. 


11. 


சிலர்‌ வளமையோடும்‌ வலிமையோடும்‌ நிறைவோடும்‌ முழு அமைதியோடும்‌ சாகின்றனர்‌. 
அவர்களின்‌ தொடைகள்‌ கொழுப்பேறி உள்ளன: அவர்களின்‌ எலும்புகளின்‌ சோறு 
உலரவில்லை. 

வேறு சிலர்‌, கசந்த உள்ளத்துடன்‌ இனிமையையச்‌ சுவைக்காதவராயச்‌ சாகின்றனர்‌: 
புழுதியில்‌ இருசாராரும்‌ ஒன்றாய்த்‌ துஞ்சுவர்‌: புழுக்கள்‌ அவர்களைப்‌ போர்த்தி 
நிற்குமே. 

இதோ! உம்‌ எண்ணங்களையும்‌ எனக்கெதிராய்த்‌ தீட்டும்‌ திட்டங்களையும்‌ நான்‌ 
அறிவேன்‌. 

ஏனெனில்‌, நீங்கள்‌ கூறுகின்றீர்கள்‌: “கொடுங்கோலனின்‌ இல்லம்‌ எங்கே? கொடியவன்‌ 
குடியிருக்கும்‌ கூடாரம்‌ எங்கே?“ 

வழிப்போக்கர்களை நீங்கள்‌ வினவவில்லையா? அவர்கள்‌ அறிவித்ததை நீங்கள்‌ 
கேட்கவில்லையா? 

தீயோர்‌ அழிவின்‌ நாளுக்கென விடப்பட்டுள்ளனர்‌: வெஞ்சின நாளில்‌ அவர்கள்‌ 
விடுவிக்கப்படுவாரா? 

யார்‌ அவர்களின்‌ முகத்துக்கு எதிரே அவர்களின்‌ போக்கை உரைப்பார்‌? யார்‌ 
அவர்களின்‌ செயலுக்கேற்பக்‌ கொடுப்பார்‌? 

இருப்பினும்‌, கல்லறைக்கு அவர்கள்‌ கொண்டுவரப்படுவர்‌: அவர்களின்‌ சமாதிக்குக்‌ 
காவல்‌ வைக்கப்படும்‌. 

பள்ளத்தாக்கின்‌ மண்‌ அவர்களுக்கு இனிமையாய்‌ இருக்கும்‌: மாந்தர்‌ அனைவரும்‌ 
அவர்களைப்‌ பின்தொடர்வர்‌: அவர்களின்‌ முன்‌ செல்வோர்க்குக்‌ கணக்கில்லை. 
அப்படியிருக்க, வெற்றுமொழியால்‌ நீர்‌ என்னைத்‌ தேற்றுவதெப்படி? ஊமது மறுமொழி 
முற்றிலும்‌ பொய்யே! 


*அதிகாரம்‌ 22. * 


பின்னர்‌ தேமானியனான எலிப்பாசு பேசத்‌ தொடங்கினான்‌: 

மனிதரால்‌ இறைவனுக்குப்‌ பயன்‌ உண்டா? மதிநுட்பம்‌ உடையவரால்‌ அவருக்குப்‌ பயன்‌ 
உண்டா? 

நீர்‌ நேர்மையாக இருப்பது எல்லாம்‌ வல்லவர்க்கு இன்பம்‌ பயக்குமா? நீர்‌ உமது 
வழியைச்‌ செம்மைப்படுத்துவது அவர்க்கு நன்மை பயக்குமா? 

நீர்‌ அவரை அஞ்சி மதிப்பதாலா அவர்‌ உம்மைக்‌ கண்டிக்கிறார்‌? அதனை முன்னிட்டா 
உம்மைத்‌ தீர்ப்பிடுகிறார்‌? 

உமது தீமை பெரிதல்லவா? உமது கொடுமைக்கு முடிவில்லையா? 

ஏனெனில்‌, அற்பமானவற்றுக்கும்‌ உம்‌ உறவின்முறையாரிடம்‌ அடகு வாங்கினீர்‌: 
ஏழைகளின்‌ உடையை உரிந்து விட்டீர்‌! 

தாகமுள்ளோர்க்குக்‌ குடிக்கத்‌ தண்ணீர்‌ தரவில்லை: பசித்தோர்க்கு உணவு கொடுக்க 
முன்வரவில்லை. 

வலிய மனிதராகிய உமக்கு வையகம்‌ சொந்தமாயிற்று: உம்‌ தயவு பெற்றவர்க்கே அது 
குடியிருப்பாயிற்று. 

விதவைகளை நீர்‌ வெறுங்கையராய்‌ விரட்டினீர்‌: அனாதைகளின்‌ கைகளை முறித்துப்‌ 
போட்டீர்‌. 

ஆகையால்‌, கண்ணிகள்‌ உம்மைச்‌ சூழ்ந்துள்ளன: கிலி உம்மைத்‌ திடீரென 
ஆட்கொள்ளும்‌. 

நீர்‌ காணாவண்ணம்‌ காரிருள்‌ சூழ்ந்தது: நீர்ப்பெருக்கு உம்மை மூழ்கடித்தது. 


உயரத்தே விண்ணகத்தில்‌ கடவுள்‌ இல்லையா? வானிலிருக்கும்‌ விண்மீன்களைப்‌ பாரும்‌! 
அவை எவ்வளவு உயரத்திலுள்ளன! 

ஆனால்‌, நீர்‌ சொல்கின்றீர்‌: “இறைவனுக்கு என்ன தெரியும்‌? கார்முகிலை ஊடுருவிப்‌ 
பார்த்து அவரால்‌ தீர்ப்பிட முடியுமா? 

அவர்‌ பார்க்காவண்ணம்‌ முகில்‌ மறைக்கின்றது: அவர்‌ வான்தளத்தில்‌ உலவுகின்றனார்‌“. 
பாதகர்‌ சென்ற பழைய நெறியில்‌ நீரும்‌ செல்ல விழைகின்றீரோ! 

நேரம்‌ வருமுன்பே அவர்கள்‌ பிடிப்பட்டனர்‌: அவர்கள்‌ அடித்தளத்தை வெள்ளம்‌ அடித்துச்‌ 
சென்றது. 

அவர்கள்‌ இறைவனிடம்‌, “எங்களைவிட்டு அகலும்‌: எல்லாம்‌ வல்லவர்‌ எங்களுக்கு என்ன 
செய்ய முடியும்‌?” என்பர்‌. 

இருப்பினும்‌, அவரே அவர்களின்‌ இல்லத்தை நம்மையினால்‌ நிரப்பினார்‌: எனினும்‌, 
தீயவரின்‌ திட்டம்‌ எனக்குத்‌ தொலைவாயிருப்பதாக! 

நேர்மையுள்ளோர்‌ அதைக்‌ கண்டு மனம்‌ மகிழ்கின்றனர்‌: மாசற்றோர்‌ அவர்களை எள்ளி 
நகையாடுகின்றனர்‌: 

“இதோ! நம்‌ பகைவர்‌ வீழ்த்தப்பட்டனர்‌: அவர்களின்‌ சேமிப்பு தீயால்‌ விழுங்கப்பட்டது” 
என்கின்றனர்‌. 

இணங்குக இறைவனுக்கு: எய்துக அமைதி: அதனால்‌ உமக்கு நன்மை வந்தடையும்‌. 
அவர்‌ வாயினின்று அறிவுரை பெறுக: அவர்தம்‌ மொழிகளை உம்‌ நெஞ்சில்‌ பொறித்திடுக: 
நீர்‌ எல்லாம்‌ வல்லவரிடம்‌ திரும்பி வருவீராகில்‌, நீர்‌ கட்டியெழுப்பப்படுவீர்‌: தீயவற்றை 
உம்‌ கூடாரத்திலிருந்து அகற்றி விடும்‌! 

பொன்னைப்‌ புழுதியிலே எறிந்து, ஓபீர்த்‌ தங்கத்தை ஓடைக்‌ கற்களிடை வீசிவிடும்‌! 
எல்லாம்‌ வல்லவரே உமக்குப்‌ பொன்னாகவும்‌, வெள்ளியாகவும்‌, வலிமையாகவும்‌ 
திகழ்வார்‌. 

அப்போது எல்லாம்‌ வல்லவரில்‌ நீர்‌ நம்பிக்கை கொள்வீர்‌. கடவுளைப்‌ பார்த்து உம்‌ 
முகத்தை நிமிர்த்திடூவீர்‌. 

நீர்‌ அவரிடம்‌ மன்றாடுவீர்‌: அவரும்‌ உமக்குச்‌ செவி கொடுப்பார்‌. 

நீர்‌ நினைப்பது கைகூடும்‌: உம்‌ வழிகள்‌ ஒளிமயமாகும்‌. 

ஏனெனில்‌, அவர்‌ செருக்குற்றோரின்‌ ஆணவத்தை அழிக்கின்றார்‌: தாழ்வாகக்‌ 
கருதப்பட்டோரை மீட்கின்றார்‌. 

குற்றவாளிகளையும்‌ அவர்‌ விடுவிப்பார்‌: அவர்கள்‌ உம்‌ கைகளின்‌ பய்மையால்‌ 
மீட்கப்படுவர்‌. 


*அதிகாரம்‌ 23. * 


யோபு அதற்கு உரைத்த மறுமொழி: 

இன்றுகூட என்‌ முறைப்பாடு கசப்பாயுள்ளது: நான்‌ வேதனைக்‌ குரல்‌ எழுப்பியும்‌, என்‌ 
மேல்‌ அவரது கை பளுவாயுள்ளது. 

அவரை எங்கே கண்டுபிக்கலாமென நான்‌ அறிய யாராவது உதவுவாரானால்‌, நான்‌ அவர்‌ 
இருக்கையை அணுகுவேன்‌. 

என்‌ வழக்கை அவர்முன்‌ எடுத்துரைப்பேன்‌: என்‌ வாயை வழக்குரைகளால்‌ நிரப்புவேன்‌. 
அவர்‌ எனக்கு என்ன வார்த்தை கூறுவார்‌ என அறிந்து கொள்வேன்‌: அவர்‌ எனக்கு என்ன 
சொல்வார்‌ என்பதையும்‌ நான்‌ புரிந்து கொள்வேன்‌. 

மாபெரும்‌ வல்லமையுடன்‌ அவர்‌ என்னோடு வழக்காடுவாரா? இல்லை: அவர்‌ கண்டிப்பாக 
எனக்குச்‌ செவி கொடுப்பார்‌. 


10. 


அங்கே நேர்மையானவன்‌ அவரோடு வழக்காடலாம்‌: நானும்‌ என்‌ நடூவரால்‌ முழுமையாக 
விடூவிக்கப்படுவேன்‌. 

கிழக்கே நான்‌ சென்றாலும்‌ அவர்‌ அங்கில்லை: மேற்கேயும்‌ நான்‌ அவரைக்‌ 
காண்கிலேன்‌. 

இடப்புறம்‌ தேடினும்‌ செயல்படுகிற அவரைக்‌ காணேன்‌: வலப்புறம்‌ திரும்பினும்‌ நான்‌ 
அவரைப்‌ பார்த்தேனில்லை. 

ஆயினும்‌ நான்‌ போகும்‌ வழியை அவர்‌ அறிவார்‌: என்னை அவர்‌ புடமிட்டால்‌, நான்‌ 
பொன்போல்‌ துலங்கிடுவேன்‌. 

அவர்‌ அடிச்சுவடுகளை என்‌ கால்கள்‌ பின்பற்றின: அவர்‌ நெறியில்‌ நடந்தேன்‌: 
பிறழவில்லை. 

அவர்‌ நா உரைத்த ஆணையினின்று நான்‌ விலகவில்லை: அவர்தம்‌ வாய்மொழிகளை 
அரும்பொருளின்‌ மேலாகப்‌ போற்றினேன்‌. 

ஆனால்‌, அவர்‌ ஒரு முடிவை எடுத்தால்‌, யாரால்‌ மாற்ற முடியும்‌? ஏனெனில்‌, எதை அவர்‌ 
விரும்புகிறாரோ அதை அவர்‌ செய்கிறார்‌. 

ஏனெனில்‌ எனக்கு அவர்‌ குறித்துள்ளதை அவர்‌ நிறைவேற்றுவார்‌: இத்தகையன பல 
அவர்‌ உள்ளத்தில்‌ உள்ளன. 

ஆகையால்‌, அவர்முன்‌ நடுங்குகின்றேன்‌: அவரைப்பற்றி நினைக்கையில்‌ 
திகிலடைகின்றேன்‌. 

இறைவன்‌ எனை உளம்‌ குன்றச்‌ செய்தார்‌: எல்லாம்‌ வல்லவர்‌ என்னைக்‌ கலங்கச்‌ 
செய்தார்‌. 

ஏனெனில்‌ இருள்‌ என்னை மறைக்கிறது: காரிருள்‌ என்‌ முகத்தைக்‌ கவ்வுகிறது. 


*அதிகாரம்‌ 24. * 


குறித்த காலத்தை எல்லாம்‌ வல்லவர்‌ ஏன்‌ வெளிப்படுத்தவில்லை? அவரை அறிந்தோரும்‌ 
ஏன்‌ அவர்‌ தம்‌ நாள்களைக்‌ காணவில்லை? 

தீயோர்‌ எல்லைக்கல்லை எடுத்துப்போடுகின்றனர்‌. மந்தையைக்‌ கொள்ளையிட்டு 
மேய்கின்றனர்‌. 

அனாதையின்‌ கழுதையை ஓட்டிச்‌ செல்கின்றனர்‌. விதவையின்‌ எருதை அடகாய்க்‌ 
கொள்கின்றனர்‌. 

ஏழையை வழியினின்று தள்ளுகின்றனர்‌. நாட்டின்‌ வறியோர்‌ ஒன்றாக ஒளிந்து 
கொள்கின்றனர்‌. 

ஏழைகள்‌ உணவுதேடும்‌ வேலையாய்க்‌ காட்டுக்‌ கழுதையெனப்‌ பாலைநிலத்தில்‌ 
அலைகின்றனர்‌: பாலைநிலத்தில்‌ கிடைப்பதே அவர்கள்‌ பிள்ளைகளுக்கு உணவாகும்‌. 
கயவரின்‌ கழனியில்‌ அவர்கள்‌ சேகரிக்கின்றனர்‌: பொல்லாரின்‌ திராட்சைத்‌ 
தோட்டத்தில்‌ அவர்கள்‌ பொறுக்குகின்றனர்‌. 

ஆடையின்றி இரவில்‌ வெற்று உடலாய்க்‌ கிடக்கின்றனர்‌: வாடையில்‌ போர்த்திக்‌ 
கொள்ளப்‌ போர்வையின்றி இருக்கின்றனர்‌: 

மலையில்‌ பொழியும்‌ மழையால்‌ நனைகின்றனர்‌: உறைவிடமின்றிப்‌ பாறையில்‌ 
ஒண்டுகின்றனர்‌: 

தந்தையிலாக்‌ குழந்தையைத்‌ தாயினின்று பறிக்கின்றனர்‌: ஏழையின்‌ குழந்தையை அடகு 
வைக்கின்றனர்‌. 

ஆடையின்றி வெற்றுடலாய்‌ அலைகின்றனர்‌: ஆறாப்பசியுடன்‌ அரிக்கட்டைத்‌ 
பக்குகின்றனர்‌. 


ஒலிவத்‌ தோட்டத்தில்‌ எண்ணெய்‌ ஆட்டுகின்றனர்‌: திராட்சைத்‌ பிழிந்தும்‌ தாகத்தோடு 
இருக்கின்றனர்‌. 

நகரில்‌ இறப்போர்‌ முனகல்‌ கேட்கின்றது: காயமடைந்தோர்‌ உள்ளம்‌ உதவிக்குக்‌ 
கதறுகின்றது: கடவுளோ அவர்கள்‌ மன்றாட்டைக்‌ கேட்கவில்லை. 

இன்னும்‌ உள்ளனர்‌ ஒளியை எதிர்ப்போர்‌: இவர்கள்‌ அதன்‌ வழியை அறியார்‌: இவர்கள்‌ 
அதன்‌ நெறியில்‌ நில்லார்‌. 

எழுவான்‌ கொலைஞன்‌ புலரும்‌ முன்பே: ஏழை எளியோரைக்‌ கொன்று குவிக்க: இரவில்‌ 
திரிவான்‌ திருடன்‌ போல. 

காமுகனின்‌ கண்‌ கருக்கலுக்காய்க்‌ காத்திருக்கும்‌: கண்ணெதுவும்‌ என்னைக்‌ காணாது 
என்றெண்ணி: முகத்தை அவனோ மூடிக்‌ கொள்வான்‌! 

இருட்டில்‌ வீடுகளில்‌ கன்னம்‌ இடுவர்‌: பகலில்‌ இவர்கள்‌ பதுங்கிக்‌ கிடப்பர்‌: ஒளியினை 
இவர்கள்‌ அறியாதவரே! 

ஏனென்றால்‌ இவர்களுக்கு நிழல்‌ காலைபோன்றது: சாவின்‌ திகில்‌ இவர்களுக்குப்‌ 
பழக்கமானதே! 

வெள்ளத்தில்‌ விரைந்தோடும்‌ வைக்கோல்‌ அவர்கள்‌: பார்மேல்‌ அவர்கள்‌ பங்கு 
சபிக்கப்பட்டது: அவர்தம்‌ திராட்சைத்‌ தோட்டத்தை எவரும்‌ அணுகார்‌. 

வறட்சியும்‌ வெம்மையும்‌ பனிநீரைத்‌ தீய்க்கும்‌: தீமை செய்வோரைப்‌ பாதாளம்‌ விழுங்கும்‌. 
தாங்கிய கருப்பையே அவர்களை மறக்கும்‌: புழு அவர்களைச்‌ சுவைத்துத்‌ தின்னும்‌. 
அவர்கள்‌ கொடுமை மரம்போல்‌ முறிந்துபோம்‌. 

ஏனெனில்‌, மகவிலா மலடியை இழிவாய்‌ நடத்தினர்‌: கைம்பெண்ணுக்கு நன்மையைக்‌ 
கருதினாரில்லை. 

இருப்பினும்‌, கடவுள்‌ தம்‌ வலிமையால்‌ வலியோரின்‌ வாழ்வை நீட்டிக்கிறார்‌: அவர்கள்‌ தம்‌ 
வாழ்வில்‌ நம்பிக்கையோடு இருந்தாலும்‌ நிலைக்கமாட்டராகள்‌. 

அவர்‌ அவர்களைப்‌ பாதுகாப்புடன்‌ வாழவிடுகிறார்‌: அவர்களும்‌ அதில்‌ ஊன்றி 
நிற்கிறார்கள்‌: இருப்பினும்‌ அவரது கண்‌ அவர்கள்‌ நடத்தைமேல்‌ உள்ளது. 

அவர்கள்‌ உயர்த்தப்பட்டனர்‌: அது ஒரு நொடிப்பொழுதே: அதன்பின்‌ இல்லாமற்‌ 
போயினர்‌: எல்லோரையும்‌ போல்‌ தாழ்த்தப்பட்டனர்‌: கதிர்‌ நுனிபோல்‌ கிள்ளி 
எறியப்பட்டனர்‌. 

இப்படி இல்லையெனில்‌, என்னைப்‌ பொய்யன்‌ என்றோ, என்‌ மொழி தவறு என்றோ, 
எண்பிப்பவன்‌ எவன்‌? 


*அதிகாரம்‌ 25. * 


பிறகு சூகாவியனான பில்தாது பேசினான்‌: 

ஆட்சியும்‌ மாட்சியும்‌ கடவுளுக்கே உரியன: அமைதியை உன்னதங்களில்‌ அவரே 
நிலைநாட்டுூவார்‌. 

அளவிட முடியுமா அவர்தம்‌ படைகளை? எவர்மேல்‌ அவரொளி வீசாதிருக்கும்‌? 
அப்படியெனில்‌, எப்படி மனிதர்‌ கடவுள்முன்‌ நேரியவராய்‌ இருக்க முடியும்‌? அல்லது 
பெண்ணிடம்‌ பிறந்தவர்‌ எப்படித்‌ பயவராய்‌ இருக்கக்‌ கூடும்‌? 

இதோ! வெண்ணிலவும்‌ ஒளி குன்றியதே! விண்மீனும்‌ அவர்தம்‌ பார்வையில்‌ 
பய்மையற்றதே! 

அப்படியிருக்க, புழுவைப்போன்ற மனிதர்‌ எத்துணைத்‌ தாழ்ந்தவர்‌! பூச்சி போன்ற 
மானிடர்‌ எவ்வளவு குறைந்தவர்‌! 


NA 


11. 


*அதிகாரம்‌ 26. * 


அதற்கு யோபு கூறிய பதில்‌: 

என்போன்ற வலிமையற்றவர்க்கு எத்துணைப்‌ துணைபுரிந்தீர்‌! ஆற்றலற்ற தோளுக்கு 
எவ்வளவு துணைநின்றீர்‌! 

என்‌ போன்ற அறிவற்றவர்க்கு எவ்வளவு அறிவுரை கூறினீர்‌! நன்னெறிகளை நிறையக்‌ 
காட்டீனீர்‌! 

எவர்‌ துணைகொண்டு இயம்பினீர்‌ இம்மொழிகளை? எவர்தம்‌ ஏவுதல்‌ உம்மிடமிருந்து 
வெளிப்பட்டது? 

கீழ்உலகின்‌ ஆவிகள்‌ நடுங்குகின்றன: நீர்த்‌ திரள்களும்‌ அவற்றில்‌ வாழ்வனவும்‌ 
அஞ்சுகின்றன. 

பாதாளம்‌ கடவுள்முன்‌ திறந்து கிடக்கிறது: படுகுழி அவர்முன்‌ மூடப்படவில்லை. 
வெற்றிடத்தில்‌ வடபுறத்தை அவர்‌ விரித்தார்‌: காற்றிடையே உலகைத்‌ தொங்கவிட்டார்‌. 
நீரினை மேகத்துள்‌ பொதித்துள்ளார்‌: அதன்‌ நிறைவால்‌ முகிலும்‌ கிழிவதில்லை. 

தம்‌ அரியணையின்‌ முகத்தை மூடுகின்றார்‌: முகிலை அதன்மேல்‌ பரப்புகின்றார்‌. 
நீர்ப்பரப்பின்‌ மீது வட்டம்‌ வரைந்து, இருளுக்கும்‌ ஒளிக்குமிடையில்‌ எல்லை 
அமைத்தார்‌. 

விண்ணின்‌ பண்கள்‌ அதிர்கின்றன: அவர்‌ அதட்டலில்‌ அதிர்ச்சியடைகின்றன. 

ஆழியைத்‌ தம்‌ ஆற்றலால்‌ அடக்கினார்‌: இராகாபை அழித்தார்‌ அறிவுக்கூர்மையால்‌. 

தம்‌ மூச்சால்‌ வான்வெளியை ஒளிர்வித்தார்‌: தம்‌ கையால்‌ விரைந்தோடும்‌ பாம்பை 
ஊடூருவக்‌ குத்தினார்‌. 

ஓ! இவையாவும்‌ அவர்தம்‌ செயல்களின்‌ விளிம்புகளே! எத்துணை மென்குரல்‌ அவற்றில்‌ 
கேட்கின்றது. அவர்தம்‌ வல்லமையின்‌ இடி முழக்கத்தை அறிய யாரால்‌ இயலும்‌? 


*அதிகாரம்‌ 27. * 


யோபு தமது உரையைத்‌ தொடர்ந்து கூறியது: 

என்றுமுள்ள இறைவன்மேல்‌ ஆணை! அவர்‌ எனக்கு உரிமை வழங்க மறுத்தார்‌: எல்லாம்‌ 
வல்லவர்‌ எனக்கு வாழ்வைக்‌ கசப்பாக்கினார்‌. 

என்‌ உடலில்‌ உயிர்‌ இருக்கும்வரை, என்‌ மூக்கில்‌ கடவுளின்‌ மூச்சு இருக்கும்வரை, 

என்‌ உதடுகள்‌ வஞ்சகம்‌ உரையா: என்‌ நாவும்‌ பொய்யைப்‌ புகலாது. 

நீங்கள்‌ சொல்வது சரியென ஒருகாலும்‌ ஒப்புக்கொள்ள மாட்டேன்‌. சாகும்வரையில்‌ 
என்வாய்மையைக்‌ கைவிடவும்‌ மாட்டேன்‌. 

என்‌ நேர்மையை நான்‌ பற்றிக்‌ கொண்டேன்‌: விடவே மாட்டேன்‌: என்‌ வாழ்நாளில்‌ 
எதைக்‌ குறித்தும்‌ என்‌ உள்ளம்‌ உறுத்தவில்லை. 

என்‌ பகைவர்‌ தீயோராக எண்ணப்படட்டூம்‌: என்‌ எதிரிகள்‌ நேர்மையற்றோராகக்‌ 
கருதப்படட்டும்‌. 

கடவுள்‌ இறைப்பற்றில்லாதோரை அழித்து, அவர்களின்‌ உயிரைப்‌ பறிக்கும்போது, 
அவர்களுக்கு என்ன நம்பிக்கை? 

அவர்கள்மேல்‌ கேடுவிழும்போது இறைவன்‌ அவர்களின்‌ கூக்குரலைக்‌ கேட்பாரா? 
எல்லாம்‌ வல்லவர்‌ தரும்‌ மகிழ்ச்சியை அவர்கள்‌ நாடுவார்களா? கடவுளைக்‌ 
காலமெல்லாம்‌ அழைப்பார்களா? 

இறைவனின்‌ கைத்திறனை நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிப்பேன்‌: எல்லாம்‌ வல்லவரின்‌ 
திட்டங்களை மறைக்கமாட்டேன்‌. 


12, 
13. 


இதோ! நீங்கள்‌ யாவருமே இதைக்‌ கண்டிருக்கின்றீர்கள்‌: பின்‌, ஏன்‌ வறட்டு வாதம்‌ 


பேசுகின்றீர்கள்‌? 

இதுவே கொடிய மனிதர்‌ இறைவனிடமிருந்து பெறும்‌ பங்கு: பொல்லாதவர்‌ எல்லாம்‌ 
வல்லவரிடம்‌ பெறும்‌ சொத்து. 

அவர்களின்‌ பிள்ளைகள்‌ பெருகினும்‌ வாளால்‌ மடிவர்‌: அவர்களின்‌ வழிமரபினர்‌ உண்டு 
நிறைவடையார்‌. 


அவர்களின்‌ எஞ்சியோர்‌ நோயால்‌ மடிவர்‌: அவர்களின்‌ கைம்பெண்கள்‌ புலம்ப மாட்டார்‌. 
மணல்போல்‌ அவர்கள்‌ வெள்ளியைக்‌ குவிப்பர்‌: அடுக்கடுக்காய்‌ ஆடைகளைச்‌ சேர்ப்பர்‌. 
ஆனால்‌ நேர்மையாளர்‌ ஆடைகளை அணிவர்‌: மாசற்றவர்‌ வெள்ளியைப்‌ பங்கிடுவர்‌. 
சிலந்தி கூடு கட்டுவதுபோலும்‌, காவற்காரன்‌ குடில்‌ போடுவதுபோலும்‌ அவர்கள்‌ வீடு 
கட்டுகின்றனர்‌. 

படுக்கைக்குப்‌ போகின்றனர்‌ பணக்காரராய்‌: ஆனால்‌ இனி அவ்வாறு இராது: கண்‌ 
திறந்து பார்க்கின்றனர்‌: செல்வம்‌ காணாமற்‌ போயிற்று. 

திகில்‌ வெள்ளம்போல்‌ அவர்களை அமிழ்த்தும்‌: சுழற்காற்று இரவில்‌ அவர்களைத்‌ பக்கிச்‌ 
செல்லும்‌. 

கீழைக்‌ காற்று அவர்களை அடித்துச்‌ செல்லும்‌: அவர்களின்‌ இடத்திலிருந்து 
அவர்களைப்‌ பெயர்த்துச்‌ செல்லும்‌: 

ஈவு இரக்கமின்றி அவர்களை விரட்டும்‌: அதன்‌ பிடியிலிருந்து தலைதெறிக்க ஓடுவர்‌. 
அவர்களைப்‌ பார்த்து அது கைகொட்டி நகைக்கும்‌: அதன்‌ இடத்திலிருந்து 
அவர்கள்மேல்‌ சீறிவிழும்‌. 


*அதிகாரம்‌ 28. * 


வெள்ளிக்கு விளைநிலம்‌ உண்டு: பொன்னுக்குப்‌ புடமிடும்‌ இடமுண்டு. 

மண்ணிலிருந்து இரும்பு எடூக்கப்படுகின்றது: கல்லிலிருந்து செம்பு உருக்கப்‌ 
படுகின்றது. 

மனிதர்‌ இருளுக்கு இறுதி கண்டு, எட்டின மட்டும்‌ தோண்டி, இருட்டிலும்‌ சாவின்‌ 
இருளிலும்‌ கனிமப்‌ பொருளைத்‌ தேடுகின்றனர்‌. 

மக்கள்‌ குடியிருப்புக்குத்‌ தொலையில்‌ சுரங்கத்தைத்‌ தோண்டுவர்‌: வழிநடப்போரால்‌ 
அவர்கள்‌ மறக்கப்படுவர்‌: மனிதரிடமிருந்து கீழே இறங்கி ஊசலாடி வேலை செய்வர்‌. 
மேலே நிலத்தில்‌ உணவு விளைகின்றது: கீழே அது நெருப்புக்‌ குழம்பாய்‌ மாறுகின்றது. 
நீலமணிகள்‌ அதன்‌ கற்களில்‌ கிட்டும்‌: பொன்துகளும்‌ அதில்‌ கிடைக்கும்‌. 

அதற்குச்‌ செல்லும்‌ பாதையை, ஊன்‌ உண்ணும்‌ பறவையும்‌ அறியாது: கழுகின்‌ கண்களும்‌ 
அதைக்‌ கண்டதில்லை. 

வீறுகொண்ட விலங்குகள்‌ அதன்‌ மேல்‌ சென்றதில்லை: சிங்கமும்‌ அவ்வழி நடந்து 
கடந்ததில்லை. 

கடின பாறையிலும்‌ அவர்கள்‌ கைவைப்பர்‌: மலைகளின்‌ அடித்தளத்தையே பெயர்த்துப்‌ 
புரட்டிடூவர்‌. 

பாறைகள்‌ நடுவே சுரங்க வழிகளை வெட்டூகின்றனர்‌: விலையுயர்‌ பொருளையே 
அவர்களது கண்‌ தேடும்‌. 

ஒழுகும்‌ ஊற்றுகளைத்‌ தடுத்து நிறுத்துகின்றனர்‌: மறைவாய்‌ இருப்பதை ஒளிக்குக்‌ 
கொணர்கின்றனர்‌. 

ஆனால்‌, ஞானம்‌ எங்கே கண்டெடுக்கப்படும்‌? அறிவின்‌ உறைவிடம்‌ எங்கேயுள்ளது? 
மனிதர்‌ அதன்‌ மதிப்பை உணரார்‌: வாழ்வோர்‌ உலகிலும்‌ அது காணப்படாது. 


12, 


13. 


“என்னுள்‌ இல்லை” என உரைக்கும்‌ ஆழ்கடல்‌: “என்னிடம்‌ இல்லை” என இயம்பும்‌ 
பெருங்கடல்‌. 

தங்கத்தைக்‌ கொடுத்து அதைப்‌ பெறமுடியாது: வெள்ளியால்‌ அதன்‌ விலையை நிறுக்க 
இயலாது. 

ஓபீர்த்‌ தங்கமும்‌ கோமேதகமும்‌ அரிய நீலமணியும்‌ அதற்கு மதிப்பாகா! 

பொன்னும்‌ பளிங்கும்‌ அதற்கு நிகராகா: பசும்பொன்‌ கலன்களும்‌ பண்டமாற்றாகா. 
மணியும்‌ பவளமும்‌ அதற்கு இணையில்லை: மதிப்பினில்‌ முத்தினை ஞானம்‌ விஞ்சும்‌. 
எத்தியோப்பிய புட்பராகம்‌ அதற்கு இணையல்ல: பத்தரை மாற்றுத்‌ தங்கமும்‌ அதற்கு 
நிகரல்ல. 

அவ்வாறாயின்‌, எங்கிருந்து வருகிறது ஞானம்‌? எங்குள்ளது அறிவின்‌ உறைவிடம்‌? 
வாழ்வோர்‌ அனைவர்தம்‌ கண்களுக்கும்‌ ஒளிந்துள்ளது: வானத்துப்‌ பறவைகளுக்கும்‌ 
மறைவாய்‌ உள்ளது. 

படூகுழியும்‌ சாவும்‌ பகர்கின்றன: அதைப்பற்றிய பேச்சு காதில்‌ விழுந்தது: 

அதன்‌ வழியைத்‌ தெரிந்தவர்‌ கடவுள்‌: அதன்‌ இடத்தை அறிந்தவரும்‌ அவரே! 

ஏனெனில்‌, வையகத்தின்‌ எல்லை வரை அவர்‌ காண்கின்றார்‌: வானத்தின்கீழ்‌ 
உள்ளவற்றைப்‌ பார்க்கின்றார்‌. 

காற்றுக்கு எடையைக்‌ கடவுள்‌ கணித்தபோது, நீரினை அளவையால்‌ அளந்தபோது, 
மழைக்கு அவர்‌ கட்டளை இட்டபொழுது, இடி மின்னலுக்கு வழியை வகுத்த பொழுது, 
அவர்‌ ஞானத்தைக்‌ கண்டார்‌: அதைப்பற்றி அறிவித்தார்‌: அதை நிலைநாட்டினார்‌: 
இன்னும்‌ அதை ஆய்ந்தறிந்தார்‌. 

அவர்‌ மானிடர்க்குக்‌ கூறினார்‌: ஆண்டவர்க்கு அஞ்சுங்கள்‌: அதுவே ஞானம்‌: தீமையை 
விட்டு விலகுங்கள்‌: அதுவே அறிவு. 


*அதிகாரம்‌ 29. * 


யோபு இன்னும்‌ தொடர்ந்து பேசிய உரை: 

காண்பேனா முன்னைய திங்கள்களை: கடவுள்‌ என்னைக்‌ கண்காணித்த நாள்களை! 
அப்போது அவர்‌ விளக்கு என்‌ தலைமீது ஒளிவீசிற்று: அவரது ஒளியால்‌ இருளில்‌ நான்‌ 
நடந்தேன்‌. 

அப்போது என்‌ இளமையின்‌ நாள்களில்‌ நான்‌ இருந்தேன்‌: கடவுளின்‌ கருணை என்‌ 
குடிசை மீது இருந்தது. 

அன்று வல்லவர்‌ என்னோடு இருந்தார்‌: என்‌ மக்கள்‌ என்னைச்‌ சூழ்ந்திருந்தனர்‌. 
அப்போது என்‌ காலடிகள்‌ நெய்யில்‌ குளித்தன: பாறையிலிருந்து எனக்கு எண்ணெய்‌ 
ஆறாயப்‌ பாய்ந்தது. 

நகர வாயிலுக்கு நான்‌ செல்கையிலும்‌, பொது மன்றத்தில்‌ என்‌ இருக்கையில்‌ 
அமர்கையிலும்‌, 

என்னைக்‌ கண்டதும்‌ இளைஞர்‌ ஒதுங்கிக்கொள்வர்‌: முதிர்ந்த வயதினர்‌ எழுந்து நிற்பர்‌. 
உயர்குடி மக்கள்‌ தம்‌ பேச்சை நிறுத்துவர்‌: கைகட்டி, வாய்பொத்தி வாளாவிருப்பர்‌. 
தலைவர்தம்‌ குரல்‌ அடங்கிப்போம்‌: அவர்‌ நா அண்ணத்தோடு ஒட்டிக்கொள்ளும்‌. 
என்னைக்‌ கேட்ட செவி, என்னை வாழ்த்தியது: என்னைப்‌ பார்த்த கண்‌ எனக்குச்‌ சான்று 
பகர்ந்தது. 

ஏனெனில்‌, கதறிய ஏழைகளை நான்‌ காப்பாற்றினேன்‌: தந்‌ைத இல்லார்க்கு 
உதவினேன்‌. 

அழிய இருந்தோர்‌ எனக்கு ஆசி வழங்கினர்‌: கைம்பெண்டிர்தம்‌ உள்ளத்தைக்‌ களிப்பால்‌ 
பாடச்‌ செய்தேன்‌. 


10. 


11. 


அறத்தை அணிந்தேன்‌: அது என்‌ ஆடையாயிற்று. நீதி எனக்கு மேலாடையும்‌ பாகையும்‌ 
ஆயிற்று. 

பார்வையற்றோர்க்குக்‌ கண்‌ ஆனேன்‌: காலூனமுற்றோர்க்குக்‌ கால்‌ ஆனேன்‌. 
ஏழைகளுக்கு நான்‌ தந்தையாக இருந்தேன்‌: அறிமுகமற்றோரின்‌ வழக்குகளுக்காக 
வாதிட்டேன்‌. 

கொடியவரின்‌ பற்களை உடைத்தேன்‌: அவரின்‌ பற்களுக்கு இரையானவரை 
விடுவித்தேன்‌. 

நான்‌ எண்ணினேன்‌: “மணல்‌ மணியைப்போல்‌ நிறைந்த நாள்‌ உடையவனாய்‌ என்‌ 
இல்லத்தில்‌ சாவேன்‌. 

என்‌ வேர்‌ நீர்வரை ஓடிப்‌ பரவும்‌: இரவெல்லாம்‌ என்‌ கிளையில்‌ பனி இறங்கும்‌. 

என்‌ புகழ்‌ என்றும்‌ ஓங்கும்‌: என்‌ வில்‌ வளைதிறன்‌ கொண்டது. “ 

எனக்குச்‌ செவிகொடுக்க மக்கள்‌ காத்திருந்தனர்‌: என்‌ அறிவுரைக்காக அமைதி 
காத்தனர்‌. 

என்‌ சொல்லுக்கு மறுசொல்‌ அவர்கள்‌ கூறவில்லை: என்‌ மொழிகள்‌ அவர்களில்‌ தங்கின. 
மழைக்கென அவர்கள்‌ எனக்காய்க்‌ காத்திருந்தனர்‌: மாரிக்கெனத்‌ தங்கள்‌ வாயைத்‌ 
திறந்தனர்‌. 

நம்பிக்கை இழந்தோரை என்‌ புன்முறவல்‌ தேற்றியது: என்‌ முகப்பொலிவு உரமூட்டியது. 
நானே அவர்களுக்கு வழியைக்‌ காட்டினேன்‌: தலைவனாய்த்‌ திகழ்ந்தேன்‌: வீரர்‌ நடுவே 
வேந்தனைப்போல்‌ வாழ்ந்தேன்‌: அழுகின்றவர்க்கு ஆறுதல்‌ அளிப்பவன்‌ போல்‌ 
இருந்தேன்‌. 


*அதிகாரம்‌ 30. * 


ஆனால்‌, இன்று என்னை, என்னைவிட இளையோர்‌ ஏளனம்‌ செய்கின்றனர்‌: அவர்களின்‌ 
தந்தையரை என்‌ மந்தையின்‌ நாய்களோடு இருத்தவும்‌ உடன்‌ பட்டிரேன்‌. 

எனக்கு அவர்களின்‌ கைவன்மையால்‌ என்ன பயன்‌? அவர்கள்தாம்‌ ஆற்றல்‌ இழந்து 
போயினரே? 

அவர்கள்‌ பட்டினியாலும்‌ பசியாலும்‌ மெலிந்தனர்‌: வறண்டு, இருண்டு அழிந்த பாலைக்கு 
ஓடினர்‌. 

அவர்கள்‌ உப்புக்கீரையைப்‌ புதரிடையே பறித்தார்கள்‌: காட்டுப்‌ பூண்டின்‌ வேரே 
அவர்களின்‌ உணவு. 

மக்கள்‌ அவர்களைத்‌ தம்மிடமிருந்து விரட்டினர்‌: கள்வரைப்‌ பிடிக்கத்‌ கத்துவதுபோல்‌ 
அவர்களுக்குச்‌ செய்தனர்‌. 

ஓடைகளின்‌ உடைப்புகளிலும்‌ நிலவெடிப்புகளிலும்‌ பாறைப்பிளவுகளிலும்‌ அவர்கள்‌ 
வாழ்ந்தனர்‌. 

புதர்களின்‌ நடுவில்‌ அவர்கள்‌ கத்துவர்‌: முட்செடியின்‌ அடியில்‌ முடங்கிக்‌ கிடப்பர்‌. 
மடையனின்‌ மக்கள்‌ பெயரில்லாப்‌ பிள்ளைகள்‌: அவர்கள்‌ நாட்டிலிருந்து 
விரட்டப்பட்டனர்‌. 

இப்பொழுதோ, அவர்களுக்கு நான்‌ வசைப்பாட்டு ஆனேன்‌: அவர்களுக்கு நான்‌ 
பழமொழியானேன்‌. 

என்னை அவர்கள்‌ அருவருக்கின்றனர்‌: என்னைவிட்டு விலகிப்‌ போகின்றனர்‌: என்முன்‌ 
காறித்‌ துப்பவும்‌ அவர்கள்‌ தயங்கவில்லை. 

என்‌ வில்லின்‌ நாணைக்‌ கடவுள்‌ தளர்த்தி, என்னைத்‌ தாழ்த்தியதால்‌, என்முன்‌ அவர்கள்‌ 
கடிவாளம்‌ அற்றவராயினர்‌. 


என்‌ வலப்பக்கம்‌ கும்பல்‌ கூடுகின்றது: என்னை நெட்டித்‌ தள்ளுகின்றது: அழிவுக்கான 
வழிகளை எனக்கெதிராய்‌ வகுத்தது. 

எனக்கு அவர்கள்‌ குழி தோண்டுகின்றனர்‌: என்‌ அழிவை விரைவுபடுத்துகின்றனர்‌: 
அவர்களைத்‌ தடுப்பார்‌ யாருமில்லை. 

அகன்ற உடைப்பில்‌ நுழைவது போலப்‌ பாய்கின்றனர்‌: இடிபாடுகளுக்கு இடையில்‌ 
அலைபோல்‌ வருகின்றனர்‌. 

பெருந்திகில்‌ மீண்டும்‌ என்னைப்‌ பிடித்தது: என்‌ பெருமை காற்றோடு போயிற்று: 
முகிலென மறைந்தது என்‌ சொத்து. 

இப்பொழுதோ? என்‌ உயிர்‌ போய்க்கொண்டே இருக்கின்றது: இன்னலின்‌ நாள்கள்‌ 
என்னை இறுக்குகின்றன. 

இரவு என்‌ எலும்புகளை உருக்குகின்றது: என்னை வாட்டும்‌ வேதனை ஓய்வதில்லை. 
நோயின்‌ கொடுமை என்னை உருக்குலைத்தது: கழுத்துப்பட்டை போல்‌ என்னை 
ஒட்டிக்கொண்டது. 

கடவுள்‌ சேற்றில்‌ என்னை அமிழ்த்தி விட்டார்‌: புழுதியும்‌ சாம்பலும்போல்‌ ஆனேன்‌. 

நான்‌ உம்மை நோக்கி மன்றாடினேன்‌. ஆனால்‌, நீர்‌ எனக்குப்‌ பதில்‌ அளிக்கவில்லை, 
நான்‌ உம்முன்‌ நின்றேன்‌: நீர்‌ என்னைக்‌ கண்ணோக்கவில்லை. 

கொடூமையுள்ளவராய்‌ என்மட்டில்‌ மாறினீர்‌: உம்‌ கை வல்லமையால்‌ என்னைத்‌ 


துன்புறுத்துகின்றீர்‌: 

என்னைத்‌ பக்கிக்‌ காற்றில்‌ பறக்கவிட்டீர்‌: புயலின்‌ சீற்றத்தால்‌ என்னை 
அலைக்கழித்தீர்‌. 

ஏனெனில்‌, சாவுக்கும்‌, வாழ்வோர்‌ அனைவரும்‌ கூடுமிடத்திற்கும்‌ என்னைக்‌ கொணர்வீர்‌ 
என அறிவேன்‌. 


இருப்பினும்‌, அழிவின்‌ நடுவில்‌ ஒருவர்‌ உதவிக்கு அலறும்பொழுது, அவல நிலையில்‌ 
அவர்‌ இருக்கும்பொழுது, எவர்‌ அவருக்கு எதிராகக்‌ கையை உயர்த்துவார்‌? 
அவதிபட்டவருக்காக நான்‌ அழவில்லையா? ஏழைக்காக என்‌ உள்ளம்‌ இளகவில்லையா? 
நன்மையை எதிர்பார்த்தேன்‌: தீமை வந்தது. ஒளிக்குக்‌ காத்திருந்தேன்‌: இருளே 
வந்தது. 

என்‌ குலை நடுங்குகிறது, அடங்கவில்லை: இன்னலின்‌ நாள்கள்‌ என்னை எதிர்கொண்டு 
வருகின்றன. 

கதிரோன்‌ இன்றியும்‌ நான்‌ கருகித்‌ திரிகிறேன்‌: எழுகிறேன்‌: மன்றத்தில்‌ அழுகிறேன்‌ 
உதவிக்கு. 

குள்ள நரிக்கு உடன்பிறப்பானேன்‌: நெருப்புக்‌ கோழிக்குத்‌ தோழனும்‌ ஆனேன்‌. 

என்‌ தோல்‌ கருகி உரிகின்றது: என்‌ எலும்புகள்‌ வெப்பத்தால்‌ தீய்கின்றன. 

என்‌ யாழின்‌ ஓசை புலம்பலாயிற்று: என்‌ குழலின்‌ ஒலி அழுகையாயிற்று. 


*அதிகாரம்‌ 31. * 


கண்களோடு நான்‌ உடன்படிக்கை செய்துகொண்டேன்‌: பின்பு, கன்னி ஒருத்தியை 
எப்படி நோக்குவேன்‌? 

வானின்று கடவுள்‌ வழங்கும்‌ பங்கென்ன? விசும்பினின்று எல்லாம்‌ வல்லவர்‌ விதிக்கும்‌ 
உரிமையென்ன? 

தீயோர்க்கு வருவது கேடு அல்லவா? கொடியோர்க்கு வருவது அழிவு அல்லவா? 

என்‌ வழிகளை அவர்‌ பார்ப்பதில்லையா? என்‌ காலடிகளை அவர்‌ கணக்கிடூுவதில்லையா? 
பொய்ம்மையை நோக்கி நான்‌ போயிருந்தால்‌, வஞ்சகத்தை நோக்கி என்‌ காலடி 
விரைந்திருந்தால்‌, 


சீர்பக்கும்‌ கோலில்‌ எனை அவர்‌ நிறுக்கட்டும்‌: இவ்வாறு கடவுள்‌ என்‌ நேர்மையை 
அறியட்டும்‌. 

நெறிதவறி என்‌ காலடி போயிருந்தால்‌, கண்ணில்‌ பட்டதையெல்லாம்‌ என்‌ உள்ளம்‌ 
நாடியிருந்தால்‌, என்‌ கைகளில்‌ கறையேதும்‌ படிந்திருந்தால்‌, 

நான்‌ விதைக்க, இன்னொருவர்‌ அதனை உண்ணட்டும்‌: எனக்கென வளர்பவை வேரொடு 
பிடுங்கப்படட்டும்‌. 

பெண்ணில்‌ என்‌ மனம்‌ மயங்கியிருந்திருந்தால்‌: பிறரின்‌ கதவருகில்‌ காத்து 
க்கிடந்திருந்தால்‌, 

என்‌ மனைவி மற்றொருவனுக்கு மாவரைகட்டும்‌. மற்றவர்கள்‌ அவளோடு படுக்கட்டும்‌. 
ஏனெனில்‌, அது தீச்செயல்‌: நடுவரின்‌ தண்டனைக்குரிய பாதகம்‌. 

ஏனெனில்‌ படுகுழிவரை சுட்டெரிக்கும்‌ நெருப்பு அது: வருவாய்‌ அனைத்தையும்‌ 
அடியோடு அழிக்கும்‌ தீ அது. 

என்‌ வேலைக்காரனோ, வேலைக்காரியோ எனக்கெதிராய்‌ வழக்குக்‌ கொணரும்போது 
நான்‌ அதைத்‌ தட்டிக்‌ கழித்திருந்தால்‌, 

இறைவன்‌ எனக்கெதிராய்‌ எழும்போது நான்‌ என்ன செய்வேன்‌? அவர்‌ என்னிடம்‌ 
கணக்குக்‌ கேட்டால்‌ நான்‌ என்ன பதிலளிப்பேன்‌? 

கருப்பையில்‌ என்னை உருவாக்கியவர்தாமே அவனையும்‌ உருவாக்கினார்‌. கருப்பையில்‌ 
எங்களுக்கு வடிவளித்தவர்‌ அவர்‌ ஒருவரே அல்லவோ? 

ஏழையர்‌ விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனா? கைம்பெண்டிரின்‌ கண்கள்‌ பூத்து 
ப்போகச்‌ செய்தேனா? 

என்‌ உணவை நானே தனித்து உண்டேனா? தாய்‌ தந்தையற்றோர்‌ அதில்‌ உண்ணாமல்‌ 
போயினரா? 

ஏனெனில்‌, குழந்தைப்‌ பருவமுதல்‌ அவர்‌ என்னைத்‌ தந்தைபோல்‌ வளர்த்தார்‌: என்‌ 
தாய்வயிற்றிலிருந்து என்னை வழி நடத்தினார்‌. 

ஆடையில்லாமல்‌ எவராவது அழிவதையோ போர்வையின்றி ஏழை எவராவது 
இருந்ததையோ பார்த்துக்கொண்டு இருந்தேனா? 

என்‌ ஆட்டுமுடிக்‌ கம்பளியினால்‌ குளிர்போக்கப்பட்டு, அவர்களின்‌ உடல்‌ என்னைப்‌ 
பாராட்டவில்லையா? 

எனக்கு மன்றத்தில்‌ செல்வாக்கு உண்டு எனக்கண்டு, தாய்‌ தந்தையற்றோர்க்கு 
எதிராகக்‌ கைஓங்கினேனா? 

அப்படியிருந்திருந்தால்‌, என்‌ தோள்மூட்டு தோளிலிருந்து நெகிழ்வதாக! முழங்கை 
மூட்டு முறிந்து கழல்வதாக! 

ஏனெனில்‌, இறைவன்‌ அனுப்பும்‌ இடர்‌ எனக்குப்‌ பேரச்சம்‌: அவர்‌ மாட்சிக்குமுன்‌ 
என்னால்‌ எதுவும்‌ இயலாது. 

தங்கத்தில்‌ நான்‌ நம்பிக்கை வைத்திருந்தேனாகில்‌, “பசும்பொன்‌ என்உறுதுணை 
என்று பகர்ந்திருப்பேனாகில்‌, 

செல்வப்‌ பெருக்கினால்‌, அல்லது கை நிறையப்‌ பெற்றதால்‌ நான்‌ மகிழ்திருப்பேனாகில்‌, 
சுடர்விடும்‌ கதிரவனையும்‌ ஒளியில்‌ தவழும்‌ திங்களையும்‌ நான்‌ கண்டு, 

என்‌ உள்ளம்‌ மறைவாக மயங்கியிருந்தால்‌, அல்லது, என்‌ வாயில்‌ கை வைத்து 
முத்திமிட்டிருந்தால்‌, 

அதுவும்‌ நடுவர்‌ தீர்ப்புக்குரிய பழியாய்‌ இருக்கும்‌: ஏனெனில்‌, அது உன்னத இறைவனை 
நான்‌ மறுப்பதாகும்‌. 

என்னை வெறுப்போரின்‌ அழிவில்‌ நான்‌ மகிழ்ந்ததுண்டா? அல்லது அவர்கள்‌ இடர்படும்‌ 
போது இன்புற்றதுண்டா? 

சாகும்படி அவர்களைச்‌ சபித்து, என்‌ வாய்‌ பாவம்‌ செய்ய நான்‌ விடவில்லை. 


ம்ம்‌ 


21, 


22, 


11. 


“இறைச்சி உண்டு நிறைவு அடையாதவர்‌ யாரேனும்‌ உண்டோ?“ என்று என்‌ வீட்டார்‌ 
வினவாமல்‌ இருந்ததுண்டா? 

வீதியில்‌ வேற்றார்‌ உறங்கியதில்லை: ஏனெனில்‌, வழிப்போக்கருக்கு என்‌ வாயிலைத்‌ 
திறந்து விட்டேன்‌. 

என்‌ தீச்செயலை உள்ளத்தில்‌ புதைத்து, என்‌ குற்றங்களை மானிடர்போல்‌ மறைத்தது 
ண்டா? 

பெருங்கும்பலைக்‌ கண்டு நடுங்கி, உறவினர்‌ இகம்ச்சிக்கு அஞ்சி, நான்‌ வாளாவிருந்தது 
ண்டா? கதவுக்கு வெளியே வராதிருந்தது உண்டா? 

என்‌ வழக்கைக்‌ கேட்க ஒருவர்‌ இருந்தால்‌ எத்துணை நன்று! இதோ! என்‌ கையொப்பம்‌: 
எல்லாம்‌ வல்லவர்‌ எனக்குப்‌ பதில்‌ அளிக்கட்டும்‌! என்‌ எதிராளி வழக்கை எழுதட்டும்‌. 
உண்மையாகவே அதை என்‌ தோள்மேல்‌ பக்கிச்செல்வேன்‌! எனக்கு மணி முடியாகச்‌ 
சூட்டிக்கொள்வேன்‌. 

என்‌ நடத்தை முழுவதையுமே அவருக்கு எடுத்துரைப்பேன்‌: இளவரசனைப்போல்‌ அவரை 
அணுகிச்‌ செல்வேன்‌. 

எனது நிலம்‌ எனக்கெதிராயக்‌ கதறினால்‌, அதன்‌ படைச்சால்கள்‌ ஒன்றாக அழுதால்‌, 
விலைகொடாமல்‌ அதன்‌ விளைச்சலை உண்டிருந்தால்‌, அதன்‌ உரிமையாளரின்‌ 
உயிரைப்‌ போக்கியிருந்தால்‌, 

கோதுமைக்குப்‌ பதில்‌ முட்களும்‌, வாற்கோதுமைக்கு பதில்‌ களையும்‌ வளரட்டும்‌. 
யோபின்‌ மொழிகள்‌ முடிவுற்றன. 


*அதிகாரம்‌ 32. * 


யோபு தம்மை நேர்மையாளராகக்‌ கருதியதால்‌ இந்த மூன்று மனிதர்களும்‌ அவருடன்‌ 
சொல்லாடூவதை நிறுத்திவிட்டார்கள்‌. 

அப்பொழுது பூசியனும்‌, இராமின்‌ வீட்டைச்‌ சார்ந்த பாரக்கேலின்‌ புதல்வனுமான எலிகூ 
சீற்றம்‌ அடைந்தான்‌. 

யோபு கடவுளைவிடத்‌ தம்மை நேர்மையாளராய்க்‌ கருதியதால்‌ அவர்மீது சினம்‌ 
கொண்டான்‌. மூன்று நண்பர்கள்மீதும்‌ அவன்‌ கோபப்பட்டான்‌. ஏனெனில்‌ யோபின்‌ மீது 
அவர்கள்‌ குற்றம்‌ சாட்டினார்களேயன்றி, அதற்கான ஆதாரத்தை எடுத்துக்‌ கூறவில்லை. 
எலிகூ யோபிடம்‌ பேச இதுவரை காத்திருந்தான்‌. ஏனெனில்‌, அவனை விட அவர்கள்‌ 
வயதில்‌ முதிர்ந்தவர்கள்‌. 

அந்த மூவரும்‌ தகுந்த மறுமொழி தரவில்லை எனக்‌ கண்ட எலிகூ இன்னும்‌ ஆத்திரம்‌ 
அடைந்தான்‌. 

ஆகவே பூசியனும்‌ பாரக்கேலின்‌ புதல்வனுமான எலிகூ பேசத்‌ தொடங்கினான்‌: நான்‌ 
வயதில்‌ சிறியவன்‌: நீங்களோ பெரியவர்‌. ஆகவே, என்‌ கருத்தை உங்களிடம்‌ உரைக்கத்‌ 
தயங்கினேன்‌: அஞ்சினேன்‌. 

நான்‌ நினைத்தேன்‌: “முதுமை பேசட்டும்‌: வயதானோர்‌ ஞானத்தை உணர்த்தட்டும்‌.” 
ஆனால்‌, உண்மையில்‌ எல்லாம்‌ வல்லவரின்‌ மூச்சே, மனிதரில்‌ இருக்கும்‌ அந்த ஆவியே 
உய்த்துணர்வை அளிக்கின்றது. 

வயதானோர்‌ எல்லாம்‌ ஞானிகள்‌ இல்லை: முதியோர்‌ நீதியை அறிந்தவரும்‌ இல்லை. 
ஆகையால்‌ நான்‌ சொல்கின்றேன்‌: எனக்குச்‌ செவி கொடுத்தருள்க! நானும்‌ என்‌ 
கருத்தைச்‌ சொல்கின்றேன்‌. 

இதோ! உம்‌ சொற்களுக்காகக்‌ காத்திருந்தேன்‌, நீங்கள்‌ ஆய்ந்து கூறிய 
வார்த்தைகளை, அறிவார்ந்த கூற்றை நான்‌ கேட்டேன்‌. 


11. 


1.2. 


உங்களைக்‌ கவனித்துக்‌ கேட்டேன்‌: உங்களுள்‌ எவரும்‌ யோபின்‌ கூற்று தவறென 
எண்பிக்கவில்லை. அவர்‌ சொற்களுக்கு தக்க பதில்‌ அளிக்கவுமில்லை. 

எச்சரிக்கை! “நாங்கள்‌ ஞானத்தைக்‌ கண்டு கொண்டோம்‌: இறைவனே அவர்மீது 
வெற்றி கொள்ளட்டும்‌: மனிதரால்‌ முடியாது” என்று சொல்லாதீர்கள்‌! 

என்னை நோக்கி யோபு தம்மொழிகளைக்‌ கூறவில்லை: உங்கள்‌ சொற்களில்‌ அவருக்கு 
நான்‌ பதிலளிக்கமாட்டேன்‌. 

அவர்கள்‌ மலைத்துப்‌ போயினர்‌: மீண்டும்‌ மறுமொழி உரையார்‌: அவர்கள்‌ ஒரு 
வார்த்தையும்‌ சொல்வதற்கில்லை. 

அவர்கள்‌ பேசவில்லை: நின்று கொண்டிருந்தாலும்‌ பதில்‌ சொல்லவில்லை: நான்‌ 
இன்னும்‌ காத்திருக்க வேண்டுமா? 

நானும்‌ எனது பதிலைக்‌ கூறுவேன்‌: நானும்‌ எனது கருத்தை நவில்வேன்‌. 

ஏனெனில்‌, சொல்லவேண்டியவை என்னிடம்‌ நிறையவுள்ளன: என்‌ உள்ளத்தில்‌ ஆவி 
என்னை உந்துகின்றது. 

இதோ! என்‌ நெஞ்சம்‌ அடைபட்ட திராட்சை இரசம்‌ போல்‌ உள்ளது: வெடிக்கும்‌ புது 
இரசத்‌ துருத்தி போல்‌ உள்ளது. 

நான்‌ பேசுவேன்‌: என்‌ நெஞ்சை ஆற்றிக்‌ கொள்வேன்‌: வாய்திறந்து நான்‌ பதில்‌ அளிக்க 
வேண்டும்‌. 

நான்‌ யாரிடமும்‌ ஒருதலைச்‌ சார்பாய்‌ இருக்கமாட்டேன்‌: நான்‌ யாரையும்‌ பொய்யாகப்‌ 
புகழ மாட்டேன்‌. 

ஏனெனில்‌, பசப்பிப்‌ புகழ எனக்குத்‌ தெரியாது: இல்லையேல்‌, படைத்தவரே விரைவில்‌ 
என்னை அழித்திடூவார்‌. 


*அதி காரம்‌ 33. * 


ஆனால்‌ இப்பொழுது, யோபே! எனக்குச்‌ செவிகொடும்‌: என்‌ எல்லா வார்த்தைகளையும்‌ 
கேளும்‌. 

இதோ! நான்‌ வாய்‌ திறந்துவிட்டேன்‌: என்‌ நாவினால்‌ பேசுகிறேன்‌. 

என்‌ உள்ளத்தின்‌ நேர்மையை என்‌ சொற்கள்‌ விளம்பும்‌: அறிந்ததை உண்மையாய்‌ 
இயம்பும்‌ என்‌ உதடூகள்‌. 

இறைவனின்‌ ஆவி என்னைப்‌ படைத்தது: எல்லாம்‌ வல்லவரின்‌ மூச்சு என்னை 
வாழ்விக்கின்றது. 

உம்மால்‌ முடிந்தால்‌ எனக்குப்‌ பதில்‌ சொல்லும்‌: என்னோடு வழக்காட எழுந்து நில்லும்‌. 
இதோ! இறைவன்‌ முன்னிலையில்‌ நானும்‌ நீவிரும்‌ ஒன்றே: உம்மைப்போல்‌ நானும்‌ 
களிமண்ணிலிருந்து செய்யப்பட்டவனே! 

இதோ! நீர்‌ எனக்கு அஞ்சி நடுங்க வேண்டியதில்லை: நான்‌ வலுவாக உம்மைத்‌ 
தாக்கமாட்டேன்‌. 

உண்மையாகவே என்‌ காதுகளில்‌ விழ நீர்‌ கூறினீர்‌: நானும்‌ அம்மொழிகளின்‌ ஒலியைக்‌ 
கேட்டேன்‌: 

“குற்றமில்லாத்‌ பயவன்‌ நான்‌: மாசற்ற வெண்‌ மனத்தான்‌ யான்‌. 

இதோ! அவர்‌ என்னில்‌ குற்றம்காணப்‌ பார்க்கின்றார்‌: அவர்‌ என்னை எதிரியாக 
எண்ணுகின்றார்‌. 

மரத்‌ துளையில்‌ என்‌ கால்களை மாட்டூகின்றார்‌: என்‌ காலடிகளையெல்லாம்‌ 
கவனிக்கின்றார்‌”. 

இதோ! இது சரியென்று: பதில்‌ உமக்குக்‌ கூறுகிறேன்‌: கடவுள்‌ மனிதரைவிடப்‌ 
பெரியவர்‌. 


13. 
14. 


15 


16. 
17. 


18. 


19, 


20. 


21; 


22. 
கரி 


24. 


கபி 


26. 


க. 


“என்‌ சொல்‌ எதற்கும்‌ அவர்‌ பதில்‌ கூறுவதில்லை” என ஏன்‌ அவரோடு வழக்காடூகின்றீர்‌? 
ஏனெனில்‌, இறைவன்‌ முதலில்‌ ஒருவகையில்‌ இயம்புகின்றார்‌: இரண்டாவது 
வேறுவகையில்‌ விளம்புகின்றார்‌: அதை யாரும்‌ உணர்வதில்லை. 

கனவில்‌, இரவின்‌ காட்சியில்‌ ஆழ்துமில்‌ மனிதரை ஆட்கொள்கையில்‌: படுக்கையில்‌ 
அவர்கள்‌ அயர்ந்து உறங்குகையில்‌, 

அவர்‌ மனிதரின்‌ காதைத்‌ திறக்கின்றார்‌: எச்சரிக்கை மூலம்‌ அச்சுறுத்துகின்றார்‌. 
இவ்வாறு மாந்தரிடமிருந்து தீவினையை நீக்குகின்றார்‌: மனிதரிடமிருந்து ஆணவத்தை 
அகற்றுகின்றார்‌. 

அவர்களின்‌ ஆன்மாவைக்‌ குழியிலிருந்தும்‌, உயிரை வாளின்‌ அழிவிலிருந்தும்‌ 
காக்கின்றார்‌. 

படுக்கையில்‌ படும்‌ வேதனையினாலும்‌ எலும்பில்‌ தீரா வலியினாலும்‌ அவர்கள்‌ 
கண்டித்துத்‌ திருத்தப்படுகின்றார்கள்‌. 

அப்போது அவர்களின்‌ உயிர்‌ உணவையும்‌, அவர்களின்‌ ஆன்மா அறுசுவை உண்டியையும்‌ 
அருவருக்கும்‌. 

அவர்களின்‌ சதை கரைந்து மறையும்‌: காணப்படா அவர்களின்‌ எலும்புகள்‌ வெளியே 
தெரியும்‌. 

அவர்களின்‌ ஆன்மா குழியினையும்‌ அவர்களின்‌ உயிர்‌ அழிப்போரையும்‌ அணுகும்‌. 

மனிதர்‌ சார்பாக இருந்து, அவர்களுக்கு நேர்மையானதைக்‌ கற்பிக்கும்‌ ஓர்‌ 
ஆயிரத்தவராகிய வானபதர்‌ 

அவர்களின்‌ மீது இரங்கி, குழியில்‌ விழாமல்‌ இவர்களைக்‌ காப்பாற்றும்‌: ஏனெனில்‌, 
இவர்களுக்கான மீட்டுத்‌ தொகை என்னிடமுள்ளது: 

இவர்களின்‌ மேனி இளைஞனதைப்போல்‌ ஆகட்டும்‌: இவர்கள்‌ இளமையின்‌ 
நாள்களுக்குத்‌ திரும்பட்டும்‌ 

என்று கடவுளிடம்‌ மன்றாடினால்‌, அவர்‌ அவர்களை ஏற்றுக்‌ கொள்வார்‌: அவர்தம்‌ 
முகத்தை மகிழ்ச்சியோடு அவர்கள்‌ காணச்‌ செய்வார்‌: அவர்களுக்குத்‌ தம்‌ மீட்பை 
மீண்டும்‌ அளிப்பார்‌. 

அவர்கள்‌ மனிதர்‌ முன்‌ இவ்வாறு அறிக்கையிடுவர்‌: “நாங்கள்‌ பாவம்‌ செய்தோம்‌: 
நேரியதைக்‌ கோணலாக்கினோம்‌: இருப்பினும்‌ அதற்கேற்ப நாங்கள்‌ 
தண்டிக்கப்படவில்லை: 

எங்கள்‌ ஆன்மாவைக்‌ குழியில்‌ விழாது அவர்‌ காத்தார்‌: எங்கள்‌ உயிர்‌ ஒளியைக்‌ காணும்‌.“ 
இதோ இறைவன்‌ இவற்றையெல்லாம்‌ மனிதர்க்கு மீண்டும்‌ மீண்டும்‌ செய்கிறார்‌. 
இவ்வாறு குழியிலிருந்து அவர்களின்‌ ஆன்மாவைக்‌ காப்பாற்றுகின்றார்‌: வாழ்வோரின்‌ 
ஒளியை அவர்கள்‌ காணச்‌ செய்கின்றார்‌. 

யோபே! கவனியும்‌! எனக்குச்‌ செவிகொடும்‌: பேசாதிரும்‌: நான்‌ பேசுவேன்‌. 
சொல்வதற்கு இருந்தால்‌, எனக்குப்‌ பதில்‌ சொல்லும்‌: பேசுக! உம்மை 
நேர்மையுள்ளவரெனக்‌ காட்டவே நான்‌ விழைகின்றேன்‌. 

இல்லையெனில்‌, நீர்‌ எனக்குச்‌ செவி சாயும்‌: பேசாதிரும்‌: நான்‌ உமக்கு ஞானத்தைக்‌ 
கற்பிப்பேன்‌. 


*அதிகாரம்‌ 34. * 
எலிகூ தொடர்ந்து கூறினான்‌: 


ஞானிகளே! என்‌ சொற்களைக்‌ கேளுங்கள்‌: அறிஞர்களே! எனக்குச்‌ செவிகொடுங்கள்‌. 
நாக்கு உணவைச்‌ சுவைத்து அறிவதுபோல, காது சொற்களைப்‌ பகுத்துணர்கின்றது. 


19. 


20. 


டி 


22. 


222 
24. 


ரி 


26. 
தட 


28. 


நேர்மை எதுவோ அதை நமக்கு நாமே தேர்ந்துகொள்வோம்‌: நல்லது எதுவோ அதை 
நமக்குள்ளேயே முடிவு செய்வோம்‌. 

ஆனால்‌ யோபு சொல்லியுள்ளார்‌: நான்‌ நேர்மையானவன்‌: ஆனால்‌ இறைவன்‌ என்‌ 
உரிமையைப்‌ பறித்துக்‌ கொண்டார்‌, 

நான்‌ நேர்மையாக இருந்தும்‌ என்னைப்‌ பொய்யனாக்கினார்‌: நான்‌ குற்றமில்லாதிருந்து 
ம்‌ என்‌ புண்‌ ஆறாததாயிற்று.” 

யோபைப்‌ போன்று இருக்கும்‌ மனிதர்‌ யார்‌? நீர்குடிப்பதுபோல்‌ அவர்‌ இறைவனை 
இகழ்கின்றார்‌: 

தீங்கு செய்வாரோடு தோழமை கொள்கின்றார்‌: கொடியவருடன்‌ கூடிப்‌ பழகுகின்றார்‌. 
ஏனெனில்‌, அவர்‌ சொல்லியுள்ளார்‌: “கடவுளுக்கு இனியவராய்‌ நடப்பதானால்‌ எந்த 
மனிதருக்கும்‌ எப்பயனுமில்லை.” 

ஆகையால்‌, அறிந்துணரும்‌ உள்ளம்‌ உடையவர்களே! செவிகொடுங்கள்‌! தீங்கிழைப்பது 
இறைவனுக்கும்‌, தவறு செய்வது எல்லாம்‌ வல்லவருக்கும்‌ தொலைவாய்‌ இருப்பதாக! 
ஏனெனில்‌, ஒருவரின்‌ செயலுக்கேற்ப அவர்‌ கைம்மாறு செய்கின்றார்‌: அவரது 
நடத்தைக்கேற்ப நிகழச்செய்கின்றார்‌. 

உண்மையாகவே, கொடுமையை இறைவன்‌ செய்யமாட்டார்‌: நீதியை எல்லாம்‌ வல்லவர்‌ 
புரட்டமாட்டார்‌. 

பூவுலகை அவர்‌ பொறுப்பில்‌ விட்டவர்‌ யார்‌? உலகனைத்தையும்‌ அவரிடம்‌ 
ஒப்படைத்தவர்‌ யார்‌? 

அவர்தம்‌ ஆவியைத்‌ தம்மிடமே எடுத்துக்கொள்வதாக இருந்தால்‌, தம்‌ உயிர்‌ மூச்சை 
மீண்டும்‌ பெற்றுக்‌ கொள்வதாய்‌ இருந்தால்‌, 

ஊனுடம்பு எல்லாம்‌ ஒருங்கே ஒழியும்‌: மனிதர்‌ மீண்டும்‌ மண்ணுக்குத்‌ திரும்புவர்‌: 

உமக்கு அறிவிருந்தால்‌ இதைக்‌ கேளும்‌: என்‌ சொற்களின்‌ ஒலிக்குச்‌ செவிகொடும்‌. 
உண்மையில்‌, நீதியை வெறுப்பவரால்‌ ஆட்சி செய்ய இயலுமா? வாய்மையும்‌ வல்லமையும்‌ 
உடையவரை நீர்‌ பழிப்பீரோ? 

அவர்‌ வேந்தனை நோக்கி வீணன்‌ என்றும்‌ கோமகனைப்‌ பார்த்து “கொடியோன்‌” 
என்றும்‌ கூறுவார்‌. 

அவர்‌ ஆளுநனை ஒருதலைச்சார்பாய்‌ நடத்த மாட்டார்‌: ஏழைகளை விடச்‌ செல்வரை 
உயர்வாயக்‌ கருதவுமாட்டார்‌: ஏனெனில்‌, அவர்கள்‌ அனைவரும்‌ அவர்‌ 
கைவேலைப்பாடுகள்‌ அல்லவா? 

நொடிப்பொழுதில்‌ அவர்கள்‌ மடிவர்‌: நள்ளிரவில்‌ நடுக்கமுற்று அழிவர்‌: ஆற்றல்‌ மிக்காரும்‌ 
மனித உதவியின்றி அகற்றப்படுவர்‌. 

ஏனெனில்‌, அவரின்‌ விழிகள்‌ மனிதரின்‌ வழிகள்மேல்‌ உள்ளன: அவர்களின்‌ 
அடிச்சுவடுகளை அவர்‌ காண்கிறார்‌. 

கொடுமை புரிவோர்‌ தங்களை ஒளித்துக்கொள்ள இருளும்‌ இல்லை: இறப்பின்‌ நிழலும்‌ 
இல்லை. 

இறைவன்முன்‌ சென்று கணக்குக்‌ கொடுக்க, எவருக்கும்‌ அவர்‌ நேரம்‌ குறிக்கவில்லை. 
வலியோரை நொறுக்குவதற்கு அவர்‌ ஆய்ந்தறிவு செய்யத்தேவையில்லை, அன்னார்‌ 
இடத்தில்‌ பிறரை அமர்த்துவார்‌. 

அவர்களின்‌ செயலை அவர்‌ அறிவார்‌: ஆதலால்‌ இரவில்‌ அவர்களை வீழ்த்துவார்‌: 
அவர்களும்‌ நொறுக்கப்படூவர்‌. 

அவர்கள்‌ கொடுஞ்செயலுக்காக அவர்‌ மக்கள்‌ கண்முன்‌ அவர்களை வீழ்த்துவார்‌. 
ஏனெனில்‌, அவரைப்‌ பின்பற்றாமல்‌ அவர்கள்‌ விலகினர்‌: அவர்தம்‌ நெறியனைத்தையும்‌ 
அவர்கள்‌ பொருட்படுத்தவில்லை: 

ஏழையின்‌ குரல்‌ அவருக்கு எட்டச்‌ செய்தனர்‌: அவரும்‌ ஒடுக்கப்பட்டவர்‌ குரலைக்‌ 
கேட்டார்‌. 


2, 


30. 


12. 


13. 


அவர்‌ பேசாதிருந்தால்‌, யார்‌ அவரைக்‌ குறைகூற முடியும்‌? அவர்தம்முகத்தை மறைத்துக்‌ 
கொண்டால்‌, யார்தான்‌ அவரைக்‌ காணமுடியும்‌? நாட்டையும்‌ தனி மனிதரையும்‌ அவரே 
கண்காணிக்கின்றார்‌. 

எனவே, இறைப்பற்றில்லாதவரோ மக்களைக்‌ கொடுமைப்‌ படுத்துபவரோ ஆளக்கூடாது 


எவராவது இறைவனிடம்‌ இவ்வாறு கேட்பதுண்டா: “நான்‌ தண்டனை பெற்றுக்‌ 
கொண்டேன்‌: இனி நான்‌ தவறு செய்யமாட்டேன்‌. 

தெரியாமல்‌ செய்ததை எனக்குத்‌ தெளிவாக்கும்‌: தீங்கு செய்திருந்தாலும்‌, இனி அதை 
நான்‌ செய்யேன்‌.” 

நீர்‌ உம்‌ தவற்றை உணர மறுக்கும்போது, கடவுள்‌ உம்‌ கருத்துக்கேற்ப கைம்மாறு 
வழங்கவேண்டுமா? நீர்‌ தான்‌ இதைத்‌ தீர்மானிக்க வேண்டும்‌: நான்‌ அல்ல: ஆகையால்‌ 
உமக்குத்‌ தெரிந்ததைக்‌ கூறும்‌. 

புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ உடையவரும்‌ எனக்குச்‌ செவி சாய்ப்பவர்களில்‌ ஞானம்‌ 
உள்ளவரும்‌ இவ்வாறு சொல்வர்‌: 

யோபு புரியாமல்‌ பேசுகின்றார்‌: அவர்‌ சொற்களும்‌ பொருளற்றவை. 

யோபு இறுதிவரை சோதிக்கப்படவேண்டுமா? ஏனெனில்‌, அவரின்‌ மொழிகள்‌ 
தீயோருடையவைபோல்‌ உள்ளன. 

யோபு தாம்‌ பாவம்‌ செய்ததோடு கிளர்ச்சியும்‌ செய்கின்றார்‌: ஏளனமாய்‌ நம்மிடையே 
அவர்‌ கை தட்டூகின்றார்‌: இறைவனுக்கு எதிராக வார்த்தைகளைக்‌ கொட்டுகின்றார்‌. 


*அதிகாரம்‌ 35. * 


எலிகூ தொடர்ந்து கூறினான்‌: 

“நான்‌ இறைவன்முன்‌ நேர்மையானவன்‌” என நீர்‌ சொல்வது சரியனெ நினைக்கின்றீரா? 
“நான்‌ பாவம்‌ செய்யாததனால்‌ எனக்கு என்ன ஆதாயம்‌? எனக்கு என்ன நன்மை?” என 
நீர்‌ கேட்கின்றீர்‌. 

உமக்கும்‌ உம்‌ நண்பர்களுக்கும்‌ சேர்த்து நான்‌ பதில்‌ அளிக்கின்றேன்‌: 

வானங்களைப்‌ பாரும்‌: கவனியும்‌: இதோ! உம்மைவிட உயரேயிருக்கும்‌ முகில்கள்‌! 

நீர்‌ பாவம்‌ செய்தால்‌, அவருக்கெதிராய்‌ என்ன சாதிக்கின்றீர்‌? நீர்‌ மிகுதியான 
குற்றங்களைச்‌ செய்வதால்‌ அவருக்கு என்ன செய்து விடுகின்றீர்‌? 

நீர்‌ நேர்மையாய்‌ இருப்பதால்‌ இவருக்கு நீர்‌ அளிப்பதென்ன? அல்லது உம்‌ 
கையிலிருந்து அவர்‌ பெறுவதென்ன? 

உம்‌ கொடுமை உம்மைப்போன்ற மனிதரைக்‌ துன்புறுத்துகின்றது: உம்‌ நேர்மையும்‌ 
மானிடர்க்கே நன்மை பயக்கின்றது. 

கொடுமைகள்‌ குவிய அவர்கள்‌ கூக்குரலிடூவர்‌: வலியவர்‌ கைவன்மையால்‌ கத்திக்‌ 
கதறுவர்‌. 

ஆனால்‌ இவ்வாறு எவரும்‌ சொல்வதில்லை: “எங்கே என்னைப்‌ படைத்த கடவுள்‌? 
இரவில்‌ பாடச்‌ செய்பவர்‌ எங்கே? 

நானிலத்தின்‌ விலங்குகளைவிட நமக்கு அதிகமாய்க்‌ கற்பிக்கின்ற வரும்‌ வானத்துப்‌ 
புள்ளினங்களை விட நம்மை ஞானி ஆக்குகின்ற வரும்‌ அவரன்றோ?” 

அங்கே அவர்கள்‌ கூக்குரலிடுகின்றனர்‌: பொல்லார்‌ செருக்கின்‌ பொருட்டு அவர்‌ பதில்‌ 
ஒன்றும்‌ சொல்லார்‌. 

வீண்‌ வேண்டலை இறைவன்‌ கண்டிப்பாய்க்‌ கேளார்‌: எல்லாம்‌ வல்லவர்‌ அதைக்‌ 
கவனிக்கவும்‌ மாட்டார்‌. 


14. 


இப்படியிருக்க, “நான்‌ அவரைப்‌ பார்க்கவில்லை: தீர்ப்பு அவரிடம்‌ இருக்கின்றது. நான்‌ 
அவருக்காகக்‌ காத்திருக்கின்றேன்‌:” என்று நீர்‌ கூறும்போது, எப்படி 
உமக்குச்செவிகொடுப்பார்‌? 

இப்பொழுதோ, “கடவுளின்‌ சினம்‌ தண்டிப்பதில்லை: மனிதனின்‌ மடமையை அவ்வளவாய்‌ 
அவர்‌ நோக்குவதில்லை” என எண்ணி, 

யோபு வெற்றுரை விளம்புகின்றார்‌: அறிவில்லாமல்‌ சொற்களைக்‌ கொட்டுகின்றார்‌. 


*அதிகாரம்‌ 36. * 


எலிகூ தொடர்ந்து பேசலானான்‌: 

சற்றுப்‌ பொறும்‌: காட்டுவேன்‌ உமக்கு கடவுள்‌ சார்பாய்‌ நான்‌ கூற வேண்டியவற்றை. 
தொலையிலிருந்து என்‌ அறிவைக்‌ கொணர்வேன்‌: எனை உண்டாக்கியவர்க்கு 
நேர்மையை உரித்தாக்குவேன்‌. 

ஏனெனில்‌, மெய்யாகவே பொய்யன்று என்‌ சொற்கள்‌: அறிவுநிறைந்த நான்‌ உம்‌ நடுவே 
உள்ளேன்‌. 

இதோ! இறைவன்‌ வல்லவர்‌: எவரையும்‌ புறக்கணியார்‌: அவர்‌ வல்லமையும்‌ ஞானமும்‌ 
கொண்டவர்‌. 

கொடியவரை அவர்‌ வாழவிடார்‌: ஒடுக்கப்படுவோர்க்கு உரிமையை வழங்குவார்‌: 
நேர்மையாளர்மீது கொண்ட பார்வையை அகற்றார்‌: அரசர்களை அரியணையில்‌ 
அமர்த்துகின்றார்‌: என்றென்றும்‌ அவர்கள்‌ ஏற்றமடைவர்‌. 

ஆனால்‌ அவர்கள்‌ சங்கிலியால்‌ கட்டூண்டாரெனில்‌, வேதனையின்‌ கயிற்றில்‌ 
அகப்பட்டாரெனில்‌, 

அவர்கள்‌ செய்ததையும்‌ மீறியதையும்‌, இறுமாப்புடன்‌ நடந்ததையும்‌ எடுத்து இயம்புவார்‌. 
அறிவுரைகளுக்கு அவர்கள்‌ செவியைத்‌ திறப்பார்‌: தீச்செயலிலிருந்து திரும்புமாறு 
ஆணையிடுவார்‌. 

அவர்கள்‌ கேட்டு, அவர்க்குப்‌ பணி புரிந்தால்‌, வளமாய்த்‌ தங்கள்‌ நாள்களையும்‌ 
இன்பமாய்த்‌ தங்கள்‌ ஆண்டுகளையும்‌ கழிப்பர்‌. 

செவிகொடுக்காவிடில்‌ வாளால்‌ மடிவர்‌. அறிவின்ற அவர்கள்‌ அழிந்துபோவர்‌. 
தீயமனத்தோர்‌ வெஞ்சினம்‌ வளர்ப்பர்‌: அவர்களை அவர்‌ கட்டிப்போடுகையில்‌ 
உதவிக்காகக்‌ கதறமாட்டார்‌. 

அவர்கள்‌ இளமையில்‌ மடிவர்‌: காமுகரோடூ அவர்கள்‌ வாழ்வு முடியும்‌. 

துன்புற்றோரைத்‌ துன்பத்தால்‌ காப்பார்‌: வேதனையால்‌ அவர்கள்‌ காதைத்‌ திறப்பார்‌. 
இடுக்கண்‌ வாயினின்று உங்களை இழுத்துக்‌ காத்தார்‌: ஒடுக்கமற்ற பரந்த வெளியில்‌ 
சேர்த்தார்‌. உங்கள்‌ பந்தியை ஊட்டமுள உணவால்‌ நிரப்பினார்‌. 

பொல்லார்க்குரிய தீர்ப்பு உங்கள்மீது வந்தது: தீர்ப்பும்‌ நீதியும்‌ உங்களைப்‌ பற்றிப்‌ 
பிடித்தன. 

வளமையால்‌ வழிபிறழாமல்‌ பார்த்துக்கொள்ளும்‌: நிறைந்த  கையூட்டால்‌ 
நெறிதவறாதேயும்‌. 

உம்‌ நிறைந்த செல்வமும்‌ வல்லமையின்‌ முழு ஆற்றலும்‌ இன்னலில்‌ உமக்கு உதவுமா? 
இருந்த இடத்திலேயே மக்கள்‌ மடியும்‌ இரவுக்காக ஏங்காதீர்‌. 

துன்பத்தைவிட தீச்செயலையே நீர்‌ தேர்ந்துகொண்டீர்‌: எனவே அதற்குத்‌ 
திரும்பாதபடி எச்சரிக்கையாயிரும்‌. 

இதோ! ஆற்றலில்‌ இறைவன்‌ உயர்ந்தவர்‌: அவருக்கு நிகரான ஆசிரியர்‌ உளரோ? 

அவர்‌ நெறியை அவர்க்கு வகுத்தவர்‌ யார்‌? அவர்க்கு “நீர்‌ வழிதவறினிர்‌” எனச்‌ சொல்ல 
வல்லவர்‌ யார்‌? 


15: 


16. 


அவர்‌ செயலைப்‌ புகழ்வதில்‌ கருத்தாயிரும்‌. மாந்தர்‌ அதனைப்‌ பாடிப்போயினர்‌. 

மனித இனம்‌ முழுவதும்‌ அதைக்‌ கண்டது: மனிதன்‌ தொலையிலிருந்தே அதை 
நோக்குவான்‌. 

இதோ! இறைவன்‌ பெருமை மிக்கவர்‌: நம்‌ அறிவுக்கு அப்பாற்பட்டவர்‌: அவர்தம்‌ 
ஆண்டுகள்‌ எண்ணற்றவை: கணக்கிட முடியாதவை. 

நீர்த்துளிகளை அவர்‌ ஆவியாக இழுக்கின்றார்‌: அவற்றை மழையாக வடித்துக்‌ 
கொடுக்கின்றார்‌. 

முகில்கள்‌ அவற்றைப்‌ பொழிகின்றன: மாந்தர்மேல்‌ அவற்றை மிகுதியாகப்‌ பெய்கின்றன. 
பரவும்‌ முகில்களையும்‌ அவர்தம்‌ மணிப்பந்தலின்‌ ஆர்ப்பரிப்பினையும்‌ ஆய்ந்தறிபவர்‌ யார்‌? 
இதோ! தம்மைச்‌ சுற்றி மின்னல்‌ ஒளிரச்‌ செய்கின்றார்‌. கடலின்‌ அடித்தளத்தை 
மூடுகின்றார்‌. 

இவற்றால்‌, மக்களினங்கள்மீது தீர்ப்பளிக்கின்றார்‌: அதிகமாய்‌ உணவினை 
அளிக்கின்றார்‌. 

மின்னலைத்‌ தம்‌ கைக்குள்‌ வைக்கின்றார்‌: இலக்கினைத்‌ தாக்க ஆணை இடுகின்றார்‌. 
இடிமுழக்கம்‌ அவரைப்பற்றி எடுத்துரைக்கும்‌: புயல்‌ காற்று அவர்‌ சீற்றத்தைப்‌ புகலும்‌. 


*அதிகாரம்‌ 37. * 


இதைக்கண்டு நடுங்குகிறது என்‌ இதயம்‌: தன்‌ இடம்‌ பெயர்ந்து அது துடிக்கின்றது. 
அவரது குரலின்‌ இடியோசையையும்‌ அவர்‌ வாயினின்று வரும்‌ முழக்கத்தையும்‌ 
கவனமுடன்‌ கேளுங்கள்‌. 

விசும்பின்கீழ்‌ மின்னலை மிளிரச்‌ செய்கின்றார்‌: மண்ணகத்தின்‌ எல்லைவரை செல்ல 
வைக்கின்றார்‌. 

அதனை அடுத்து அதிரும்‌ அவர்‌ குரல்‌: பேரொலியில்‌ அவர்‌ முழங்கிடுவாரே: மின்னலை 
நிறுத்தார்‌ அவர்தம்‌ குரல்‌ ஒலிக்கையிலே. 

கடவுள்‌ வியத்தகு முறையில்‌ தம்‌ குரலால்‌ முழங்குகின்றார்‌: நம்‌ அறிவுக்கு எட்டாத 
பெரியனவற்றைச்‌ செய்கின்றார்‌. 

ஏனெனில்‌, உறைபனியை “மண்மிசை விழு” என்பார்‌: மாரியையும்‌ பெருமழையையும்‌ 
“உரத்துப்‌ பெய்க” என்பார்‌. 

எல்லா மனிதரும்‌ அவரது கைத்திறனை அறிய, எல்லா மாந்தரின்‌ கையையும்‌ 
கட்டிப்போடுவார்‌. 

பின்னர்‌ விலங்கு தன்‌ பொந்தினுள்‌ நுழையும்‌: தம்‌ குகைக்குள்‌ அது தங்கும்‌. 

அவர்தம்‌ கிடங்கிலிருந்து சுழற்காற்றும்‌ வாடைக்காற்றிலிருந்து குளிரும்‌ கிளம்பும்‌. 
கடவுளின்‌ மூச்சால்‌ பனிக்கட்டி உறையும்‌: பரந்த நீர்நிலை உறைந்து போகும்‌. 

அவர்‌ முகிலில்‌ நீர்த்துளிகளைத்‌ திணிப்பார்‌: கொண்டல்‌ அவர்‌ ஒளியைத்‌ தெறிக்கும்‌. 
மேகம்‌ அவரது ஆணைப்படியே சுழன்று ஆடும்‌: அவர்‌ ஆணையிடுவதை எல்லாம்‌ 
மண்மிசை செய்யும்‌. 

கண்டிக்கவோ, கருணைக்காட்டவோ இவற்றை உலகில்‌ அவர்‌ நிகழச்செய்கின்றார்‌. 
யோபே! செவிகொடும்‌: இறைவனின்‌ வியத்தகு செயல்களை நின்று நிதானித்துக்‌ 
கவனியும்‌. 

கடவுள்‌ எவ்வாறு அவற்றை ஒழுங்குபடுத்துகின்றார்‌ என்றோ, அவர்தம்‌ முகில்கள்‌ எப்படி 
மின்னலைத்‌ தெறிக்கின்றன என்றோ அறிவீரா? 

முகில்கள்‌ எவ்வாறு மிதக்கின்றன என உமக்குத்‌ தெரியுமா? அவை நிறை அறிவுள்ளவரின்‌ 
வியத்தகு செயல்கள்‌ அல்லவா! 


1.1: 


18. 


15 
16. 


தென்திசைக்‌ காற்றினால்‌ நிலம்‌ இறுக்கப்படுகையில்‌ உம்‌ உடையின்‌ வெப்பத்தால்‌ 
நீவிர்‌ புழுங்குகின்றீர்‌. 
வார்ப்படக்‌ கண்ணாடியை ஒத்த திண்ணிய விசும்பை அவரோடு உம்மால்‌ 
விரிக்கக்கூடுமோ? 
நாம்‌ அவர்க்கு என்ன சொல்லக்கூடும்‌ என்று கற்பியும்‌: இருளின்‌ முகத்தே 


வகைதெரியாது உழல்கின்றோம்‌. 
“நான்‌ பேசுவேன்‌” என்று எவர்‌ அவரிடம்‌ சொல்வார்‌? அவ்வாறு பேசி எவர்‌ அழிய 
ஆசிப்பார்‌? 


காற்று வீசி கார்முகிலைக்‌ கலைத்தபின்‌ வானில்‌ கதிரவன்‌ ஒளிரும்போது, மனிதர்‌ 
அதனைப்‌ பராக்க ஒண்ணாதே! 

பொன்னொளி வடதிசையிலிருந்து வரும்‌: அஞ்சுதற்குரிய மாட்சி கடவுளிடம்‌ விளங்கும்‌. 
எல்லாம்‌ வல்லவரை நாம்‌ கண்டுபிடிக்க முடியாது: ஆற்றலிலும்‌ நீதியிலும்‌ உயர்ந்தவர்‌ 
அவரே! நிறைவான நீதியை மீறபவர்‌ அல்ல. 

ஆதலால்‌, மாந்தர்‌ அவர்க்கு அஞ்சுவர்‌: எல்லாம்‌ தெரியும்‌ என்போரை அவர்‌ திரும்பியும்‌ 
பாரார்‌. 


*அதிகாரம்‌ 38. * 


ஆண்டவர்‌ சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில்‌: 

அறிவற்ற சொற்களால்‌ என்‌ அறிவுரையை இருட்டடிப்புச்‌ செய்யும்‌ இவன்‌ யார்‌? 
வீரனைப்போல்‌ இடையினை இறுக்கிக்கட்ட: வினவுவேன்‌ உன்னிடம்‌, விடை 
எனக்களிப்பாய்‌. 

மண்ணகத்திற்கு நான்‌ கால்கோள்‌ இடும்போது நீ எங்கு இருந்தாய்‌? உனக்கு 
அறிவிருக்குமானால்‌ அறிவிப்பாயா? 

அதற்கு அளவு குறித்தவர்‌ யார்‌? உனக்குத்தான்‌ தெரியுமே! அதன்மேல்‌ மல்‌ பிடித்து 
அளந்தவர்‌ யார்‌? 

எதன்மேல்‌ அதன்‌ பண்கள்‌ ஊன்றப்பட்டன? அல்லது யார்‌ அதன்‌ மூலைக்‌ கல்லை 
நாட்டியவர்‌? 

அப்போது வைகறை விண்மீன்கள்‌ ஒன்றிணைந்து பாடின! கடவுளின்‌ புதல்வர்‌ களிப்பால்‌ 
ஆர்ப்பரித்தனர்‌! 

கருப்பையினின்று கடல்‌ உடைப்பெடுத்து ஓடியபொழுது அதனைக்‌ கதவிட்டு 
அடைத்தவர்‌ யார்‌? 

மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி, காரிருளைப்‌ பொதிதுணியாக்கி, 

எல்லைகளை நான்‌ அதற்குக்‌ குறித்து கதவையும்‌ தாழ்ப்பாளையும்‌ பொருத்தி 

“இதுவரை வருவாய்‌, இதற்குமேல்‌ அல்ல: உன்‌ இறுமாப்பின்‌ அலைகள்‌ இங்கே நிற்க!” 
என்று நான்‌ இயம்பியபோது எங்கிருந்தாய்‌ நீ? 

உன்‌ வாழ்நாளில்‌ காலைப்பொழுதுக்குக்‌ கட்டளையிட்டதுண்டா? வைகறையைத்‌ தன்‌ 


இடமறிய வைத்ததுண்டா? 

இவ்வாறு, அது வையக விளிம்பைத்‌ தொட்டிழுத்து, பொல்லாதவரை அதனுளிருந்து 
உதறித்தள்ளுமே! 

முத்திரையால்‌ களிமண்‌ உருப்பெறுவதுபோல்‌ மண்ணகம்‌ வண்ணம்‌ ஏற்றிய 
ஆடையாயிற்று. 


அப்போது, கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும்‌: அடிக்க ஓங்கியகை முறிக்கப்படும்‌. 
கடலின்‌ ஊற்றுவரை நீ போனதுண்டா? ஆழியின்‌ அடியில்‌ நீ உலவினதுண்டோ? 


சாவின்‌ வாயில்கள்‌ உனக்குக்‌ காட்டப்பட்டனவோ? இருள்‌ உலகின்‌ கதவுகளைக்‌ 
கண்டதுண்டோ நீ? 

அவனியின்‌ பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா? அறிவிப்பாய்‌ அதிலுள்ள அனைத்தையும்‌ 
அறிந்திருந்தால்‌! 

ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ! இருள்‌ இருக்கும்‌ இருப்பிடம்‌ எங்கேயோ? 

அதன்‌ எல்லைக்கு அதனை அழைத்துப்‌ போவாயோ? அதனுறைவிடத்திற்கு நேர்வழி 
அறிவாயோ! 

ஆம்‌, அறிவாய்‌: அன்றே நீ பிறந்தவனன்றோ! ஆமாம்‌: ஆண்டுகளும்‌ உனக்கு 
அதிகமன்றோ! 

உறைபனிக்‌ கிடங்கினுள்‌ புகுந்ததுண்டோ? 

இடுக்கண்‌ வேளைக்கு எனவும்‌ கடும்‌ போர்‌, சண்டை நாளுக்கு எனவும்‌ அவற்றை நான்‌ 
சேர்த்து வைத்தேன்‌. 

ஒளி தோன்றும்‌ இடத்திற்குப்‌ பாதை எது? கீழைக்காற்று அவனிமேல்‌ வீசுவது எப்படி? 
வெள்ளத்திற்குக்‌ கால்வாய்‌ வெட்டியவர்‌ யார்‌? இடி மின்னலுக்கு வழி வகுத்தவர்‌ யார்‌? 
மனிதர்‌ வாழா மண்ணிலும்‌ மாந்தர்‌ குடியிராப்‌ பாலையிலும்‌ மழை பெய்வித்துப்‌ 
பாழ்வெளிக்கும்‌ வறண்ட நிலத்திற்கும்‌ நீ£ பாய்ச்சிப்‌ பசும்புல்‌ முளைக்கச்‌ செய்தவர்‌ 
யார்‌? 

மழைக்குத்‌ தந்தை உண்டோ? பனித்துளி களைப்‌ பிறப்பிப்பவர்‌ யார்‌? 

பனிக்கட்டி யாருடைய உதரத்தில்‌ தோன்றுகின்றது? வானின்‌ மூடுபனியை 
ஈன்றெடுப்பவர்‌ யார்‌? 

கல்லைப்போல்‌ புனல்‌ கட்டியாகிறது: ஆழ்கடலின்‌ பரப்பு உறைந்து போகிறது. 
கார்த்திகை மீனைக்‌ கட்டி விலங்கிடுவாயோ? மார்கழி மீனின்‌ தலையை 
அவிழ்த்திடுவாயோ? 

குறித்த காலத்தில்‌ விடிவெள்ளியைக்‌ கொணர்வாயோ? வடதிசை விண்மீன்‌ குழுவுக்கு 
வழி காட்டுவாயோ? 

வானின்‌ விதிமுறைகளை அறிந்திடவாயோ? அதன்‌ ஒழுங்கை நானிலத்தில்‌ 
நிலைநாட்டிடுவாயோ? 

முகில்வரை உன்‌ குரலை முழங்கிடுவாயோ? தண்ணீர்ப்‌ பெருக்கு உன்னை மூடச்‌ 
செய்வாயோ? 

“புறப்படூுக* என மின்னலுக்கு ஆணையிடுவாயோ? “இதோ! உள்ளோம்‌” என அவை 
உனக்கு இயம்புமோ? 

நாரைக்கு ஞானத்தை நல்கியவர்‌ யார்‌? சேவலுக்கு அறிவைக்கொடுத்தவர்‌ யார்‌? 
ஞானத்தால்‌ முகில்களை எண்ணக்‌ கூடியவர்‌ யார்‌? வானத்தின்‌ நீர்க்குடங்களைக்‌ 
கவிழ்ப்பவர்‌ யார்‌? 

துகள்களைச்‌ சேர்த்துக்‌ கட்டியாக்குபவர்‌ யார்‌? மண்கட்டிகளை ஒட்டிக்‌ கொள்ளச்‌ 
செய்பவர்‌ யார்‌? 

பெண்‌ சிங்கத்திற்கு இரை தேடுவாயோ? அரிமாக்‌ குட்டியின்‌ பசியை ஆற்றுவாயோ? 
குகைகளில்‌ அவை குறுகி இருக்கையிலே, குழிகளில்‌ அவை பதுங்கி இருக்கையிலே. 
காக்கைக்‌ குஞ்சுகள்‌ இறைவனை நோக்கிக்‌ கரையும்‌ போது, அவை உணவின்றி 
ஏங்கும்போது, காகத்திற்கு இரை அளிப்பவர்‌ யார்‌? 


*அதிகாரம்‌ 39. * 


வரையாடு ஈனும்‌ பருவம்‌ தெரியுமோ? மான்‌ குட்டியை ஈனுதலைப்‌ பார்த்தது உண்டா? 


எண்ணமுடியுமா அவை சினையாயிருக்கும்‌ மாதத்தை? கணிக்க முடியுமா அவை 
ஈனுகின்ற காலத்தை? 

குனிந்து குட்டிகளை அவை தள்ளும்‌: வேதனையில்‌ அவற்றை வெளியேற்றும்‌. 

வெட்ட வெளியில்‌ குட்டிகள்‌ வளர்ந்து வலிமைபெறும்‌: விட்டுப்‌ பிரியும்‌: அவைகளிடம்‌ 
மீண்டும்‌ வராது. 

காட்டுக்‌ கழுதையைக்‌ கட்டற்று திரியச்‌ செய்தவர்‌ யார்‌? கழுதையின்‌ கட்டுகளை 
அவிழ்த்தவர்‌ யார்‌? 

பாலைநிலத்தை அதற்கு வீடாக்கினேன்‌: உவர்‌ நிலத்தை அதற்கு 
உறைவிடமாக்கினேன்‌. 

நகர அமளியை அது நகைக்கும்‌: ஓட்டுவோன்‌ அதட்டலுக்கும்‌ செவிகொடாது. 
குன்றுகள்‌ எங்கும்‌ தேடும்‌ மேய்ச்சலை: பசுமை அனைத்தையும்‌ நாடி அலையும்‌. 
காட்டெருமை உனக்கு ஊழியம்‌ செய்ய விரும்புமா? உன்‌ தொழுவத்தில்‌ ஓர்‌ இரவேனும்‌ 
தங்குமா? 

காட்டெருமையைக்‌ கலப்பையில்‌ பூட்டி உழுதிடுவாயோ? பள்ளத்தாக்கில்‌ பரம்படிக்க 
அது உன்‌ பின்னே வருமோ? 

அது மிகுந்த வலிமை கொண்டதால்‌ அதனை நம்பியிருப்பாயோ? எனவே, உன்‌ 
வேலையை அதனிடம்‌ விடுவாயோ? 

அது திரும்பி வரும்‌ என நீ நம்புவாயோ? உன்‌ களத்திலிருந்து தானியத்தைக்‌ 
கொணருமோ? 

தீக்கோழி சிறகடித்து நகைத்திடும்‌: ஆனால்‌, அதன்‌ இறக்கையிலும்‌ சிறகுகளிலும்‌ 
இரக்கம்‌ உண்டோ? 

ஏனெனில்‌, மண்மேலே அது தன்‌ முட்டையை இடும்‌: புழுதிமேல்‌ பொரிக்க விட்டுவிடும்‌. 
காலடி பட்டு அவை நொறுங்குமென்றோ காட்டூ விலங்கு அவைகளை மிதிக்குமென்றோ 
அது நினைக்கவில்லை. 

தன்னுடையவை அல்லாதன போன்று தன்‌ குஞ்சுகளைக்‌ கொடுமையாய்‌ நடத்தும்‌: தன்‌ 
வேதனை வீணாயிற்று என்று கூடப்‌ பதறாமல்போம்‌. 

கடவுள்‌ அதை மதிமறக்கச்‌ செய்தார்‌: அறிவினில்‌ பங்கு அளித்தார்‌ இல்லை. 

விரித்துச்‌ சிறகடித்து எழும்பொழுது, பரியோடு அதன்‌ வீரனையும்‌ பரிகசிக்குமே! 
குதிரைக்கு வலிமை கொடுத்தது நீயோ? அதன்‌ கழுத்தைப்‌ பிடரியால்‌ உடுத்தியது 
நீயோ? 

அதனைத்‌ தத்துக்கிளிபோல்‌ தாவச்‌ செய்வது நீயோ? அதன்‌ செருக்குமிகு கனைப்பு 
நடுங்க வைத்திடூமே? 

அது மண்ணைப்‌ பறிக்கும்‌: தன்‌ வலிமையில்‌ மகிழும்‌ போர்க்களத்தைச்‌ சந்திக்கப்‌ 
புறப்பட்டுச்‌ செல்லும்‌. 

அது அச்சத்தை எள்ளி நகையாடும்‌: அசையாது: வாள்‌ முனைக்கண்டு பின்வாங்காது. 
அதன்மேல்‌ அம்பறாத்‌ பணி கலகலக்கும்‌: ஈட்டியும்‌ வேலும்‌ பளபளக்கும்‌: 

அது துள்ளும்‌: பொங்கி எழும்‌: மண்ணை விழுங்கும்‌: ஊதுகொம்பு ஓசையில்‌ ஓய்ந்து 
நிற்காது: 

எக்காளம்‌ முழங்கும்போதெல்லாம்‌ ஐஇ என்னும்‌: தளபதிகளின்‌ இடி முழக்கத்தையும்‌ 
இரைச்சலையும்‌ அப்பால்‌ போரினையும்‌ இப்பாலே மோப்பம்‌ பிடிக்கும்‌. 

உன்‌ அறிவினாலா வல்லூறு பாய்ந்து இறங்குகின்றது? தெற்கு நோக்கி இறக்கையை 


விரிக்கின்றது? 
உனது கட்டளையாலா கழுகு பறந்து ஏறுகின்றது? உயர்ந்த இடத்தில்‌ தன்‌ 
உறைவிடத்தைக்‌ கட்டுகின்றது? 


பாறை உச்சியில்‌ கூடுகட்டித்‌ தங்குகின்றது: செங்குத்துப்‌ பாறையை அரணாகக்‌ 
கொண்டுள்ளது. 


ல 
அ 


அங்கிருந்தே அது கூர்ந்து இரையைப்‌ பார்க்கும்‌: தொலையிலிருந்தே அதன்‌ கண்கள்‌ 
அதைக்‌ காணும்‌. 
குருதியை உறிஞ்சும்‌ அதன்‌ குஞ்சுகள்‌: எங்கே பிணமுண்டோ அங்கே அது இருக்கும்‌. 


*அதிகாரம்‌ 40. * 


பின்பு யோபைப்‌ பார்த்து ஆண்டவர்‌ கூறினார்‌: 

குற்றம்‌ காண்பவன்‌, எல்லாம்‌ வல்லவரோடு வழக்காடூவானா? கடவுளோடூவாதாடூபவன்‌ 
விடையளிக்கட்டும்‌. 

யோபு ஆண்டவர்க்குக்‌ கூறிய மறுமொழி: 

இதோ! எளியேன்‌ யான்‌ இயம்புதற்குண்டோ? என்‌ வாயைக்‌ கையால்‌ பொத்திக்‌ 
கொள்வேன்‌. 

ஒருமுறை பேசினேன்‌: மறுமொழி உரையேன்‌: மீண்டும்‌ பேசினேன்‌: இனிப்‌ 
பேசவேமாட்டேன்‌. 

ஆண்டவர்‌ சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில்‌: 

வீரனைப்போல்‌ இடையை இறுக்கிக்‌ கட்டிக்கொள்‌: வினவுவேன்‌ உன்னிடம்‌: 
விடையெனக்கு அளிப்பாய்‌. 

என்‌ தீர்ப்பிலேயே நீ குற்றம்‌ காண்பாயா? உன்னைச்‌ சரியெனக்‌ காட்ட என்மீது குற்றம்‌ 
சாட்டுவாயா? 

இறைவனுக்கு உள்ளதுபோல்‌ உனக்குக்‌ கையுண்டோ? அவர்போன்று இடிக்குரலில்‌ 
முழங்குவாயோ? 

சீர்‌ சிறப்பினால்‌ உன்னை அணி செய்துகொள்‌: மேன்மையையும்‌, மாண்பினையும்‌ 
உடூத்திக்கொள்‌. 

கொட்டு உன்‌ கோபப்‌ பெருக்கை! செருக்குற்ற ஒவ்வொருவரையும்‌ நோக்கிடு: 
தாழ்த்திடூ! 

செருக்குற்ற எல்லாரையும்‌ நோக்கி: வீழ்த்திடு! தீயோரை அவர்கள்‌ இடத்திலேயே 
மிதித்திடூ! 

புழுதியில்‌ அவர்களை ஒன்றாய்ப்‌ புதைத்திடு! காரிருளில்‌ அவர்‌ முகங்களை மூடிடு. 
அப்பொழுது, உனது வலக்கை உன்னைக்‌ காக்குமென்று நானே ஒத்துக்கொள்வேன்‌. 
இதோ பார்‌, உன்னைப்‌ படைத்ததுபோல்‌ நான்‌ உண்டாக்கிய பெகிமோத்து 
காளைபோல்‌ புல்லைத்‌ தின்கின்றது. 

இதோ காண்‌, அதன்‌ ஆற்றல்‌ அதன்‌ இடுப்பில்‌: அதன்‌ வலிமை வயிற்றுத்‌ தசைநாரில்‌. 
அது தன்‌ வாலைக்‌ கேதுருமரம்போல்‌ விரைக்கும்‌: அதன்‌ தொடை நரம்புகள்‌ 
கயிறுபோல்‌ இறுகியிருக்கும்‌: 

அதன்‌ எலும்புகள்‌, வெண்கலக்‌ குழாய்கள்‌: அதன்‌ உறுப்புகள்‌ உருக்குக்‌ கம்பிகள்‌. 
இறைவனின்‌ படைப்புகளில்‌ தலையாயது அதுவே! படைத்தவரே அதைப்‌ பட்டயத்து 
டன்‌ நெருக்க முடியும்‌. 

மலைகள்‌ அதற்குப்‌ புற்பண்டுகளை விளைவிக்கின்றன: விலங்குகள்‌ எல்லாம்‌ 
விளையாடூவதும்‌ அங்கேதான்‌. 

அது நிழற்செடிக்கு அடியிலும்‌ நாணல்‌ மறைவிலும்‌ உளைச்‌ சேற்றிலும்‌ படுத்துக்‌ 
கிடக்கும்‌. 

அச்செடி தன்‌ நிழலால்‌ அதை மறைக்கும்‌: ஓடையின்‌ அலரி அதைச்‌ சூழ்ந்து நிற்கும்‌. 

ஆறு புரண்டோடினும்‌ அது மிரண்டோடாது: அதன்‌ முகத்தே யோர்தான்‌ மோதினும்‌ 
அசைவுறாது. 


24. 


அதன்‌ கண்காண அதனைக்‌ கட்டமுடியுமோ? கொக்கியால்‌ அதன்‌ மூக்கைத்‌ துளைக்க 
முடியுமோ? 


*அதிகாரம்‌ 41. * 


பண்டிலால்‌ லிவியத்தனைத்‌ பக்கிடுவாயோ? கயிற்றினால்‌ அதன்‌ நாக்கினைக்‌ 
கட்டிடுவாயோ? 

அதன்‌ மூக்கிற்குச்‌ கயிறு இட உன்னால்‌ முடியுமோ? அதன்‌ தாடையில்‌ கொக்கியினால்‌ 
குத்த முடியுமோ? 

வேண்டுகோள்‌ பல அது உன்னிடம்‌ விடுக்குமோ? கனிவாக உன்னிடம்‌ கெஞ்சுமோ? 
என்றும்‌ உனக்கு ஏவல்புரிய உன்னுடன்‌ அது உடன்படிக்கை செய்யுமோ? 

பறவைபோல்‌ துள்ளி அதனுடன்‌ ஆடுவாயா? உம்‌ மகளிர்க்கென அதனைக்‌ 
கட்டிவைப்பாயா? 

மீனவர்‌ குழுவினர்‌ அதன்மேல்‌ பேரம்‌ பேசுவார்களோ? அவர்கள்‌ வணிகரிடையே அதைக்‌ 
கூறுபோடுவார்களோ? 

கூரிய முட்களால்‌ அதன்‌ தோலையும்‌ மீன்‌ எறி வேல்களால்‌ அதன்‌ தலையையும்‌ குத்தி 
நிரப்புவாயோ? 

உன்‌ கையை அதன்மேல்‌ வைத்துப்பார்‌: எழும்‌ போராட்டத்தை மறக்கமாட்டாய்‌. மீண்டும்‌ 
அதைச்‌ செய்ய மாட்டோம்‌. 

இதோ! தொடுவோர்‌ நம்பிக்கை தொலைந்துபோம்‌: அதனைக்‌ கண்டாலே ஒருவர்‌ 
கதிகலங்குவார்‌. 

அதை எழுப்பும்‌ வீரம்‌ எவருக்கும்‌ இல்லை: பின்பு அதன்முன்‌ நிற்கத்‌ துணி பவர்‌ யார்‌? 
அதனை எதிர்த்து உயிரோடிருந்தவர்‌ எவராவது உண்டோ? விண்ணகத்தின்கீழ்‌ 
அப்படிப்பட்டவர்‌ யாருமில்லை! 

அதன்‌ உறுப்புகள்‌, அதன்‌ ஆற்றல்‌ அதன்‌ அமைப்பின்‌ அழகு அனைத்தையும்‌ பற்றி 
அறிவிக்காது விடேன்‌. 

அதன்‌ மேல்தோலை உரிப்பவர்‌ யார்‌? அதன்‌ தாடை இரண்டுக்குமிடையே நுழைபவர்‌ 
யார்‌? 

அதன்‌ முகத்தில்‌ வாயிலைத்‌ திறப்பவன்‌ யார்‌? அதன்‌ பற்களைச்‌ சூழ்ந்து பேரச்சமே 
உள்ளது. 

அதன்‌ முதுகு கேடய வரிசையாம்‌: நெருங்க மூடி முத்திரை இடப்பட்டதாம்‌. 

ஒன்றோடு ஒன்று ஒட்டி உள்ளது. காற்றும்‌ அதனிடையே கடந்திடாது: 

ஒன்றோடு ஒன்றாய்‌ இணைந்துள்ளன: பிரிக்கமுடியாதவாறு ஒன்றாய்ப்‌ பிடித்துள்ளன. 
துலங்கும்‌ மின்னல்‌ அதன்‌ தும்மல்‌: வைகறை இமைகள்‌ அதன்‌ கண்கள்‌. 

அதன்‌ வாயினின்று புறப்படுவது தீப்பிழம்பு: அங்கிருந்து பறப்பது நெருப்புப்‌ பொறிகளே. 
நாணல்‌ நெருப்புக்‌ கொதிகலனின்று வருவதுபோல்‌ அதன்‌ நாசியினின்று புகை கிளம்பும்‌. 
அதன்‌ மூச்சு கரிகளைப்‌ பற்றவைக்கும்‌: அதன்‌ வாயினின்று தீப்பிழம்பு கிளம்பிவரும்‌. 
அதன்‌ கழுத்தில்‌ வலிமை வதிகின்றது: நடுக்கம்‌ அதன்முன்‌ துள்ளியாடுகின்றது. 

அதன்‌ தசைமடிப்புகள்‌ ஒட்டியிருக்கும்‌: கெட்டியாயிருக்கும்‌ அவற்றை அசைக்க 
ஒண்ணாது. 

அதன்‌ நெஞ்சம்‌ கல்லைப்போல்‌ கடினமானது: திரிகையின்‌ அடிக்கல்போல்‌ 
திண்மையானது. 

அது எழும்பொழுதே தெய்வங்கள்‌ அஞ்சுகின்றன: அது அறையவரும்போதே 
நிலைகுலைகின்றன. 


10. 


வாள்‌ அதைத்‌ தாக்கிடினும்‌, ஊடுருவாது: ஈட்டியோ, அம்போ, எறிவாலோ 
உட்செல்லாது. 

இரும்பை அது துரும்பெனக்‌ கருதும்‌: வெண்கலத்தை உளுத்த கட்டையெனக்‌ 
கொள்ளும்‌. 

வில்வீரன்‌ அதை விரட்ட முடியாது: கவண்‌ கல்லும்‌ கூளம்போல்‌ ஆகுமே. 
பெருந்தடியைத்‌ தாளடி எனக்கருதும்‌: எறிவேல்‌ ஒலிகேட்டு எள்ளி நகைக்கும்‌. 

அதன்‌ வயிற்றுப்புறம்‌ ஒட்டுத்‌ துண்டுகளின்‌ அடுக்கு: அது சேற்றில்‌ படூத்துக்கிடக்கையில்‌ 
பரம்புக்‌ கட்டை. 

கொதிகலமென அது கடலைப்‌ பொங்கச்‌ செய்யும்‌: தைலச்‌ சட்டியென அது ஆழியைக்‌ 
கொப்பளிக்கச்‌ செய்யும்‌. 

அது போனபிறகு பாதை பளபளக்கும்‌: கடலே நரைத்ததெனக்‌ கருதத்தோன்றும்‌. 
அகிலத்தில்‌ அதற்க இணையானது இல்லை: அச்சம்‌ கொண்டிலாப்‌ படைப்பு அதுவே. 
செருக்குற்ற படைப்பு அனைத்தையும்‌ ஏளனமாய்‌ நோக்கும்‌: வீறுகொண்ட விலங்குகட்கு 
வேந்தனும்‌ அதுவே. 


*அதிகாரம்‌ 42. * 


அப்பொழுது யோபு ஆண்டவர்க்குக்‌ கூறிய பதில்‌: 

நீர்‌ அனைத்தையும்‌ ஆற்றவல்லவர்‌: அறிவேன்‌ அதனை: நீர்‌ நினைத்த எதையும்‌ தடுக்க 
இயலாது. 

“அறிவில்லாமல்‌ ஆலோசனையை மறைப்பவன்‌ எவன்‌?” என்று கேட்டீர்‌: உண்மையில்‌ 
நான்தான்‌ புரியாதவற்றைப்‌ புகன்றேன்‌: அவை எனக்கு விளங்கா அளவுக்கு 
விந்தையானவை. 

அருள்கூர்ந்து கேளும்‌ அடியேன்‌ பேசுவேன்‌: வினவுவேன்‌ உம்மை: விளங்க வைப்பீர்‌ 
எனக்கு. 

உம்மைப்பற்றிக்‌ காதால்‌ மட்டுமே கேள்விப்பட்டேன்‌: ஆனால்‌ இப்பொழுது, என்‌ 
கண்களே உம்மைக்‌ காண்கின்றன. 

ஆகையால்‌ என்னையே நொந்து கொள்ளுகின்றேன்‌: புழுதியிலும்‌ சாம்பலிலும்‌ இருந்து 
மனம்‌ வருந்துகின்றேன்‌. 

ஆண்டவர்‌ இவ்வாறு யோபிடம்‌ பேசினபிறகு, தேமானியனான எலிப்பாசைப்‌ பார்த்துக்‌ 
கூறியது: உன்மீதும்‌, உன்‌ இரு நண்பர்கள்‌ மீதும்‌ எனக்குச்‌ சினம்‌ பற்றி எரிகிறது. 
ஏனெனில்‌ என்‌ ஊழியன்‌ யோபு போன்று நீங்கள்‌ என்னைப்பற்றிச்‌ சரியாகப்‌ 
பேசவில்லை. 

ஆகவே இப்பொழுது, ஏழு காளைகளையும்‌, ஏழு ஆட்டுக்‌ கிடாய்களையும்‌ நீங்கள்‌ 
எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌: என்‌ ஊழியன்‌ யோபிடம்‌ செல்லுங்கள்‌: உங்களுக்காக 
எரிபலியை ஒப்புக்கொடுங்கள்‌. என்‌ ஊழியன்‌ யோபு உங்களுக்காக மன்றாடும்‌ பொழுது, 
நானும்‌ அவன்‌ விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன்‌. என்‌ ஊழியன்‌ யோபு போன்று 
என்னைப்‌ பற்றிச்‌ சரியாகப்‌ பேசாத உங்கள்‌ மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடூவேன்‌ . 
அவ்வாறே தேமானியனான எலிப்பாசும்‌, சூகாவியனான பில்தாதும்‌, நாமானியனான 
சோப்பாரும்‌ சென்று ஆண்டவர்‌ அவர்களுக்குக்‌ கட்டளை இட்டவாறே செய்தார்கள்‌. 
ஆண்டவரும்‌ யோபின்‌ இறைஞ்சுதலை ஏற்றார்‌. 

யோபு தம்‌ நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு, ஆண்டவர்‌ செல்வங்களையெல்லாம்‌ 
மீண்டும்‌ நல்கினார்‌. மேலும்‌ அவர்‌ யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம்‌ இரண்டு மடங்கு 
ஆக்கினார்‌. 


11. 


12. 


பின்னர்‌ அவருடைய எல்லாச்‌ சகோதரர்களும்‌, சகோதரிகளும்‌, அவரை முன்பு 
தெரிந்திருந்த அனைவரும்‌ அவரிடம்‌ வந்தனர்‌: அவரது இல்லத்தில்‌ அவரோடூ விருந்து 
ண்டனர்‌: ஆண்டவர்‌ அவருக்கு வரச்செய்த தீமை அனைத்திற்காகவும்‌ ஆறுதல்‌ கூறி 
அவரைத்‌ தேற்றினர்‌. ஒவ்வொருவரும்‌ அவருக்கு வெள்ளியும்‌ பொன்மோதிரமும்‌ 
வழங்கினர்‌. 

யோபின்‌ முன்னைய நாள்களில்‌ இருந்ததைவிட, பின்னைய நாள்களில்‌ ஆண்டவர்‌ 
அதிகமாக ஆசிவழங்கினார்‌. இப்பொழுது பதினாலாயிரம்‌ ஆடுகளும்‌, ஆறாயிரம்‌ 
ஒட்டகங்களும்‌, ஆயிரம்‌ ஏர்மாடுகளும்‌, ஆயிரம்‌ பெட்டைக்‌ கழுதைகளும்‌ அவருக்கு 
இருந்தன. 

அவருக்கு ஏழு புதல்வர்களும்‌ மூன்று புதல்வியரும்‌ பிறந்தனர்‌. 

மூத்த மகளுக்கு எமிமா என்றும்‌, இரண்டாவது மகளுக்குக்‌ கெட்டிசியா என்றும்‌, 
மூன்றாவது மகளுக்குக்‌ கெரென்‌ அப்பூக்கு என்றும்‌ பெயரிட்டார்‌. 

யோபின்‌ புதல்வியரைப்‌ போல்‌ அழகுவாய்ந்த நங்கையர்‌ நாடெங்கும்‌ இருந்ததில்லை. 
அவர்களின்‌ தந்‌ைத, அவர்களின்‌ சகோதரர்களோடு அவர்களுக்கும்‌ சொத்தில்‌ உரிமை 
கொடுத்தார்‌. 

அதன்பின்‌ யோபு மற்று நாற்பது ஆண்டுகள்‌ வாழ்ந்தார்‌: தம்‌ பிள்ளைகளையும்‌, 
பிள்ளைகளின்‌ பிள்ளைகளையும்‌ நான்காம்‌ தலைமுறைவரை கண்டுகளித்தார்‌. 

இவ்வாறு யோபு முதுமை அடைந்து, பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார்‌. 


விவிலியம்‌ /பழைய ஏற்பாடு 
புத்தகம்‌ 18 - "யோபு" 


*அதிகாரம்‌ 1, * 


ஊசு என்ற நாட்டில்‌ யோபு என்ற ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ மாசற்றவரும்‌ 
நேர்மையானவருமாய்‌ இருந்தார்‌. கடவுளுக்கு அஞ்சித்‌ தீயதை விலக்கி வந்தார்‌. 
அவருக்கு ஏழு புதல்வரும்‌ மூன்று புதல்வியரும்‌ பிறந்தனர்‌. 

அவருடைய உடைமைகளாக ஏழாயிரம்‌ ஆடுகளும்‌, மூவாயிரம்‌ ஒட்டகங்களும்‌, ஜந்மறு 
ஏர்க்‌ காளைகளும்‌, ஜந்மறு பெண்‌ கழுதைகளும்‌ இருந்தன. பணியாள்களும்‌ மிகப்‌ பலர்‌ 
இருந்தனர்‌. கீழை நாட்டு மக்கள்‌ எல்லாரிலும்‌ இவரே மிகப்‌ பெரியராக இருந்தார்‌. 
அவருடைய புதல்வர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ வீட்டில்‌ தமக்குரிய நாளில்‌ விருந்து 
தயாரித்து, தம்‌ மூன்று சகோதரரிகளைத்‌ தம்முடன்‌ உண்டு குடிப்பதற்கு அழைப்பது 
வழக்கம்‌. 

விருந்து நாள்களின்‌ முறை முடிந்ததும்‌, யோபு அவர்களை வரவழைத்துத்‌ பய்மைப்படுத்து 
வார்‌. என்‌ பிள்ளைகள்‌ ஒருவேளை பாவம்‌ செய்து, உள்ளத்தில்‌ கடவுளைத்‌ 
பற்றியிருக்கக்கூடும்‌ என்று யோபு நினைத்து, காலையில்‌ எழுந்து அவர்களின்‌ 
எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லார்க்காகவும்‌ எரிபலியை ஒப்புக்கொடுப்பார்‌. யோபு 
எப்பொழுதும்‌ இவ்வாறு செய்வது வழக்கம்‌. 

ஒருநாள்‌ தெய்வப்‌ புதல்வர்‌ ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ ஒன்றுகூடினர்‌. சாத்தான்‌ அவர்கள்‌ 
நடுவே வந்துநின்றான்‌. 

ஆண்டவர்‌ சாத்தானிடம்‌, எங்கிருந்து வருகிறாய்‌? என்று கேட்டார்‌. சாத்தான்‌ 
ஆண்டவரிடம்‌ உலகைச்‌ சுற்றி உலவி வருகிறேன்‌ என்றான்‌. 

ஆண்டவர்‌ சாத்தானிடம்‌, என்‌ உழியன்‌ யோபைப்‌ பார்த்தாயா? அவனைப்‌ போல்‌ 
மாசற்றவனும்‌, நேர்மையானவனும்‌, கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி 
நடப்பவனும்‌ மண்ணுலகில்‌ ஒருவனும்‌ இல்லை என்றார்‌. 

மறுமொழியாக, சாத்தான்‌ ஆண்டவரிடம்‌ ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி 
நடக்கிறான்‌? 

அவனையும்‌ அவன்‌ வீட்டாரையும்‌, அவனுக்குரிய அனைத்தையும்‌ நீர்‌ சூழ்ந்து நின்று 
காக்கவில்லையா? அவன்‌ கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன்‌ 
மந்தைகளை நாட்டில்‌ பெருகச்‌ செய்யவில்லையா? 

ஆனால்‌, உமது கையை நீட்டும்‌: அவனுக்குரியவற்றின்மீது கை வையும்‌. அப்போது அவன்‌ 
உம்‌ முகத்திற்கு நேராகவே உம்மைப்‌ பழிப்பான்‌ என்றான்‌. 

ஆண்டவர்‌ சாத்தானிடம்‌, இதோ! அவனுக்குரியவையெல்லாம்‌ உன்‌ கையிலே: 
அவன்மீது மட்டும்‌ கை வைக்காதே என்றார்‌. சாத்தானும்‌ ஆண்டவர்‌ முன்னிலையினின்று 
புறப்பட்டான்‌. 

ஒருநாள்‌ யோபின்‌ புதல்வரும்‌ புதல்வியரும்‌ தம்‌ மூத்த சகோதரன்‌ வீட்‌இல்‌ உண்டு 
திராட்சை இரசம்‌ குடித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 

அப்போது பதன்‌ ஒருவன்‌ யோபிடம்‌ வந்து, எருதுகள்‌ உழுதுகொண்டிருந்தன: 
கழுதைகளும்‌ அவற்றிற்கு அருகில்‌ மேய்ந்து கொண்டிருந்தன. 

அப்போது செபாயர்‌ பாய்ந்து, அவற்றைக்‌ கைப்பற்றினர்‌. ஊழியரை வாள்‌ முனையில்‌ 
வீழ்த்தினர்‌. நான்‌ ஒருவன்‌ மட்டுமே தப்பி உம்மிடம்‌ சொல்ல வந்தேன்‌ என்றான்‌. 


20. 


al. 


இதைச்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌ இன்னொருவன்‌ வந்து, கடவுளின்‌ நெருப்பு 
விண்ணிலிருந்து விழுந்து, ஆடுகளையும்‌, வேலையாள்களையும்‌ சுட்டெரித்துவிட்டது. 
நான்‌ ஒருவன்‌ மட்டுமே தப்பி உம்மிடம்‌ சொல்ல வந்தேன்‌ என்றான்‌. 

இதைச்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌ இன்னொருவன்‌ வந்து, கல்தேயர்‌ மூன்று கும்பலாக 
வந்து ஒட்டகங்கள்‌ மேல்‌ பாய்ந்து அவற்றைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டனர்‌. ஊழியர்களை 
வாள்‌ முனையில்‌ வீழ்த்தினர்‌. நான்‌ ஒருவன்‌ மட்டுமே தப்பி உம்மிடம்‌ சொல்ல வந்தேன்‌ 
என்றான்‌. 

இதைச்‌ சொல்லி முடிப்பதற்குள்‌ இன்னொருவன்‌ வந்து, உம்‌ புதல்வரும்‌, புதல்வியரும்‌ 
தம்‌ மூத்த சகோதரன்‌ வீட்டில்‌ உண்டு திராட்சை இரசம்‌ குடித்துக்கொண்டிருந்தனர்‌. 
அப்போது திடீரெனப்‌ பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி, வீட்டின்‌ நான்கு 
மூலைகளிலும்‌ தாக்கியது. வீடு இளைஞர்கள்‌ மேல்‌ இடிந்து விழ, அவர்களும்‌ மடிந்து 
விட்டனர்‌. நான்‌ ஒருவன்மட்டுமே தப்பி உம்மிடம்‌ சொல்ல வந்தேன்‌ என்றான்‌. 

யோபு எழுந்தார்‌: தம்‌ ஆடைகளைக்‌ கிழித்துக்கொண்டார்‌: பின்பு தரையில்‌ விழுந்து 
வணங்கி, 

என்‌ தாயின்‌ கருப்பையினின்று பிறந்த மேனியானாய்‌ யான்‌ வந்தேன்‌: அங்கே 
திரும்புகையில்‌ பிறந்த மேனியனாய்‌ யான்‌ செல்வேன்‌: ஆண்டவ* அளித்தார்‌: ஆண்டவர்‌ 
எடுத்துக்கொண்டார்‌. ஆண்டவரது பெயர்‌ போற்றப்பெறுக! என்றார்‌. 

இவை அனைத்திலும்‌ யோபு பாவம்‌ செய்யவுமில்லை: கடவுள்‌ மீது குற்றஞ்சாட்டவும்‌ 
இல்லை. 


*அதிகாரம்‌ 2. * 


ஒருநாள்‌ தெய்வப்‌ புதல்வர்‌ ஆண்டவர்‌ முன்னிலையில்‌ ஒன்றுகூடினர்‌. சாத்தானும்‌ 
அவர்கள்‌ நடுவே வந்து, ஆண்டவர்முன்‌ நின்றான்‌. 

ஆண்டவர்‌ சாத்தானிடம்‌ எங்கிருந்து வருகிறாய்‌? என்று கேட்டார்‌. சாத்தான்‌ 
ஆண்டவரிடம்‌, உலகைச்‌ சுற்றி உலவி வருகிறேன்‌ என்றான்‌. 

அப்போது ஆண்டவர்‌ சாத்தானிடம்‌, என்‌ ஊழியன்‌ யோபைப்‌ பார்த்தாயா? 
அவனைப்போல்‌ மாசற்றவனும்‌ நேர்மையானவனும்‌, கடவுளுக்கு அஞ்சித்‌ தீயதை விலக்கி 
நடப்பவனும்‌ மண்ணுலகில்‌ ஒருவனுமில்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை 
அவனுக்கு எதிராகத்‌ பண்டிவிட்ட போதிலும்‌, அவன்‌ தன்‌ மாசின்மையில்‌ உறுதியாக 
நிலைத்துள்ளான்‌ என்றார்‌. 

சாத்தான்‌ மறுமொழியாக ஆண்டவரிடம்‌, தோலுக்குத்‌ தோல்‌: எவரும்‌ தம்‌ உயிருக்காகத்‌ 
தமக்கு உள்ளதெல்லாம்‌ கொடுப்பார்‌. 

உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு, சதைமீது கைவையும்‌. அப்போது அவன்‌ உம்‌ 
முகத்திற்கு நேராகவே உம்மை இழித்துரைப்பது உறுதி என்றான்‌. 

ஆண்டவர்‌ சாத்தானை நோக்கி, இதோ! அவன்‌ உன்‌ கையிலே! அவன்‌ உயிரை மட்டும்‌ 
விட்டுவை என்றார்‌. 

சாத்தானும்‌ ஆண்டவரின்‌ முன்னின்று புறப்பட்ட்ப்‌ போனான்‌. அவன்‌ யோபை 
உள்ளங்கால்‌ முதல்‌ உச்சந்தலைவரை எரியும்‌ புண்களால்‌ வாட்டி வதைத்தான்‌. 
ஓடொன்றை எடூத்துத்‌ தம்மைச்‌ சொறிந்து கொண்டு, யோபு சாம்பலில்‌ உட்கார்ந்தார்‌. 
அப்போது அவரின்‌ மனைவி அவரிடம்‌, இன்னுமா மாசின்மையில்‌ நிலைத்திருக்கிறீர்‌! 
கடவுளைப்‌ பழித்து மடிவதுதானே? என்றாள்‌. 

ஆனால்‌ அவர்‌ அவளிடம்‌, நீ அறிவற்ற பெண்போல்‌ பேசுகிறாய்‌! நன்மையைக்‌ 
கடவுளிடமிருந்து பெற்ற நாம்‌ ஏன்‌ தீமையைப்‌ பெறக்கூடாது? என்றார்‌. இவை 
அனைத்திலும்‌ யோபு தம்‌ வாயால்‌ பாவம்‌ செய்யவில்லை. 


அப்போது யோபின்‌ நண்பர்‌ மூவர்‌, அவருக்கு நேர்ந்த இத்தீமை அனைத்தையும்‌ பற்றிக்‌ 
கேள்விப்பட்டனர்‌. தேமாவைச்‌ சார்ந்த எலிப்பாசு, சூகாவைச்‌ சார்ந்த பில்தாது, 
நாமாவைச்‌ சார்ந்த சோப்பார்‌ ஆகியோர்‌ தம்மிடமிருந்து கிளம்பி வந்து, அவரிடம்‌ துக்கம்‌ 
விசாரிக்கவும்‌, அவருக்கு ஆறுதல்‌ கூறவும்‌ ஒன்றுகூடினர்‌. 

தொலையிலிருந்தே கண்களை உயர்த்திப்‌ பார்த்தபோது, அவரை அவர்களால்‌ 
அடையாளம்‌ கண்டு கொள்ள முடியவில்லை. அவர்கள்‌ வாய்‌ விட்டூ அழுதார்கள்‌: 
ஆடைகளைக்‌ கிழித்துக்கொண்டார்கள்‌. வானத்தை நோக்கித்‌ தங்கள்‌ தலையில்‌ 
புழுதியை வாரிப்போட்டுக்‌ கொண்டார்கள்‌. 

அவரோடு அவர்கள்‌ ஏழு பகலும்‌, ஏழு இரவும்‌ தரையில்‌ உட்கார்ந்திருந்தனர்‌. அவருடைய 
துயரின்‌ மிகுதியைக்‌ கண்டு எவரும்‌ ஒரு வாத்தைகூட அவருடன்‌ பேசவில்லை. 


*அதிகாரம்‌ 3. * 


இதன்பிறகு யோபு வாய்திறந்து, தாம்‌ பிறந்த நாளைப்‌ பழிக்கத்‌ தொடங்கினார்‌. 

யோபு கூறியது: 

ஒழிக நான்‌ பிறந்த அந்த நாளே! ஓர்‌ ஆண்மகவு கருவுற்றதெனச்‌ சொல்லிய அந்த 
இரவே! 

அந்த நாள்‌ இருளாகட்டும்‌: மேலிருந்து கடவுள்‌ அதை நோக்காதிருக்கட்டும்‌: ஒளியும்‌ 
அதன்மேல்‌ வீசாதிருக்கட்டும்‌. 

காரிருளும்‌ சாவிருட்டும்‌ அதைக்‌ கவ்விக்கொள்ளட்டும்‌: கார்முகில்‌ அதனை மூடிக்‌ 
கொள்ளட்டும்‌: பகலை இருளாக்குபவை அதனை அச்சுறுத்தட்டும்‌. 

அவ்விரவைக்‌ பேயிருட்டு பிடிப்பதாக! ஆண்டின்‌ நாள்கணக்கினின்று அது 
அகற்றப்படுவதாக! திங்கள்‌ எண்ணிக்கையிலும்‌ அது சேரா தொழிக! 

அவ்விரவு வெறுமையுற்றுப்‌ பாழாகட்டும்‌: மகிழ்ச்சியொலி ஒன்றும்‌ அதில்‌ 
எழாதிருக்கட்டும்‌: 

பகலைப்‌ பழிப்போரும்‌ லிவியத்தானைக்‌ பண்டி எழுப்புவோரும்‌ அதனைப்‌ பழிக்கட்டும்‌. 
அதன்‌ விடியற்காலை விண்மீன்கள்‌ இருண்டு போகட்டும்‌: அது விடியலொளிக்குக்‌ 
காத்திருக்க அதுவும்‌ இல்லாமற்போகட்டும்‌: அது வைகறையின்‌ கண்விழிப்பைக்‌ 
காணாதிருக்கட்டும்‌. 

ஏனெனில்‌ என்‌ தாயின்‌ கருப்பையை அவ்விரவு அடைக்காமற்போயிற்றே! என்‌ 
கண்களினின்று வேதனையை அது மறைக்காமற்‌ போயிற்றே! 

கருப்பையிலேயே நான்‌ இறந்திருக்கலாகாதா? கருவறையினின்று வெளிப்பட்டவுடனே 
நான்‌ ஒழிந்திருக்கலாகாதா? 

என்னை ஏந்த முழங்கால்கள்‌ முன்‌ வந்ததேன்‌? நான்‌ பாலுண்ண முலைகள்‌ இருந்தேன்‌? 
இல்லாதிருந்திருந்தால்‌, நான்‌ வெறுமனே கிடந்து துயில்‌ கொண்டிருப்பேன்‌. 
பாழானவைகளைத்‌ தமக்குக்‌ கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும்‌ 
அமைச்சர்களோடும்‌ 

அல்லது பொன்னை மிகுதியிருக்கக்‌ கொண்டு, வெள்ளியால்‌ தங்கள்‌ இல்லங்களை 
நிரப்பின உயர்குடி மக்களோடும்‌ நான்‌ உறங்கியிருந்திருப்பேன்‌. 

அல்லது முழுமை பெறாக்‌ கருவைப்‌ போலவும்‌ ஒளியைக்‌ காணாக்‌ குழவியைப்‌ போலவும்‌ 
அழிந்திருப்பேன்‌. 

அங்குத்‌ தீயவர்‌ தீங்கு செய்வதை நிறுத்துவர்‌. களைப்புற்றோரும்‌ அங்கு இளைப்பாறுவர்‌. 
சிறைப்பட்டோர்‌ அங்கு நிம்மதியாகக்‌ கூடியிருப்பர்‌: ஒடுக்குவோரின்‌ அதட்டலைக்‌ 
கேளாதிருப்பர்‌. 

சிறியவரும்‌ பெரியவரும்‌ அங்கு இருப்பர்‌: அடிமை தம்‌ ஆண்டான்‌ பிடியில்‌ இரான்‌. 


20. 


21. 


20. 


21. 


உறுதுயர்‌ உற்றோர்க்கு ஒளி தருவானேன்‌? உள்ளம்‌ கசந்தோர்க்கு உயி 
கொடூப்பானேன்‌? 

சாவுக்கு அவர்கள்‌ ஏங்குகிறார்கள்‌: அதைப்‌ புதையலினும்‌ மேலாய்க்‌ கருதித்‌ 
தேடுகிறார்கள்‌. ஆனால்‌ அதுவோ வந்த பாடில்லை. 

கல்லறை காணின்‌ களிப்பெய்தி அகமகிழ்வோர்க்கு, வாழ்வு வழங்கப்படுவதேன்‌? 
எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரைச்‌ சுற்றிலும்‌ கடவுள்‌ தடைச்சுவர்‌ 
எழுப்பியுள்ளாரோ, அவருக்கு ஒளியால்‌ என்ன பயன்‌? 

பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று: வேதனைக்கதறல்‌ வெள்ளமாய்‌ ஓடிற்று. 

ஏனெனில்‌ நான்‌ அஞ்சியது எதுவோ? அதுவே எனக்கு நேர்ந்தது: திகிலுற்றது எதுவோ 
அதுவே என்மேல்‌ விழுந்தது. 

எனக்கு நிம்மதி இல்லை: ஓய்வு இல்லை: அமைதி இல்லை: அல்லலே வந்துற்றது. 


*அதிகாரம்‌ 4. * 


அதன்பின்‌ தேமானியன்‌ எலிப்பாக பேசத்‌ தொடங்கினான்‌: 

ஒன்று சொன்னால்‌ உமக்குப்‌ பொறுக்குமோ? சொல்லாமல்‌ நிறத்த யாரால்தான்‌ 
முடியும்‌? 

பலர்க்கு அறிவுரை பகர்ந்தவர்‌ நீர்‌! தளர்ந்த கைகளைத்‌ திடப்படுத்தியவர்‌ நீர்‌! 

உம்‌ சொற்கள்‌, தடுக்கி விழுவோரைத்‌ தாங்கியுள்ளன: தள்ளாடும்‌ கால்களை 
உறுதியாக்கியுள்ளன. 

ஆனால்‌ இப்பொழுதோ, ஒன்று உமக்கு வந்துற்றதும்‌ வருந்துகின்றீர்‌: அது உம்மைத்‌ 
தாக்கியதும்‌ கலங்குகின்றீர்‌. 

இறையச்சம்‌ அல்லவா உமது உறுதி? நம்பிக்கையல்லவா உமது நேரிய வழி? 
நினைத்துப்பாரும்‌! குற்றமற்றவர்‌ எவராவது அழிந்ததுண்டா? நேர்மையானவர்‌ 
எங்கேயாவது ஒழிந்ததுண்டா? 

நான்‌ பார்த்த அளவில்‌, தீவினையை உழுது, தீங்கினை விதைத்தவர்‌ அறுப்பது அதையே! 
கடவுளின்‌ மூச்சினால்‌ அவர்கள்‌ அழிவர்‌: அவரின்‌ கோபக்‌ கனலால்‌ எரிந்தொழிவர்‌. 
அரியின்‌ முழக்கமும்‌ கொடூஞ்சிங்கத்தின்‌ உறுமலும்‌ அடங்கும்‌: குருளையின்‌ பற்களும்‌ 
உடைபடும்‌. 

இறந்துபோம்‌ சிங்கம்‌ இரையில்லாமல்‌: குலைந்துபோம்‌ பெண்சிங்கத்தின்‌ குட்டிகள்‌. 
எனக்கொரு வார்த்தை மறைவாய்‌ வந்தது: அதன்‌ மெல்லிய ஓசை என்‌ செவிக்கு 
எட்டியது. 

ஆழ்ந்த உறக்கம்‌ மனிதர்க்கு வருகையில்‌, இரவுக்‌ காட்சியின்‌ சிந்தனைகளில்‌, 

அச்சமும்‌ நடுக்கமும்‌ எனை ஆட்கொள்ள, என்‌ எலும்புகள்‌ பலவும்‌ நெக்குவிட்டனவே. 
ஆவி ஒன்று என்‌ முன்னே கடந்து சென்றது: என்‌ உடலின்‌ மயிர்‌ சிலிர்த்து நின்றது. 

ஆவி நின்றது: ஆனால்‌, அதன்‌ தோற்றம்‌ எனக்குத்‌ தெளிவில்லை: உருவொன்று என்‌ 
கண்முன்‌ நின்றது: அமைதி நிலவிற்று: குரலொன்றைக்‌ கேட்டேன்‌. 

கடவுளைவிட மனிதர்‌ நேர்மையாளரா? படைத்தவரைவிட மானிடர்‌ மாசற்றவரா? 

அவர்‌ தம்‌ தொண்டர்களிலே நம்பிக்கை வைக்கவில்லையெனில்‌, அவருடைய வான 
பதரிடமே அவர்‌ குறைகாண்கின்றாரெனில்‌, 

புழுதியைக்‌ கால்கோளாகக்கொண்டு, மண்‌ குடிசையில்‌ வாழ்ந்து, அந்துப்பூச்சிபோல்‌ 
விரைவில்‌ அழியும்‌ மனிதர்‌ எம்மாத்திரம்‌? 

காலைமுதல்‌ மாலைவரையில்‌ அவர்கள்‌ ஒழிக்கப்டூவர்‌: ஈவு இன்றி என்றென்றும்‌ 
அழிக்கப்படுவர்‌. 

அவர்களின்‌ கூடாரக்‌ கயிறுகள்‌ அறுபட, அவர்கள்‌ ஞானமின்றி மடிவதில்லையா? 


*அதிகாரம்‌ 5. * 


இப்போது கூப்பிட்டுப்பாரும்‌! யார்‌ உமக்குப்‌ பதிலுரைப்பார்‌? எந்தத்‌ பயவரிடம்‌ துணை 
தேடுவீர்‌? 

உண்மையில்‌, அறிவிலியைத்தான்‌ எரிச்சல்‌ கொல்லும்‌: பேதையைத்‌ தான்‌ பொறாமை 
சாகடிக்கும்‌, 

அறிவிலி வேரூன்றுவதை நானே கண்டேன்‌: ஆனால்‌ உடனே அவன்‌ உறைவிடத்தில்‌ 
வெம்பழி விழுந்தது, 

அவனுடைய மக்களுக்கப்‌ பாதுகாப்பு இல்லை: ஊர்மன்றத்தில்‌ அவர்கள்‌ 
நொறுக்கப்படுகின்றனர்‌: மீட்பார்‌ எவரும்‌ அவர்க்கு இல்லாது போயினர்‌. 

அவனது அறுவடையைப்‌ பசித்தவர்‌ உண்பர்‌: முள்ளுக்கு நடுவிலுள்ளதையும்‌ அவர்கள்‌ 
பறிப்பர்‌: பேராசைக்காரர்‌ அவன்‌ சொத்துக்காகத்‌ துடிப்பர்‌. 

ஏனெனில்‌, புழுதியினின்று இடுக்கண்‌ எழாது: மண்ணினின்று இன்னல்‌ விளையாது. 
நெருப்புச்சுடர்‌ மேல்நோக்கி எழுவதுபோல, துன்பத்திற்கென்றே தோன்றினர்‌ மனிதர்‌. 
ஆனால்‌, நான்‌ கடவுளையே நாடுவேன்‌: அவரிடம்‌ மட்டுமே என்‌ வாழ்க்கை ஒப்புவிப்பேன்‌. 
ஆராய முடியாப்‌ பெரியனவற்றையும்‌ எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும்‌ 
செய்பவர்‌ அவரே. 

மண்‌ முகத்தே மழையைப்‌ பொழிபவரும்‌ வயல்‌ முகத்தே நீரைத்‌ தருபவரும்‌ அவரே. 

அவர்‌ தாழ்ந்தோரை மேலிடத்தில்‌ அமர்த்துகின்றார்‌: அழுவோரைக்‌ காத்து உயர்த்து 
கின்றார்‌. 

வஞ்சகரின்‌ திட்டங்களைத்‌ தகர்க்கின்றார்‌: அவர்களின்‌ கைளோ ஒன்றையும்‌ 
சாதிக்கமாட்டா. 

ஞானிகளை அவர்தம்‌ சூழ்ச்சியில்‌ சிக்க வைக்கின்றார்‌: வஞ்சகரின்‌ திட்டங்கள்‌ 


வீழ்த்தப்படுகின்றன: 

அவர்கள்‌ பகலில்‌ இருளைக்‌ காண்கின்றனர்‌: நண்பகலிலும்‌ இரவில்போல்‌ 
தடூமாறுகின்றனர்‌. 

அவர்‌ வறியவரை அவர்களின்‌ வாயெனும்‌ வாளினின்று காக்கின்றார்‌: எளியவரை 
வலியவரின்‌ கையினின்று மீட்கின்றார்‌. 


எனவே, நலிந்தவர்க்கு நம்பிக்கை உண்டு: அநீதி தன்‌ வாயைப்‌ பொத்திக்கொள்ளும்‌. 
இதோ! கடவுள்‌ திருத்தும்‌ மனிதர்‌ பேறு பெற்றோர்‌: ஆகவே, வல்லவரின்‌ கண்டிப்பை 
வெறுக்காதீர்‌. 

காயப்படூத்தினாலும்‌ கட்டுப்போடுபவர்‌ அவரே: அடித்தாலும்‌ ஆற்றுகின்ற கை அவரதே. 
ஆறு வகை அல்லல்களினின்றும்‌ அவர்‌ உம்மை மீட்பார்‌: ஏழாவதும்‌ உமக்கு இன்னல்‌ 
தராது. 

பஞ்சத்தில்‌ சாவினின்றும்‌ சண்டையில்‌ வாள்‌ முனையினின்றும்‌ உம்மை விடுவிப்பார்‌. 
நாவின்‌ சொல்லடியினின்றும்‌ நீர்‌ மறைக்கப்படுவீர்‌: நாசமே வந்து விழுந்தாலும்‌ 
நடுங்கமாட்டீர்‌. 

அழிவிலும்‌ பஞ்சத்திலும்‌ நீர்‌ நகுவீர்‌: மண்ணக விலங்குகளுக்கு மருளீர்‌. 

வயல்வெளிக்‌ கற்களோடு உம்‌ உடன்படிக்கை இருக்கும்‌: காட்டு விலங்குகளோடும்‌ நீர்‌ 
அமைதியில்‌ வாழ்வீர்‌. 

உம்‌ கூடாரத்தில்‌ அமைதியைக்‌ காண்பீர்‌: உம்‌ மந்தையைச்‌ சென்று காண்கையில்‌ 
ஒன்றும்‌ குறைவுபடாதிருக்கும்‌. 

உமது வித்து பெருகுவதையும்‌, உமது வழிமரபினர்‌ நிலத்துப்புற்களைப்‌ 
போன்றிருப்பதையும்‌ அறிவீர்‌. 


பழுத்த வயதில்‌ தளர்வின்றிக்‌ கல்லறை செல்வீர்‌, பருவத்தே மேலோங்கும்‌ கதிர்மணி 
போல்‌. 
இதுவே யாம்‌ கண்டறிந்த உண்மை! செவிகொடுப்பீர்‌: நீவிரே கண்டூனர்வீர்‌. 


*அதிகாரம்‌ 6. * 


யோபு கூறிய பதிலுரையாவது: 

ஓ! என்‌ வேதனைகள்‌ உண்மையாகவே நிறுக்கப்பட்டு, என்‌ இன்னல்கள்‌ அனைத்தும்‌ 
சீர்பக்கப்படுமானால்‌ நலமாயிருக்குமே! 

கடற்கரை மணலிலும்‌ இப்போது அவை கனமானவை: பதற்றமான என்‌ சொற்களுக்குக்‌ 
காரணமும்‌ அதுவே: 

எல்லாம்‌ வல்லவரின்‌ அம்புகள்‌ என்னில்‌ தைத்துள்ளன: அவற்றின்‌ நஞ்சு என்‌ உயிரைக்‌ 
குடிக்கின்றது: கடவுளின்‌ அச்சுறுத்தல்கள்‌ எனக்கெதிராய்‌ அணிவகுத்துள்ளன. 

காட்டுக்‌ கழுதைக்குப்‌ புல்‌ இருக்க, அது கனைக்குமா? காளைக்குத்‌ தீனி இருக்க, அது 
கத்துமா? 

சுவையற்றது உப்பின்றி உண்ணப்படுமா? துப்பும்‌ எச்சிலில்‌ சுவை இருக்குமா? 

அவற்றைத்‌ தொட என்‌ நெஞ்சம்‌ மறுக்கிறது: அவை எனக்கு அருவருப்புத்தரும்‌ 
உணவாமே! 

ஓ! என்‌ வேண்டுதலுக்கு அருள்பவர்‌ யார்‌? நான்‌ ஏங்குவதை இறைவன்‌ ஈந்திடமாட்டாரா? 
அவர்‌ என்னை நசுக்கிவிடக்கூடாதா? தம்‌ கையை நீட்டி எனைத்‌ துண்டித்திடலாகாதா? 
அதுவே எனக்கு ஆறுதலாகும்‌: அழிக்கும்‌ அல்லலிலும்‌ அகமகிழ்வேன்‌: தொடரும்‌ 
துயரிலும்‌ துள்ளி மகிழ்வேன்‌: ஏனெனில்‌ பயவரின்‌ சொற்களை மறுத்தேனில்லை. 

நான்‌ இன்னும்‌ பொறுத்திருக்க வலிமை ஏது? என நெஞ்சம்‌ காத்திருக்க நோக்கமேது? 
என்‌ வலிமை கல்லின்‌ வலிமையோ? என்‌ சதை வெண்கலத்தாலானதோ? 

இதோ! என்னில்‌ உதவி ஏதுமில்லை: என்னிலிருந்து உரம்‌ நீக்கப்பட்டது. 
அடுத்திருப்போர்க்கு கனிவு காட்டாதோர்‌ எல்லாம்‌ வல்லவரையே புறக்கணிப்போர்‌. 
காய்ந்துவிடும்‌ காட்டாற்றுக்‌ கண்ணிகள்‌ போலும்‌ சிற்றாறுகள்போலும்‌ வஞ்சினத்தனர்‌ 
என்‌ உறவின்‌ முறையார்‌. 

அவற்றில்‌ பனிக்கட்டி உருகிச்‌ செல்லும்‌: அவற்றின்‌ மேற்பகுதியை உறைபனி மூடி 


நிற்கும்‌. 

வெப்பக்‌ காலத்திலோ அவை உருகி மறைந்துபோம்‌: வெயில்‌ காலத்திலோ அவை 
இடந்தெரியாது ஒழியும்‌. 

வணிகர்‌ கூட்டம்‌ தம்‌ வழியை மாற்றுகின்றது: பாலையில்‌ அலைந்து தொலைந்து 
மடிகின்றது. 


தேடி நிற்கின்றனர்‌ தேமாவின்‌ வணிகர்‌: நாடி நிற்கின்றனர்‌ சேபாவின்‌ வழிப்போக்கர்‌. 
அவர்கள்‌ நமிபியிருந்தனர்‌: ஆனால்‌, ஏமாற்றமடைகின்றனர்‌: அங்கு வந்தடைந்தனர்‌: 
ஆனால்‌ திகைத்துப்‌ போகின்றனர்‌. 

இப்போது நீங்களும்‌ எனக்கு அவ்வாறே ஆனீர்கள்‌: என்‌ அவலம்‌ கண்டீர்கள்‌: அஞ்சி 
நடுங்குகின்றீர்கள்‌. 

எனக்கு அன்பளிப்புத்‌ தாரும்‌ என்றோ, உம்‌ செல்வத்திலிருந்து என்‌ பொருட்டுக்‌ 
கையூட்டூக்‌ கொடும்‌ என்றோ சொன்னதுண்டா? 

எதிரியின்‌ கையினின்று என்னைக்‌ காப்பாற்றும்‌ என்றோ, கொடியவர்‌ பிடியினின்று 
என்னை மீட்டருளும்‌ என்றோ நான்‌ எப்போதுதாவது வேண்டியதுண்டா? 

அறிவு புகட்டுக! அமைதியடைவேன்‌: என்ன தவறிழைத்தேன்‌? எடுத்துக்காட்டுக! 


ட 


26. 


நேர்மையான சொற்கள்‌ எத்துணை ஆற்றலுள்ளவை? ஆனால்‌, நீர்‌ மெய்ப்பிப்ப து எதை 
மெய்ப்பிக்கிறது? 

என்‌ வார்த்தைகளைக்‌ கண்டிக்க எண்ணலாமா? புலம்புவோரின்‌ சொற்கள்‌ காற்றுக்கு 
நிகராமா? 

திக்கற்றோர்‌ மீது சீட்டுப்‌ போடுவீர்கள்‌: நண்பர்மீதும்‌ பேரம்‌ பேசுவீர்கள்‌. 

பரிவாக இப்பொழுது என்னைப்‌ பாருங்கள்‌: உங்கள்‌ முகத்திற்கெதிரே உண்மையில்‌ 
பொய்‌ சொல்லேன்‌, 

போதும்‌ நிறுத்துங்கள்‌: அநீதி செய்ய வேண்டாம்‌! பொறுங்கள்‌! நீதி இன்னும்‌ என்‌ 
பக்கமே: 

என்‌ நாவில்‌ அநீதி உள்ளதா? என்‌ அண்ணம்‌ சுவையானதைப்‌ பிரித்துணராதா? 


*அதிகாரம்‌ 7. * 


மண்ணில்‌ வாழ்வது மனிதருக்குப்‌ போரட்டந்தானே? அவர்களின்‌ நாள்கள்‌ 
கூலியாள்களின்‌ நாள்களைப்‌ போன்றவைதாமே? 

நிழலுக்கு ஏங்கும்‌ அடிமை போலவும்‌, கூலிக்குக்‌ காத்திருக்கும்‌ வேலையாள்‌ போலவும்‌, 
வெறுமையான திங்கள்கள்‌ எனக்கு வாய்த்தன: இன்னல்மிகு இரவுகள்‌ எனக்குப்‌ 
பங்காயின. 

படுக்கும்போது எப்போது எழலாம்‌ என்பேன்‌! இரவோ நீண்டிருக்கும்‌: விடியும்வரை 
புரண்டு உழல்வேன்‌, 

புழுவும்‌ புழுதிப்படலமும்‌ போர்த்தின என்‌ உடலை: வெடித்தது என்‌ தோல்‌: வடிந்தது சீழ்‌. 
என்‌ நாள்கள்‌ தறியின்‌ ஓடுகட்டையினும்‌ விரைந்தோடுகின்றன: அவை நம்பிக்கையின்றி 
முடிவடைகின்றன. 

என்‌ உயிர்‌ வெறுங்காற்றே என்பதை நினைவுகூருவீர்‌: என்‌ கண்கள்‌ மீண்டும்‌ நன்மையைக்‌ 
காணா. 

என்னைக்‌ காணும்‌ கண்‌ இனி என்னைப்‌ பார்க்காது. என்‌ மேல்‌ உம்‌ கண்கள்‌ இருக்கும்‌: 
நானோ இரேன்‌. 

கார்முகில்‌ கலைந்து மறைவதுபோல்‌ பாதாளம்‌ செல்வோர்‌ ஏறி வாரார்‌. 

இனி அவர்களது இருப்பிடம்‌ அவர்களை அறியாது. 

ஆகையால்‌, நான்‌ என்‌ வாயை அடக்கமாட்டேன்‌: என்‌ மனத்தின்‌ வேதனையை எடுத்து 
ரைப்பேன்‌: உள்ளக்‌ கசப்பில்‌ முறையிடுவேன்‌. 

கடலா நான்‌? அல்லது கடலின்‌ பெருநாகமா? காவல்‌ என்மீது வைக்கலானீர்‌! 

என்‌ படுக்கை ஆறுதல்‌ அளிக்கும்‌: என்‌ மெத்தை முறையீட்டைத்‌ தணிக்கும்‌ 
என்பேனாகில்‌, 

கனவுகளால்‌ என்னைக்‌ கலங்க வைக்கின்றீர்‌: காட்சிகளால்‌ என்னைத்‌ திகிலடையச்‌ 
செய்கின்றீர்‌. 

ஆதலால்‌ நான்‌ குரல்வளை நெரிக்கப்படுவதையும்‌ வேதனையைவிடச்‌ சாவதையும்‌ 
விரும்புகின்றேன்‌. 

வெறுத்துப்போயிற்று: என்றென்றும்‌ நான்‌ வாழப்போவதில்லை: என்னைவிட்டுவிடும்‌. 
ஏனெனில்‌ என்‌ வாழ்நாள்கள்‌ காற்றுப்போன்றனவே. 

மனிதர்‌ எம்மாத்திரம்‌, நீர்‌ அவர்களை ஒரு பொருட்டாய்‌ எண்ண? உமது இதயத்தை 
அவர்கள்மேல்‌ வைக்க? 

காலைதோறும்‌ நீர்‌ அவர்களைச்‌ ஆய்ந்தறிய? மணித்துளிதோறும்‌ அவர்களைச்‌ 
சோதிக்க? 


20. 


21. 


எவ்வளவு காலம்‌ என்மேல்‌ வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர்‌? என்‌ எச்சிலை 
விழுங்குமளவுக்குக்‌ கூட என்னை விடமாட்டீரா? 

மானிடரின்‌ காவலரே! நான்‌ பாவம்‌ இழைத்துவிட்டேனா? உமக்கு நான்‌ 
செய்ததென்னவோ? என்னை உம்‌ இலக்காக ஆக்கியதேன்‌? உமக்கு நான்‌ சுமையாய்ப்‌ 
போனதேன்‌? 

ஏன்‌ மீறலை மன்னியாதது ஏன்‌? என்‌ அக்கிரமங்களை அகற்றாதது ஏன்‌? இப்பொழுதோ 
நான்‌ மண்ணுக்குள்‌ உறங்கப்‌ போகின்றேன்‌: நீர்‌ என்னைத்‌ தேடுவீர்‌: நான்‌ இல்லாது 
போவேன்‌. 


*அதிகாரம்‌ 8. * 


அதற்குச்‌ சூகாயனான பில்தாது கூறிய பதில்‌: 

எதுவரை இவ்வாறே பேசிக்‌ கொண்டிருப்பீர்‌? உம்‌ வாய்ச்சொற்கள்‌ புயல்காற்றைப்‌ 
போல்‌ இருக்கின்றன. 

இறைவனே நீதியைப்‌ புரட்டுவாரா? எல்லாம்‌ வல்லவரே நேர்மை பிறழ்வாரா? 

உம்‌ புதல்வர்கள்‌ அவருக்கெதிராயப்‌ பாவம்‌ செய்ததால்‌, குற்றப்பழியின்‌ ஆற்றலிடம்‌ 
அவர்களைக்‌ கையளித்தார்‌. 

ஆனால்‌, நீர்‌ இறைவனை ஆர்வத்துடன்‌ நாடினால்‌, எல்லாம்‌ வல்லவரிடம்‌ 
இறைஞ்சினால்‌, 

நீர்‌ மாசற்றவரும்‌ நேர்மையானவருமாய்‌ இருந்தால்‌ இப்பொழுது கூட அவர்‌ 
உம்பொருட்டூ எழுந்திடுவார்‌, உமக்குரிய உறையுளை மீண்டும்‌ ஈந்திடுவார்‌. 

உம்முடைய தொடக்கம்‌ எளிமையாக இருப்பினும்‌, உம்‌ வருங்காலம்‌ வளமைமிகக்‌ 
கொழிக்கும்‌. 

முன்னோரின்‌ தலைமுறையைக்‌ கேட்டுப்பாரும்‌: அன்னரின்‌ தந்தையர்‌ ஆய்ந்ததை 
அறியும்‌. 

நேற்றுத்‌ தோன்றிய நாம்‌ உன்றும்‌ அறியோம்‌: நிலமிசை நம்‌ வாழ்நாள்‌ நிழலைப்‌ போன்றது 


அவர்களன்றோ உமக்கு அறிவித்து உணர்த்துவர்‌! புரிந்த வார்த்தைகளை உமக்குப்‌ 
புகட்டூவர்‌! 

சேறின்றி நாணல்‌ தழைக்குமா? நீரின்றிக்‌ கோரை வளருமா? 

இன்னும்‌ பசுமையாக வெட்டாது இருக்கையிலே எல்லாப்‌ புற்களுக்கு முன்னே அவை 
வாடிடும்‌. 

இறைவனை மறப்போரின்‌ கதி இதுவே: இறைப்பற்றில்லாரின்‌ நம்பிக்கை இடிந்துபோம்‌: 
அவர்களின்‌ நம்பிக்கை முறிந்துபோம்‌: அவர்கள்‌ சார்ந்திருப்பது சிலந்திக்‌ கூட்டையே. 
யாராவது அவ்வீட்டின்மீது சாய்ந்தால்‌, அது நில்லாதுபோம்‌: யாராவது அதை பற்றி 
பிடித்தால்‌, அது நிலைத்திராது. 

பகலவன்முன்‌ பசுஞ்செடி போன்றோர்‌ அவர்கள்‌: படரும்‌ தோட்டமொங்கும்‌ அவர்களின்‌ 
கிளைகள்‌. 

கற்குவியலில்‌ பின்னிடும்‌ அவர்களின்‌ வேர்கள்‌ கற்களிடையே இடம்‌ தேடும்‌. 

அவர்கள்‌ தம்‌ இடத்திலிருந்து எடுபட்டால்‌, “உங்களை நான்‌ கண்டதேயில்லை” என 
உதறிவிடும்‌ அவ்விடம்‌. 

பார்‌! அவர்கள்‌ தம்‌ வாழ்வில்‌ கண்ட இன்பம்‌ இதுவே: மண்ணினின்று மற்றவர்‌ 
முளைத்தெழுவர்‌. 

இதோ! கறையிலாதவரை இறைவன்‌ கைவிடுவதில்லை: காதகர்க்கு அவர்‌ 
கைகொடுப்பதுமில்லை. 


ந்‌ எல்‌ 


அல 


a 


இருப்பினும்‌, உம்‌ வாயைச்‌ சிரிப்பாலும்‌, இதழ்களை மகிழ்வொலியாலும்‌ நிரப்புவர்‌. 
உம்மைப்‌ பகைப்பர்‌ வெட்கத்தால்‌ உடுத்தப்படுவர்‌: தீயோர்‌ கூடாரம்‌ இல்லாது போகும்‌. 


*அதிகாரம்‌ 9. * 


யோபு அதற்கு உரைத்த பதில்‌: 

உண்மையில்‌ இது இவ்வாறு என்று அறிவேன்‌: ஆனால்‌, மனிதர்‌ இறைவன்முன்‌ 
நேர்மையாய்‌ இருப்பதெப்படி? 

ஒருவர்‌ அவருடன்‌ வழக்காட விரும்பினால்‌, ஆயிரத்தில்‌ ஒன்றுக்கேனும்‌ அம்மனிதரால்‌ 
பதிலளிக்க முடியுமா? 

இறைவன்‌ உள்ளத்தில்‌ ஞானமுள்ளவர்‌: ஆற்றலில்‌ வல்லவர்‌: அவர்க்கு எதிராய்த்‌ தம்மைக்‌ 
கடினபடுத்தி, வளமுடன்‌ வாழ்ந்தவர்‌ யார்‌? 

அவர்‌ மலைகளை அகற்றுவார்‌: அவை அதை அறியா: அவர்‌ சீற்றத்தில்‌ அவைகளைத்‌ 
தலைகீழாக்குவார்‌. 

அசைப்பார்‌ அவர்‌ நிலத்தை அதனிடத்தினின்று: அதிரும்‌ அதனுடைய பண்கள்‌. 

அவர்‌ கட்டளையிடுவார்‌: கதிரவன்‌ தோன்றான்‌: அவர்‌ மறைத்திடூவார்‌ விண்மீன்களை. 
தாமே தனியாய்‌ வானை விரித்தவர்‌, ஆழியின்‌ முதுகை மிதித்து நடந்தவர்‌. 

வடமீன்‌ குழுவையும்‌, மிருகசீரிடத்தையும்‌, கார்த்திகை விண்மீன்களையும்‌, தென்திசை 
விண்மீன்‌ குழுக்களையும்‌ அமைத்தவர்‌ அவரே. 

உணர்ந்திட இயலாப்‌ பெருஞ்செயல்களையும்‌, கணக்கிட முடியா 
அருஞ்செயல்களையும்‌ ஆற்றுநர்‌ அவரே. 

இதோ! என்‌ அருகே அவர்‌ கடந்து செல்கையில்‌ நான்‌ பார்க்க முடியவில்லை: நழுவிச்‌ 
செல்கையில்‌ நான்‌ உணர முடியவில்லை. 

இதோ! அவர்‌ பறிப்பாரானால்‌, அவரை மறிப்பார்‌ யார்‌? யாது செய்கின்றீர்‌ என அவரைத்‌ 
கேட்பார்‌ யார்‌? 

கடவுள்‌ தம்‌ சீற்றத்தைத்‌ தணிக்கமாட்டார்‌: அவரடி பணிந்தனர்‌ இராகாபின்‌ 
துணைவர்கள்‌. 

இப்படியிருக்க, எப்படி அவருக்குப்‌ பதிலுரைப்பேன்‌? எதிர்நின்று அவரோடு எச்சொல்‌ 
தொடுப்பேன்‌? 

நான்‌ நேர்மையாக இருந்தாலும்‌ அவருக்குப்‌ பதிலுரைக்க இயலேன்‌: என்‌ நீதிபதியிடம்‌ 
நான்‌ இரக்கத்தையே கெஞ்சுவேன்‌. 

நான்‌ கூப்பிட அவர்‌ பதிலுரைப்பினும்‌, என்‌ வேண்டுதலுக்கு அவர்‌ செவிகொடுப்பார்‌ 
என்று நம்புவதற்கில்லை. 

புயலினால்‌ என்னை நொறுக்குவார்‌: காரணமின்றி என்‌ காயங்களைப்‌ பெருக்குவார்‌. 
அவர்‌ என்னை மூச்சிழுக்கவும்‌ விடாது, கசப்பினால்‌ என்னை நிரப்புகின்றார்‌. 

வலிமையில்‌ அவருக்கு நிகர்‌ அவரே! அவர்மேல்‌ வழக்குத்‌ தொடுப்பவர்‌ யார்‌? 

நான்‌ நேர்மையாக இருந்தாலும்‌, என்‌ வாயே என்னைக்‌ குற்றவாளியாக்கும்‌: நான்‌ 
குற்றமற்றவனாக இருந்தாலும்‌, மாறுபட்டவனாக அது என்னைத்‌ தீர்ப்பிடும்‌. 
குற்றமற்றவன்‌ நான்‌: என்னைப்பற்றிக்‌ கவலையில்லை: என்‌ வாழ்க்கையையே 
வெறுக்கின்றேன்‌. 

எல்லாம்‌ ஒன்றுதான்‌: எனவேதான்‌ சொல்கின்றேன்‌: “அவர்‌ நல்லவரையும்‌ 
பொல்லாரையும்‌ ஒருங்கே அழிக்கின்றார்‌”. 

பேரிடர்‌ சாவைத்‌ திடீரெனத்‌ தரும்போது, அவர்‌ மாசற்றவரின்‌ நெருக்கடி கண்டு 
நகைப்பார்‌. 


வையகம்‌ கொடியோர்‌ கையில்‌ கொடுக்கப்படுகின்றது: அதன்‌ நீதிபதிகளை கண்களை 
அவர்‌ கட்டுகின்றார்‌. அவரேயன்றி வேறு யார்‌ இதைச்‌ செய்வார்‌? 

ஓடுபவரைவிட விரைந்து செல்கின்றன என்‌ வாழ்நாள்கள்‌: அவை பறந்து செல்கின்றன: 
நன்மையொன்றும்‌ அவை காண்பதில்லை. 

நாணற்‌ படகுபோல்‌ அவை விரைந்தோடும்‌: இரைமேல்‌ பாயும்‌ ஒரு கழுகைப்போல்‌ 
ஆகும்‌. 

“நான்‌ துயர்‌ மறப்பேன்‌: முகமலர்ச்சி கொள்வேன்‌: புன்முறவல்‌ பூப்பேன்‌, எனப்‌ 
புகல்வேனாயினும்‌, 

என்‌ இடுக்கண்‌ கண்டு நடுக்க முறுகின்றேன்‌, ஏனெனில்‌, அவர்‌ என்னைக்‌ 
குற்றமற்றவனாய்க்‌ கொள்ளார்‌ என அறிவேன்‌. 

நான்தான்‌ குற்றவாளி எனில்‌, வீணே ஏன்‌ நான்‌ போராடவேண்டும்‌? 

பனிநீரில்‌ நான்‌ என்னைக்‌ கமழுவினும்‌, சவர்க்காரத்தினால்‌ என்‌ கைகளைத்‌ 
பய்மையாக்கினும்‌, 

குழியில்‌ என்னை அவர்‌ அமிழ்த்திடுவார்‌: என்‌ உடையே என்னை வெறுத்திடுமே! 
ஏனெனில்‌, அவரோடு நான்‌ வழக்காடவும்‌, வழக்கு மன்றத்தில்‌ எதிர்க்கவும்‌ 
என்னைப்போல்‌ அவர்‌ மனிதர்‌ இல்லை. 

இருவர்மீதும்‌ தம்‌ கையை வைக்க, ஒரு நடுவர்கூட எம்‌ நடுவே இல்லையே. 

அகற்றப்படூுக அவர்‌ கோல்‌ என்னிடமிருந்து! அப்போது மிரட்டாது என்னை 
அவரைப்பற்றிய அச்சம்‌! 

அவரிடம்‌ அச்சமின்றிப்‌ பேசுவேன்‌ அப்போது: அப்படிப்‌ பேசும்‌ நிலையில்‌ நான்‌ 
இல்லையே இப்போது. 


*அதிகாரம்‌ 10. * 


என்‌ உள்ளம்‌ என்‌ வாழ்வை அருவருக்கின்றது: என்‌ ஆற்றாமையைத்‌ தாராளமாய்க்‌ 
கொட்டித்‌ தீர்ப்பேன்‌: உள்ளத்தில்‌ கசப்பினை நான்‌ உரைத்திடூவேன்‌. 

நான்‌ கடவுளிடம்‌ சொல்வேன்‌: என்னைக்‌ கண்டனம்‌ செய்யாதீர்‌: என்‌ மீது நீர்‌ சாட்டும்‌ 
குற்றத்தின்‌ காரணம்‌ என்னவெனச்‌ சாற்றுவீர்‌. 

என்னை ஒடூக்குவதும்‌ உமது கையின்‌ படைப்பை இகழ்வதும்‌ உலுத்தர்‌ சூழ்ச்சயில்‌ உளம்‌ 
மகிழ்வதும்‌ உமக்கு அழகாமோ? 

ஊனக்‌ கண்களா உமக்கு உள்ளன? உண்மையில்‌, மானிடப்பார்வையா உமது பார்வை? 
மானிட நாள்கள்‌ போன்றவோ உம்‌ நாள்கள்‌? மனிதரின்‌ வாழ்நாள்‌ அனையவோ உம்‌ 
ஆண்டுகள்‌? 

பின்‌, ஏன்‌ என்‌ குற்றங்களைத்‌ துருவிப்‌ பார்க்கிறீர்‌? ஏன்‌ என்‌ பாவங்களைக்‌ 
கிளருகின்றீர்‌? 

நான்‌ குற்றமற்றவன்‌ என நீர்‌ அறிந்தாலும்‌, உம்‌ கையினின்று என்னைத்‌ தப்புவிப்பவர்‌ 
ஒருவருமில்லை. 

என்னை வனைந்து வடிவமைத்து உண்டாக்கின உம்‌ கைகள்‌: இருப்பினும்‌, நீரே என்னை 
அழிக்கின்றீர்‌. 

தயைகூர்ந்து நினைத்துப்‌ பாரும்‌! களிமண்போல்‌ என்னை வனைந்தீர்‌: அந்த 
மண்ணுக்கே என்னைத்‌ திரும்பச்‌ செய்வீரோ? 

பால்போல்‌ என்னை நீர்‌ வார்க்கவில்லையா? தயிர்போல்‌ என்னை நீர்‌ 
உறைக்கவில்லையா? 

எலும்பும்‌ தசைநாரும்‌ கொண்டு என்னைப்‌ பின்னினீர்‌: தோலும்‌ சதையும்‌ கொண்டு 
என்னை உடுத்தினீர்‌. 


வாழ்வையும்‌ இரக்கத்தையும்‌ எனக்கு வழங்கினீர்‌: என்‌ உயிர்‌ மூச்சை உம்‌ கரிசனை 


காத்தது. 
எனினும்‌, இவற்றை உம்‌ உள்ளத்தில்‌ ஒளித்திருந்தீர்‌: இதுவே உம்‌ மனத்துள்‌ 
இருந்ததென நான்‌ அறிவேன்‌. 


நான்‌ பாவம்‌ செய்தால்‌, என்னைக்‌ கவனிக்கிறீர்‌: என்‌ குற்றத்தை எனக்குச்‌ 
சுட்டிவிடகாட்டாது விடமாட்டீர்‌: நான்‌ குற்றம்‌ புரிந்தால்‌ அதை என்மீது சுமத்தாது 
விடீர்‌. 

நான்‌ தீங்கு செய்தால்‌, ஜயோ ஒழிந்தேன்‌! நான்‌ நேர்மையாக இருந்தாலும்‌ தலைபக்க 
முடியவில்லை: ஏனெனில்‌, வெட்கம்‌ நிறைந்தாலும்‌ வேதனையில்‌ உள்ளேன்‌. 
தலைநிமிர்ந்தால்‌ அரிமாபோல்‌ எனை வேட்டையாடுூவீர்‌: உம்‌ வியத்தகு செயல்களை 
எனக்கெதிராய்க்‌ காட்டுவீர்‌: 

எனக்கெதிராய்ச்‌ சான்றுகளைப்‌ புதுப்பிக்கிறீர்‌: என்மீது உமது சீற்றத்தைப்‌ 
பெருக்குகிறீர்‌: எனக்கெதிராய்ப்‌ போராட்டத்தைப்‌ புதிதாக எழுப்புகிறீர்‌. 
கருப்பையிலிருந்து என்னை ஏன்‌ வெளிக்‌ கொணர்ந்தீர்‌? கண்‌ ஏதும்‌ என்னைக்‌ 
காணுமுன்பே நான்‌ இறந்திருக்கலாகாதா? 

உருவாகதவன்‌ போலவே இருந்திருக்கக்கூடாதா? கருவறையிலிருந்தே கல்லறைக்குப்‌ 
போயிருப்பேனே: 

என்னுடைய நாள்கள்‌ சிலமட்டுமே: என்னிடமிருந்து எட்டி நிற்பீரானால்‌, மணித்துளி 
நேரமாவது மகிழ்ந்திருப்பேன்‌: 

பின்னர்‌, இருளும்‌ இறப்பின்‌ நிழலும்‌ சூழ்ந்த திரும்ப இயலாத நாட்டிற்குப்‌ போவேன்‌. 
அது காரிருளும்‌ சாவின்‌ நிழலும்‌ சூழ்ந்த இருண்ட நாடு: அங்கு ஒழுங்கில்லை: ஒளியும்‌ 
இருள்போல்‌ இருக்கும்‌. 


*அதிகாரம்‌ 11, * 


அதற்கு நாமாவியனான சோப்பார்‌ சொன்ன மறுமொழி: 

திரளான சொற்கள்‌ பதிலின்றிப்‌ போகலாமா? மிகுதியாகப்‌ பேசுவதால்‌, ஒருவர்‌ 
நேர்மையாளர்‌ ஆகிவிடுவாரோ? 

உம்‌ வீண்‌ வார்த்தைகள்‌ மனிதரை வாயடைத்திடுமோ? நீர்‌ நகையாடும்‌ போது உம்மை 
யாரும்‌ நையாண்டி செய்யாரோ? 

"என்‌ அறிவுரை பயது: நானும்‌ என்‌ கண்களுக்கு மாசற்றவன்‌” என்கின்றீர்‌. 

ஆனால்‌, “கடவுளே பேசட்டும்‌: தம்‌ இதழ்களை உமக்கெதிராயத்‌ திறக்கட்டும்‌” என 
யாரேனும்‌ அவரை வேண்டாரோ! 

அவரே ஞானத்தின்‌ மறைபொருளை உமக்கு அறிவிக்கட்டும்‌: அவர்‌ இரட்டிப்பான 
அறிவும்‌ திறனுமுடையவர்‌: கடவுள்‌ உம்‌ தீமைகளில்‌ சிலவற்றை மறந்தார்‌ என்பதை அறிக! 
கடவுளின்‌ ஆழ்ந்த உண்மைகளை நீர்‌ அறிய முடியுமா? எல்லாம்‌ வல்லவரின்‌ எல்லையைக்‌ 
கண்டுணர முடியுமா? 

அவை வானங்களை விட உயர்ந்தவை: நீர்‌ என்ன செய்வீர்‌? அவை பாதாளத்தைவிட 
ஆழமானவை: நீர்‌ என்ன அறிவீர்‌? 

அதன்‌ அளவு பாருலகைவிடப்‌ பரந்தது: ஆழ்கடலைவிட அகலமானது. 

அவர்‌ இழுத்து வந்து அடைத்துப்‌ போட்டாலும்‌, அவைமுன்‌ நிறுத்தினாலும்‌ அவரைத்‌ 
தடுப்பார்‌ யார்‌? 

ஏனெனில்‌, அவர்‌ மனிதரின்‌ ஒன்றுமில்லாமையை அறிவார்‌: தீமையைக்‌ காண்கின்றார்‌: 
ஆனால்‌, அதை ஒருபொருட்டாகக்‌ கருதுவதில்லை. 

காட்டூக்கழுதைக்குட்டி மனிதனாகப்‌ பிறந்தால்‌, அறிவிலியும்‌ அறிவு பெறுவான்‌. 


உம்முடைய உள்ளத்தை நீர்‌ ஒழுங்குபடுத்தினால்‌, உம்முடைய கைகளை அவரை 
நோக்கி நீட்டுவீராக! 

உம்‌ கையில்‌ கறையிருக்குமாயின்‌ அப்புறப்படுத்தும்‌: உம்‌ கூடாரத்தில்‌ தீமை 
குடிகொள்ளாதிருக்கட்டும்‌. 

அப்போது உண்மையாகவே நாணமின்றி உம்‌ முகத்தை ஏறெடுப்பீர்‌: 
நிலைநிறுத்தப்படுவீர்‌: அஞ்சமாட்டீர்‌. 

உம்‌ துயரை நீர்‌ மறந்துபோவீர்‌: கடந்துபோன வெள்ளம்போல்‌ அதை நினைகூர்வீர்‌. 

உம்‌ வாழ்வுக்காலம்‌ நண்பகலைவிட ஒளிரும்‌: காரிருளால்‌ மூடப்பட்டிருந்தாலும்‌ 
காலைபோல்‌ ஆவீர்‌: 

நம்பிக்கை இருப்பதனால்‌ உறுதிகொள்வீர்‌: சுற்றிலும்‌ நோக்கிப்‌ பாதுகாப்பில்‌ ஓய்வீர்‌: 
ஓய்ந்து படுப்பீர்‌: ஒருவரும்‌ உம்மை அச்சுறுத்தார்‌: உம்‌ முகம்தேடிப்‌ பலர்‌ உம்‌ தயவை 
நாடுவர்‌: 

தீயோரின்‌ கண்கள்‌ மங்கிப்போம்‌: அனைத்துப்‌ புகலிடமும்‌ அவர்க்கு அழிந்துபோம்‌: 
உயிர்பிரிதலே அவர்தம்‌ நம்பிக்கை! 


*அதிகாரம்‌ 12. * 


அதற்கு யோபு உரைத்த மறுமொழி: 

உண்மையிலும்‌ உண்மை: நீங்கள்தாம்‌ எல்லாம்‌ தெரிந்தவர்கள்‌. உங்களோடு ஞானமும்‌ 
ஒழிந்துவிடும்‌! 

உங்களைப்போல அறிவு எனக்கும்‌ உண்டு: உங்களுக்கு நான்‌ தாழ்ந்தவன்‌ அல்லன்‌: 
இத்தகையவற்றை யார்தான்‌ அறியார்‌? 

கடவுளை மன்றாடி மறுமொழி பெற்ற நான்‌, என்‌ நண்பர்க்கு நகைப்புப்‌ பொருள்‌ ஆனேன்‌. 
குற்றமற்ற நேர்மையாளனாகிய நான்‌ நகைப்புப்‌ பொருள்‌ ஆனேன்‌. 

இன்பத்தில்‌ திளைத்திருக்கும்‌ நீங்கள்‌ என்னை ஏளனம்‌ செய்கின்றீர்கள்‌: அடிசறுக்கிய 
என்னைத்‌ தாக்குகின்றீர்கள்‌. 

கொள்ளையரின்‌ கூடாரங்கள்‌ கொழிக்கின்றன! இறைவனைச்‌ சினந்தெழச்‌ 
செய்வோரும்‌ கடவுளுக்குச்‌ சவால்‌ விடுப்போரும்‌ பாதுகாப்பாய்‌ உள்ளனர்‌! 

இருப்பினும்‌, விலங்கிடம்‌ வினவுக: உமக்கு அது கற்றுக்கொடுக்கும்‌: வானத்துப்‌ பறவை 
உமக்கு அறிவுறுத்தும்‌. 

அல்லது மண்ணில்‌ ஊர்வனவற்றிடம்‌ பேசுக: அவை உமக்குக்‌ கற்பிக்கும்‌. ஆழியின்‌ 
மீன்கள்‌ உமக்கு அறிவிக்கும்‌. 

இவற்றில்‌ ஆண்டவரை அறியாதது எது? அவரது கைதான்‌ இதைச்‌ செய்தது என எது 
அறியாது? 

அவர்‌ கையில்தான்‌ அனைத்துப்‌ படைப்புகளின்‌ உயிரும்‌ மனித இனத்தின்‌ மூச்சும்‌ 
உள்ளன. 

செவி, சொற்களைப்‌ பிரித்து உணர்வதில்லையா? நாக்கு, உணவைச்‌ சுவைத்து 
அறிவதில்லையா? 

முதியோரிடம்‌ ஞானமுண்‌டு: ஆயுள்‌ நீண்டோரிடம்‌ அறிவுண்டு. 

ஞானமும்‌ வலிமையும்‌ அவரிடமே உள்ளன! ஆலோசனையும்‌ அறிவும்‌ அவர்க்கே உரியன! 
இதோ! அவர்‌ இடித்திடுவதை எழுப்பிட இயலாது: அவர்‌ அடைத்திடுபவரை விடுவித்திட 
முடியாது. 

இதோ: அவர்‌ மழையைத்‌ தடுப்பாரெனில்‌, அனைத்தும்‌ வறண்டுபோம்‌: வெளியே அதை 
வரவிடூவாரெனில்‌, நிலத்தையே மூழ்கடிக்கும்‌. 


வல்லமையும்‌ மதிநுட்பமும்‌ அவருக்கே உரியன: ஏமாற்றுவோரும்‌ ஏமாறுவோரும்‌ 
அவருடையோரே! 

அமைச்சர்களை அறிவிழக்கச்‌ செய்கின்றார்‌: நடுவர்களை மடையர்கள்‌ ஆக்குகின்றார்‌. 
அரசர்களின்‌ அரைக்கச்சையை அவிழ்க்கின்றார்‌: அவர்களின்‌ இடையில்‌ கந்தையைக்‌ 
கட்டுகின்றார்‌: 

குருக்களைத்‌ தம்‌ நிலையிலிருந்து விழச்‌ செய்கின்றார்‌: நிலைபெற்ற வலியோரைக்‌ 
கவிழ்த்து வீழ்த்துகின்றார்‌: 

வாய்மையாளரின்‌ வாயை அடைக்கினார்‌: முதியோரின்‌ பகுத்துணர்‌ மதியைப்‌ 
பறிக்கின்றார்‌: 

உயர்குடி மக்கள்‌ மீது வெறுப்பினைப்‌ பொழிகின்றார்‌: வலியோரின்‌ கச்சை 
கழன்றுபோகச்‌ செய்கின்றார்‌: 

புரியாப்‌ புதிர்களை இருளினின்று இலங்கச்‌ செய்கின்றார்‌. காரிருளை ஓஒளிக்குக்‌ 
கடத்திவருகின்றார்‌. 

மக்களினங்களைப்‌ பெருகச்‌ செய்கின்றார்‌: பின்பு அழிக்கின்றார்‌: மக்களினங்களைப்‌ 
பரவச்‌ செய்கின்றார்‌: பின்‌, குறையச்‌ செய்கின்றார்‌. 

மண்ணக மக்களின்‌ தலைவர்தம்‌ அறிவாற்றலை அழிக்கின்றார்‌. வழியிலாப்‌ பாழ்வெளியில்‌ 
அவர்களை அலையச்‌ செய்கின்றார்‌. 

இருளில்‌ ஒளியிலாது தடவுகின்றார்கள்‌: குடித்தவர்போல்‌ அவர்களைத்‌ தடூமாற 
வைக்கின்றார்‌. 


*அதிகாரம்‌ 13. * 


இதோ! இவை என்‌ கண்களே கண்டவை: என்‌ காதுகளே கேட்டு உணர்ந்தவை. 

நீங்கள்‌ அறிந்திருப்பதை நானும்‌ அறிந்திருக்கின்றேன்‌: நான்‌ உங்களுக்கு எதிலும்‌ 
இளைத்தவன்‌ இல்லை. 

ஆனால்‌ நான்‌ எல்லாம்‌ வல்லவரோடு சொல்லாடுவேன்‌: கடவுளோடு வழக்காட 
விழைகின்றேன்‌, 

நீங்களோ பொய்யினால்‌ மழுப்புகின்றவர்கள்‌: நீங்கள்‌ எல்லாருமே பயனற்ற மருத்து 
வர்கள்‌. 

ஜயோ! பேசாது அனைவரும்‌ அமைதியாக இருங்கள்‌: அதுவே உங்களுக்கு ஞானமாகும்‌. 
இப்பொழுது என்‌ வழக்கினைக்‌ கேளுங்கள்‌: என்‌ இதழின்‌ முறையீட்டைக்‌ கவனியுங்கள்‌. 
இறைவன்‌ பொருட்டு முறைகேடாய்ப்‌ பேசுவீர்களா? அவர்பொருட்டு வஞ்சகமாயப்‌ 
பேசுவீர்களா? 

கடவுள்‌ பொருட்டு ஒரு சார்பாகப்‌ பேசுவீர்களா? அல்லது அவர்க்காக வாதாடுவீர்களா? 
அவர்‌ உங்களை ஆராய்ந்தால்‌ உங்களில்‌ நல்லதைக்‌ காண்பாரா? அல்லது மனிதரை 
வஞ்சிப்பதுபோல, அவரையும்‌ வஞ்சிப்பீர்களா? 

நீங்கள்‌ மறைவாக ஓரவஞ்சனை காட்டினால்‌ உங்களை உறுதியாக அவர்‌ கண்டிப்பார்‌. 
அவருடைய மாட்சி உங்களை மருளவைக்காதா? அவருடைய அச்சுறுத்தல்‌ உங்கள்‌ மீது 
விழாதா? 

உங்களுடைய மூதுரைகள்‌ சாம்பலையொத்த முதுமொழிகள்‌: உங்கள்‌ எதிர்வாதங்கள்‌ 
உண்மையில்‌ களிமண்மையொத்த வாதங்கள்‌. 

பேசாதிருங்கள்‌: என்னைப்‌ பேசவிடூங்கள்‌: எனக்கு எது வந்தாலும்‌ வரட்டும்‌. 

என்‌ சதையை என்‌ பற்களிடையே ஏன்‌ வைத்துக்கொள்ளவேண்டும்‌? என்‌ உயிரை என்‌ 
கைகளால்‌ ஏன்‌ பிடித்துக்கொள்ளவேண்டும்‌? 


அவர்‌ என்னைக்‌ கொன்றாலும்‌ கொல்லட்டும்‌: இருப்பினும்‌, என்‌ வழிகள்‌ குற்றமற்றவை 
என எடூத்துரைப்பதில்‌ நான்‌ தளரேன்‌. 

இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம்‌: ஏனெனில்‌, இறைப்பற்றில்லாதார்‌ அவர்முன்‌ வர 
முடியாது. 

என்‌ வார்த்தையைக்‌ கவனித்துக்கேளுங்கள்‌: என்‌ கூற்று உங்கள்‌ செவிகளில்‌ ஏறட்டும்‌. 
இதோ! இப்பொழுது என்‌ வழக்கை வகைப்படுத்தி வைத்தேன்‌: குற்றமற்றவன்‌ என 
மெய்ப்பிக்கப்படுவேன்‌ என்று அறி வேன்‌. 

இறைவா! நீர்தாமோ எனக்கெதிராய்‌ வழக்காடுவது? அவ்வாறாயின்‌, இப்போதே 
வாய்பொத்தி உயிர்‌ நீப்பேன்‌. 

எனக்கு இரண்டு செயல்களை மட்டூம்‌ செய்யும்‌: அப்போது உமது முகத்திலிருந்து 
ஒளியமாட்டேன்‌. 

உமது கையை என்னிடமிருந்து எடுத்துவிடும்‌: உம்மைப்பற்றிய திகில்‌ என்னைக்‌ 
கலங்கடிக்காதிருக்கட்டும்‌. 

பின்னர்‌ என்னைக்‌ கூப்பிடும்‌: நான்‌ விடையளிப்பேன்‌: அல்லது என்னைப்‌ பேசவிடும்‌: பின்‌ 
நீர்‌ மறுமொழி அருளும்‌. 

என்னுடைய குற்றங்கள்‌, தீமைகள்‌ எத்தனை? என்‌ மீறுதலையும்‌ தீமையையும்‌ 
எனக்குணர்த்தும்‌. 

உம்‌ முகத்தை ஏன்‌ மறைக்கின்றீர்‌? பகைவனாய்‌ என்னை ஏன்‌ கருதுகின்றீர்‌? 

காற்றடித்த சருகைப்‌ பறக்கடிப்பீரோ? காய்ந்த சுளத்தைக்‌ கடிது விரட்டுவீரோ? 
கசப்பானவற்றை எனக்கெதிராய்‌ எழுதுகின்றீர்‌: என்‌ இளமையின்‌ குற்றங்களை எனக்கு 
உடைமையாக்குகின்றீர்‌. 

என்‌ கால்களைத்‌ தொழுவில்‌ மாட்டினீர்‌: கண்‌ வைத்தீர்‌ என்‌ பாதை எல்லாம்‌: காலடிக்கு 
எல்லை குறித்துக்‌ குழிதோண்டினீர்‌. 

மனிதர்‌ உளுத்தமரம்போல்‌ விழுந்து விடுகின்றனர்‌: அந்துப்பூச்சி அரிக்கும்‌ ஆடைபோல்‌ 
ஆகின்றனர்‌. 


*அதிகாரம்‌ 14. * 


பெண்ணிடம்‌ பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு. வருத்தமோ மிகுதி. 

மலர்போல்‌ பூத்து அவர்கள்‌ உலர்ந்து போகின்றனர்‌: நிழல்போல்‌ ஓடி அவர்கள்‌ 
நிலையற்றுப்‌ போகின்றனர்‌. 

இத்தகையோர்மீதா உம்‌ கண்களை வைப்பீர்‌? தீர்ப்பிட அவர்களை உம்மிடம்‌ 
கொணர்வீர்‌? 

அழுக்குற்றதினின்று அழுக்கற்றதைக்‌ கொணர முடியுமா? யாராலும்‌ முடியவே முடியாது. 
அவர்களுடைய நாள்கள்‌ உண்மையாகவே கணிக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய 
திங்கள்களின்‌ எண்ணிக்கை உம்மிடம்‌ உள்ளது: அவர்கள்‌ கடக்க இயலாத எல்லையைக்‌ 
குறித்தீர்‌. 

எனவே அவர்களிடமிருந்து உம்‌ பார்வையைத்‌ திருப்பும்‌: அப்பொழுது, கூலியாள்கள்‌ தம்‌ 
நாள்‌ முடிவில்‌ இருப்பது போல்‌, அவர்கள்‌ ஓய்ந்து மகிழ்வர்‌. 

மரத்திற்காவது நம்பிக்கையுண்டு: அது தறிக்கப்பட்டால்‌ மீண்டும்‌ துளிர்க்கும்‌: அதன்‌ 
குருத்துகள்‌ விடாது துளிர்க்கும்‌. 

அதன்‌ வேர்‌ மண்ணில்‌ பழமை அடைந்தாலும்‌, அதன்‌ அடிமரம்‌ நிலத்தில்‌ 
பட்டுப்போனாலும்‌, 

தண்ணீர்‌ மணம்‌ பட்டதும்‌ அது துளிர்க்கும்‌: இளஞ்செடிபோல்‌ கிளைகள்‌ விடும்‌. 


ஆனால்‌, மனிதர்‌ மடிகின்றனர்‌: மண்ணில்‌ மறைகின்றனர்‌: உயிர்‌ போனபின்‌ எங்கே 
அவர்கள்‌? 

ஏரியில்‌ தண்ணீர்‌ இல்லாது போம்‌: ஆறும்‌ வறண்டு காய்ந்துபோம்‌. 

மனிதர்‌ படுப்பர்‌: எழுந்திருக்கமாட்டார்‌: வானங்கள்‌ அழியும்வரை அவர்கள்‌ எழுவதில்லை: 
அவர்கள்‌ துயிலிலிருந்து எழுப்பப்படுவதில்லை. 

ஓ! என்னைப்‌ பாதாளத்தில்‌ ஒளித்து வைக்கமாட்டீரா? உமது சீற்றம்‌ தணியும்வரை 
மறைத்து வைக்கமாட்டீரா? என்னை நினைக்க ஒருநேரம்‌ குறிக்கமாட்டீரா? 

மனிதர்‌ மாண்டால்‌, மறுபடியும்‌ வாழ்வரா? எனக்கு விடிவு வரும்வரை, என்‌ போராட்ட 
நாள்களெல்லாம்‌ பொறுத்தி ருப்பேன்‌. 

நீர்‌ அழைப்பீர்‌: உமக்கு நான்‌ பதிலளிப்பேன்‌: உம்‌ கைவினையாம்‌ என்னைக்‌ காண 
விழைவீர்‌. 

அப்பொழுது, என்‌ காலடிகளைக்‌ கணக்கிடூவீர்‌: என்‌ தீமைகளைத்‌ துருவிப்‌ 
பார்க்கமாட்டீர்‌. 

என்‌ மீறுதலைப்‌ பையிலிட்டு முத்திரையிட்டீர்‌: என்‌ குற்றத்தை மூடி மறைத்தீர்‌. 

ஆனால்‌ மலை விழுந்து நொறுங்கும்‌: பாறையும்‌ தன்‌ இடம்விட்டுப்‌ பெயரும்‌. 

கற்களைத்‌ தண்ணீர்‌ தேய்த்துக்‌ கரைக்கும்‌: நிலத்தின்‌ மண்ணை வெள்ளம்‌ அடித்து 
ப்போகும்‌: இவ்வாறே ஒரு மனிதனின்‌ நம்பிக்கையை அழிப்பீர்‌. 

ஒடுக்குவீர்‌ அவனை எப்பொழுதும்‌: ஒழிந்துபோவான்‌ அவனும்‌: அவனது முகத்தை 
உருக்குலைத்து, விரட்டியடிப்பீர்‌. 

புதல்வர்கள்‌ புகழ்பெறினும்‌ அவன்‌ அறிந்தான்‌ இல்லை: கதியிழந்தாலும்‌ அதை அவன்‌ 
கண்டான்‌ இல்லை. 

அவன்‌ உணர்வது தன்‌ ஊனின்‌ வலியையே: அவன்‌ புலம்புவது தன்‌ பொருட்டே. 


*அதிகாரம்‌ 15. * 


அதற்குத்‌ தேமானியனான எலிப்பாசு சொன்னான்‌: 

வெற்று அறிவினால்‌ ஞானி விடையளிக்கக்கூடுமோ? வறண்ட கீழ்க்காற்றினால்‌ வயிற்றை 
அவன்‌ நிரப்பவோ? 

பயனிலாச்‌ சொற்களாலோ, பொருளிலாப்‌ பொழிவினாலோ அவன்‌ வழக்காடத்‌ 
தகுமோ? 

ஆனால்‌, நீர்‌ இறையச்சத்தை இழந்துவிட்டீர்‌: இறைச்சிந்தனை இல்லாது போனீர்‌. 

உம்‌ குற்றம்‌ உம்‌ வாயை உந்துகின்றது: வஞ்சக நாவை நீர்‌ தேர்ந்துகொண்டீர்‌. 

கண்டனம்‌ செய்தது உம்‌ வாயே: நானல்ல: உம்‌ உதடே உமக்கு எதிராய்ச்‌ 
சான்றுரைக்கின்றது. 

மாந்தரில்‌ முதல்பிறவி நீர்தாமோ? மலைகளுக்கு முன்பே உதித்தவர்‌ நீர்தாமோ? 
கடவுளின்‌ மன்றத்தில்‌ கவனித்துக்‌ கேட்டீரோ? ஞானம்‌ உமக்கு மட்டுமே உரியதோ? 
எங்களுக்குத்‌ தெரியாத எது உமக்குத்‌ தெரியும்‌? எங்களுக்குப்‌ புரியாத எது உமக்குப்‌ 
புரியும்‌? 

நரைமுடியும்‌ நிறைவயதும்கொண்டு, நாள்களில்‌ உம்‌ தந்தைக்கு மூத்தோர்‌ எங்களிடை 
உள்ளனர்‌. 

கடவுளின்‌ ஆறுதலும்‌, கணிவான சொல்லும்‌ உமக்கு அற்பமாயினவோ? 

மனம்போன போக்கில்‌ நீர்‌ செல்வது ஏன்‌? உம்‌ கண்கள்‌ திருதிருவென விழிப்பது ஏன்‌? 
அதனால்‌, இறைவனுக்கு எதிராய்‌ உம்‌ கோபத்தைத்‌ திருப்புகின்றீர்‌: வாயில்‌ வந்தபடி 
வார்த்தைகளைக்‌ கொட்டுகின்றீர்‌. 


மாசற்றவராய்‌ இருக்க மானிடர்‌ எம்மாத்திரம்‌? நேர்மையாளராய்‌ இருக்கப்‌ பெண்ணிடம்‌ 
பிறந்தவர்‌ எம்மாத்திரம்‌? 

வான பதரில்‌ இறைவன்‌ நம்பிக்கை வையார்‌: வானங்களும்‌ அவர்தம்‌ கண்முன்‌ 
பயவையல்ல: 

தீமையை தண்ணீர்‌ போல்‌ குடிக்கும்‌ அருவருப்பும்‌ ஒழுங்கீனமும்‌ நிறைந்த மாந்தர்‌ எத்து 
ணை இழிந்தோர்‌ ஆவர்‌? 

கேளும்‌! நான்‌ உமக்கு விளக்குகின்றேன்‌: நான்‌ பார்த்த இதனை நவில்கின்றேன்‌: 
ஞானிகள்‌ உரைத்தவை அவை! அவர்கள்‌ தந்தையர்‌ மறைக்காதவை அவை! 
அவர்களுக்கே நாடு வழங்கப்பட்டது: அன்னியர்‌ அவர்களிடையே நடமாடியதில்லை. 
துடிக்கின்றனர்‌ துன்பத்தில்‌ மூர்க்கர்‌ தம்‌ நாளெல்லாம்‌: துன்பத்தின்‌ ஆண்டுகள்‌ 
கொடியோர்க்குக்‌ கூட்டப்பட்டுள்ளன. 

திகிலளிக்கும்‌ ஒலி அவர்களின்‌ செவிகளில்‌ கேட்கும்‌: நலமான காலத்தில்‌ அழிப்பவர்‌ 
தாக்கலாம்‌. 

அவர்கள்‌ இருளினின்று தப்பிக்கும்‌ நம்பிக்கை இழப்பர்‌: வாளுக்கு இரையாகக்‌ 
குறிக்கப்பட்டனர்‌. 

எங்கே உணவு என்று ஏங்கி அலைவர்‌: இருள்சூழ்நாள்‌ அண்மையில்‌ உள்ளதென்று 
அறிவர்‌. 

இன்னலும்‌ இடுக்கணும்‌ அவர்களை நடுங்க வைக்கும்‌: போருக்குப்‌ புறப்படும்‌ 
அரசன்போல்‌ அவை அவர்களை மேற்கொள்ளும்‌. 

ஏனெனில்‌, இறைவனுக்கு எதிராக அவர்கள்‌ கையை ஓங்கினர்‌: எல்லாம்‌ வல்லவரை 
எதிர்த்து வீரம்‌ பேசினர்‌. 

வணங்காக்‌ கழுத்தோடும்‌ வலுவான பெரிய கேடயத்தேடும்‌, அவரை எதிர்த்து வந்தனர்‌. 
ஏனெனில்‌, அவர்களின்‌ முகத்தைக்‌ கொழுப்பு மூடியுள்ளது: அவர்களின்‌ தொந்தி பருத்து 
ள்ளது. 

பாழான பட்டணங்களிலும்‌, எவரும்‌ உறைய இயலா  இல்லாங்களிலும்‌, 
இடிபாடுகளுக்குரிய வீடுகளிலும்‌ அவர்கள்‌ குடியிருப்பர்‌. 

அவர்கள்‌ செல்வர்‌ ஆகார்‌: அவர்களின்‌ சொத்தும்‌ நில்லாது: அவர்களது உடைமை 
மண்ணில்‌ பெருகாது. 

இருளுக்கு அவர்கள்‌ தப்புவதில்லை: அவர்களது தளிரை அனல்‌ வாட்டூம்‌. அவர்களது 
மலர்‌ காற்றில்‌ அடித்துப்போகப்படும்‌. 

வீணானதை நம்பி ஏமாந்து போகவேண்டாம்‌: ஏனெனில்‌, வெறுமையே அவர்களது 
செயலுக்கு வெகுமதியாகும்‌. 

அவர்களது வாழ்நாள்‌ முடியுமுன்பே அது நடக்கும்‌: அவர்களது தளிர்‌ உலர்ந்துவிடும்‌: 
பிஞ்சுகளை உதிர்க்கும்‌ திராட்சைச்‌ செடிபோன்றும்‌ பூக்களை உகுக்கும்‌ ஒலிவமரம்‌ 
போன்றும்‌ அவர்கள்‌ இருப்பர்‌. 

ஏனெனில்‌, இறையச்சமிலாரின்‌ கூட்டம்‌ கருகிப்போம்‌: கையூட்டு வாங்குவோரின்‌ 
கூடாரம்‌ எரியுண்ணும்‌. 

இன்னலைக்‌ கருவுற்று அவர்கள்‌ இடுக்கண்‌ ஈன்றெடுப்பர்‌: வஞ்சகம்‌ அவர்களது வயிற்றில்‌ 
வளரும்‌. 


*அதிகாரம்‌ 16. * 


அதற்கு யோபு உரைத்த மறுமொழி: 
இதைப்போன்ற பலவற்றை நான்‌ கேட்டதுண்டு: புண்படுத்தும்‌ தேற்றுவோர்‌ நீவிர்‌ 
எல்லாம்‌. 


உங்களின்‌ வெற்று உரைக்கு முடிவில்லையா? வாதாட இன்னும்‌ உம்மை உந்துவது எது 
வோ? 

என்னாலும்‌ உங்களைப்போல்‌ பேச இயலும்‌: என்னுடைய நிலையில்‌ நீவிர்‌ இருந்தால்‌, 
உங்களுக்கெதிராய்ச்‌ சொற்சரம்‌ தொடுத்து, உங்களை நோக்கித்‌ தலையசைக்கவும்‌ 
முடியும்‌. 

ஆயினும்‌, என்‌ சொற்களால்‌ உங்களை வலுப்படூத்துவேன்‌: என்‌ உதட்டின்‌ ஆறுதல்‌ 
உங்கள்‌ வலியைக்‌ குறைக்குமே! 

நான்‌ பேசினாலும்‌ என்‌ வலி குறையாது: அடக்கி வைப்பினும்‌ அதில்‌ ஏதும்‌ அகலாது. 
உண்மையில்‌, கடவுளே! இப்போது என்னை உளுத்திட வைத்தீர்‌: என்‌ சுற்றம்‌ முற்றும்‌ 
இற்றிடச்‌ செய்தீர்‌. 

நீர்‌ என்னை இளைக்கச்‌ செய்தீர்‌: அதுவே எனக்கு எதிர்ச்சான்று ஆயிற்று: என்‌ மெலிவு 
எழுந்து எனக்கு எதிராகச்‌ சான்று பகர்ந்தது. 

அவர்‌ என்னை வெறுத்தார்‌: வெஞ்சினத்தில்‌ கீறிப்போட்டார்‌: என்னை நோக்கிப்‌ 
பல்லைக்‌ கடித்தார்‌: என்‌ எதிரியும்‌ என்னை முறைத்துப்‌ பார்த்தான்‌. 

மக்கள்‌ எனக்கெதிராய்‌ வாயைத்‌ திறந்தார்கள்‌: ஏளனமாய்‌ என்‌ கன்னத்தில்‌ 
அறைந்தார்கள்‌: எனக்கெதிராய்‌ அவர்கள்‌ திரண்டனர்‌. 

இறைவன்‌ என்னைக்‌ கயவரிடம்‌ ஒப்புவித்தார்‌. கொடியவர்‌ கையில்‌ என்னைச்‌ 
சிக்கவைத்தார்‌: 

நலமுடன்‌ இருந்தேன்‌ நான்‌: தகர்த்தெறிந்தார்‌ என்னை அவர்‌: பிடரியைப்‌ பிடிந்து 
என்னை நொறுக்கினார்‌: என்னையே தம்‌ இலக்காக ஆக்கினார்‌. 

அவர்‌ தம்‌ வில்வீரர்‌ என்னை வளைத்துக்‌ கொண்டனர்‌: என்‌ ஈரலை அவர்‌ பிளந்து 
விட்டார்‌: ஈவு இரக்கமின்றி என்‌ ஈரலின்‌ பித்தை மண்ணில்‌ சிந்தினார்‌. 

முகத்தில்‌ அடியடியென்று என்னை அடித்தார்‌: போர்வீரன்போல்‌ என்மீது பாய்ந்தார்‌. 
சாக்கு உடையை நான்‌ என்‌ உடலுக்குத்‌ தைத்துக்‌ கொண்டேன்‌: புழுதியில்‌ என்‌ 
மேன்மையைப்‌ புதைத்தேன்‌. 

அழுதழுது என்‌ முகம்‌ சிவந்தது: என்‌ கண்களும்‌ இருண்டு போயின, 

இருப்பினும்‌, வன்செயல்‌ என்‌ கையில்‌ இல்லை: மாசு என்‌ மன்றாட்டில்‌ இல்லை. 
மண்ணே! என்‌ குருதியை மறைக்காதே: என்‌ கூக்குரலைப்‌ புதைக்காதே. 

இப்பொழுதும்‌ இதோ! என்‌ சான்று விண்ணில்‌ உள்ளது: எனக்காக வழக்காடுபவர்‌ 
வானில்‌ உள்ளார்‌. 

என்னை நகைப்பவர்கள்‌ என்‌ நண்பர்களே! கடவுளிடமே கண்ணீர்‌ வடிக்கின்றேன்‌. 
ஒருவன்‌ தன்‌ நண்பனுக்காகப்‌ பேசுவதுபோல்‌, அவர்‌ மனிதர்‌ சார்பாகக்‌ கடவுளிடம்‌ 
பரிந்து பேசுவார்‌. 

இன்னும்‌ சில ஆண்டுகளே உள்ளன: பிறகு திரும்ப வரவியலா வழியில்‌ செல்வேன்‌. 


*அதிகாரம்‌ 17. * 


என்‌ உயிர்‌ ஊசலாடூகின்றது: என்‌ நாள்கள்‌ முடிந்துவிட்டன: கல்லறை எனக்குக்‌ 
காத்திருக்கின்றது. 

உண்மையாகவே, எள்ளி நகைப்போ-- என்னைச்‌ சூழ்ந்துள்ளனர்‌: என்‌ கண்முன்‌ அவர்தம்‌ 
பகைமையே நிற்கின்றது. 

நீரே எனக்குப்‌ பணையமாய்‌ இருப்பீராக! வேறுயார்‌ எனக்குக்‌ கையடித்து 
உறுதியளிப்பார்‌? 

அறியமுடியாதபடி அவர்கள்‌ உள்ளத்தை அடைத்துப்‌ போட்டீர்‌: அதனால்‌ அவர்கள்‌ 
மேன்மையடைய விடமாட்டீர்‌. 


10. 
1.1. 


கைம்மாறு கருதி நண்பர்க்கு எதிராயப்‌ புறங்கூறுவோரின்‌ பிள்ளைகளின்‌ கண்களும்‌ 
ஒளியிழந்துபோம்‌. 

என்‌ இனத்தார்க்கு அவர்‌ என்னைப்‌ பழிச்‌ சொல்லாக்கியுள்ளார்‌: என்னைக்‌ காண்போர்‌ 
என்முன்‌ துப்புகின்றனர்‌. 

கடுந்துயரால்‌ என்‌ கண்கள்‌ மங்குகின்றன: என்‌ உறுப்புகளெல்லாம்‌ நிழல்போலாகின்றன. 
இதைக்கண்டு நேர்மையானவர்‌ திகைக்கின்றனர்‌: குற்றமற்றோர்‌ இறைப்பற்று இல்லார்‌ 
மேல்‌ சீற்றமடைகின்றனர்‌. 

நேர்மையாளர்‌ தம்‌ நெறியைக்‌ கடைப்பிடிப்பர்‌: கறையற்ற கையினர்‌ இன்னும்‌ வலிமை 
அடைவர்‌. 

ஆனால்‌, இப்பொழுது நீங்கள்‌ எல்லாரும்‌ திரும்பி வாருங்கள்‌. வந்தாலும்‌ ஞானமுள்ள 
எவரையும்‌ உங்களில்‌ காணமாட்டேன்‌. 

கடந்தன என்‌ நாள்கள்‌: தகர்ந்தன என்‌ திட்டங்கள்‌: அவ்வாறே ஆயின என்‌ இதய 
நாட்டங்கள்‌. 

அவர்கள்‌ இரவைப்‌ பகலாகத்‌ திரிக்கின்றனர்‌: ஒளி இருளுக்கு அண்மையில்‌ உளது 
என்கின்றனர்‌. 

இருள்‌ உலகையே என்‌ இல்லமென எதிர்பார்ப்பேனாகில்‌, என்‌ படுக்கையை இருளிலே 
விரிப்பேனாகில்‌, 

படுகுழியை நோக்கி என்‌ தந்தையே என்றும்‌, புழுவை நோக்கி என்‌ தாயே, என்‌ 
தமக்கையே என்றும்‌ புகல்வேனாகில்‌, 

பின்‌ எங்கே என்‌ நம்பிக்கை? என்‌ நம்பிக்கையைக்‌ காணப்போவது யார்‌? 

நாம்‌ ஒன்றாய்ப்‌ புழுதிக்குப்‌ போகும்‌ போது, இருள்‌ உலகில்‌ வாயில்வரை அது 
இறங்குமா? 


*அதிகாரம்‌ 18. * 


அதற்குச்‌ சூகாவியனான பில்தாது சொன்ன பதில்‌: 

எப்பொழுது உமது சூழ்ச்சியுள்ள சொற்பொழிவை முடிக்கப்‌ போகிறீர்‌? சிந்தித்திப்‌ 
பாரும்‌: பின்னர்‌ நாம்‌ பேசுவோம்‌. 

மாக்களாக நாங்கள்‌ கருதப்படுவது ஏன்‌? மதியீனர்களோ நாங்கள்‌ உம்‌ கண்களுக்கு? 
சீற்றத்தில்‌ உம்மையே நீர்‌ கீறிக்கொள்வதனால்‌, உம்பொருட்டூ உலகம்‌ கைவிடப்பட 
வேண்டுமா? பாறையும்‌ தன்‌ இடம்விட்டு நகர்த்தப்படவேண்டுமா? 

தீயவரின்‌ ஒளி அணைந்துபோம்‌: அவர்களது தீக்கொழுந்து எரியாதுபோம்‌. 

அவர்களின்‌ கூடாரத்தில்‌ ஒளி இருளாகும்‌: அவர்கள்மீது ஒளிரும்‌ விளக்கு அணைந்து 
போம்‌. 

அவர்களின்‌ பீடுநடை தளர்ந்துபோம்‌: அவர்களின்‌ திட்டமே அவர்களைக்‌ கவிழ்க்கும்‌. 
அவர்களின்‌ கால்களே அவர்களை வலைக்குள்‌ தள்ளும்‌: அவர்கள்‌ நடப்பதோ கண்ணிகள்‌ 
நடுவில்தான்‌. 

கண்ணி அவர்களின்‌ குதிகாலைச்‌ சிக்கிப்பிடிக்கும்‌: சுருக்கு அவர்களை மாட்டி 
இழுக்கும்‌. 

மண்மீது அவர்களுக்குச்‌ சுருக்கும்‌, பாதையில்‌ அவர்களுக்குப்‌ பொறியும்‌ மறைந்துள்ளன. 
எப்பக்கமும்‌ திகில்‌ அவர்களை நடுங்க வைக்கும்‌: கால்‌ செல்லும்‌ வழியில்‌ துரத்தி 
விரட்டும்‌. 

பட்டினி அவர்களின்‌ வலிமையை விழுங்கிடும்‌: தீங்கு அவர்களின்‌ வீழ்ச்சிக்குக்‌ 
காத்திருக்கும்‌. 


நோய்‌ அவர்களின்‌ தோலைத்‌ தின்னும்‌: சாவின்‌ தலைப்பேறு அவர்களின்‌ உறுப்புகளை 
விழுங்கும்‌. 

அவர்கள்‌ நம்பியிருந்த கூடாரத்தினின்று பிடூங்கப்படுவர்‌: அச்சம்தரும்‌ அரசன்முன்‌ 
கொணர்ப்படுவர்‌. 

அவர்களின்‌ கூடாரங்களில்‌ எதுவும்‌ தங்காது: அவர்களின்‌ உறைவிடங்களில்‌ கந்தகம்‌ 
பவப்படுகின்றது. 

கீழே அவர்களின்‌ வேர்கள்‌ காய்ந்துபோம்‌: மேலே அவர்களின்‌ கிளைகள்‌ பட்டுப்போம்‌. 
அவர்களின்‌ நினைவே அவனியில்‌ இல்லாதுபோம்‌: மண்ணின்‌ முகத்தே அவனுக்குப்‌ 
பெயரே இல்லாது போம்‌. 

ஒளியிலிருந்து இருளுக்குள்‌ அவர்கள்‌ தள்ளப்படுவர்‌: உலகிலிருந்தே அவர்கள்‌ 
துரத்தப்படுவர்‌. 

அவர்களின்‌ இனத்தாரிடையே அவர்களுக்கு வழிமரபும்‌ வழித்தோன்றலுமில்லை: 
அவர்கள்‌ வாழ்ந்த இடத்தில்‌ அவர்கள்வழி எஞ்சினோர்‌ யாருமில்லை. 

அவர்கள்‌ கதி கண்டு திடுக்கிட்டது மேற்றிசை: திகிலுற்றது கீழ்த்திசை. 

கொடியவரின்‌ குடியிருப்பெல்லாம்‌ இத்தகையதே: இறைவனை அறியாதவரின்‌ நிலையும்‌ 
இதுவே. 


*அதிகாரம்‌ 19. * 


பின்‌ யோபு உரைத்த மறுமொழி: 

என்‌ உள்ளத்தை எவ்வளவு காலத்திற்குப்‌ புண்படுத்துவீர்‌? என்னை வார்த்தையால்‌ 
நொறுக்குவீர்‌? 

பன்முறை என்னைப்‌ பழித்துரைத்தீர்‌: வெட்கமின்றி என்னைத்‌ தாக்கிப்‌ பேசினீர்‌. 
உண்மையாகவே நான்‌ பிழை செய்திருந்தாலும்‌ என்னுடன்‌ அன்றோ அந்தப்‌ பிழை 
இருக்கும்‌? 

எனக்கு எதிராய்‌ நீங்களே உங்களைப்‌ பெருமைப்படுத்திக்‌ கொள்வீர்களாகில்‌, என்‌ 
இழிநிலையை எனக்கு விரோதமாய்க்‌ காட்டுவீராகில்‌, 

கடவுள்தான்‌ என்னை நெருக்கடிக்குள்‌ செலுத்தினார்‌ என்றும்‌, வலைவீசி என்னை 
வளைத்தார்‌ என்றும்‌ அறிந்துகொள்க! 

இதோ! “கொடுமை” எனக்‌ கூக்குரலிட்டாலும்‌ கேட்பாரில்லை: நான்‌ ஓலமிட்டாலும்‌ 
தீர்ப்பாரில்லை. 

நான்‌ கடந்துபோகாவண்ணம்‌, கடவுள்‌ என்‌ வழியை அடைத்தார்‌: என்‌ பாதையை 
இருளாக்கினார்‌. 

என்‌ மாண்பினை அவர்‌ களைந்தார்‌: மணிமுடியை என்‌ தலையினின்று அகற்றினார்‌. 
எல்லாப்‌ பக்கமும்‌ என்னை இடித்துக்‌ தகர்த்தார்‌: நான்‌ தொலைந்தேன்‌: மரம்போலும்‌ 
என்‌ நம்பிக்கையை வேரோடு பிடூங்கினார்‌. 

அவர்தம்‌ கோபக்கனல்‌ எனக்கெதிராய்த்‌ தெறித்தது: அவர்‌ எதிரிகளில்‌ ஒருவனாய்‌ 
என்னையும்‌ எண்ணுகின்றார்‌. 

அவர்தம்‌ படைகள்‌ ஒன்றாக எழுந்தன: அவர்கள்‌ எனக்கெதிராய்‌ முற்றுகை இட்டனர்‌: 
என்‌ கூடாரத்தைச்‌ சுற்றிப்‌ பாசறை அமைத்தனர்‌. 

என்‌ உடன்‌ பிறந்தவரை என்னிடமிருந்து அகற்றினார்‌: எனக்கு அறிமுகமானவரை 
முற்றிலும்‌ விலக்கினார்‌: 

என்‌ உற்றார்‌ என்னை ஒதுக்கினர்‌: என்‌ நண்பர்கள்‌ என்னை மறந்தனர்‌. 

என்‌ வீட்டு விருந்தினரும்‌ என்‌ பணிப்பெண்களும்‌ என்னை அன்னியனாகக்‌ கருதினர்‌: 
அவர்கள்‌ கண்களுக்குமுன்‌ நான்‌ அயலானானேன்‌. 


என்‌ அடிமையை அழைப்பேன்‌: மறுமொழி கொடான்‌: என்‌ வாயால்‌ அவனைக்‌ கெஞ்ச 


வேண்டியிருக்கிறது. 

என்‌ மனைவிக்கு என்‌ மூச்சு வீச்சம்‌ ஆயிற்று: என்‌ தாயின்‌ பிள்ளைகளுக்கு நாற்றம்‌ 
ஆனேன்‌. 

குழந்தைகளும்‌ என்னைக்‌ கேலி செய்கின்றனர்‌: நான்‌ எழுந்தால்‌ கூட ஏளனம்‌ 
செய்கின்றனர்‌. 


என்‌ உயிர்‌ நண்பர்‌ எல்லாரும்‌ என்னை வெறுத்தனர்‌: என்‌ அன்புக்குரியவராய்‌ 
இருந்தோரும்‌ எனக்கெதிராக மாறினர்‌. 

நான்‌ வெறும்‌ எலும்பும்‌ தோலும்‌ ஆனேன்‌: நான்‌ பற்களின்‌ ஈறோடு தப்பினேன்‌. 

என்‌ மேல்‌ இரங்குங்கள்‌: என்‌ நண்பர்கள்‌! என்‌ மேல்‌ இரக்கம்‌ கொள்ளுங்கள்‌: ஏனெனில்‌ 
கடவுளின்‌ கை என்னைத்‌ தண்டித்தது. 

இறைவனைப்‌ போல்‌ நீங்களும்‌ என்னை விரட்டுவது ஏன்‌? என்‌ சதையை நீங்கள்‌ 
குதறியது போதாதா? 

ஓ! என்‌ வார்த்தைகள்‌ இப்பொழுது வரையப்படலாகாதா? ஓ! அவை ஏட்டுச்‌ சுருளில்‌ 


எழுதப்படலாகாதா? 

இரும்புக்கருவியாலும்‌ ஈயத்தாலும்‌ என்றென்றும்‌ அவை பாறையில்‌ 
பொறிக்கப்படவேண்டும்‌. 

ஏனெனில்‌, என்‌ மீட்பர்‌ வாழ்கின்றார்‌ என்றும்‌ இறுதியில்‌ மண்மேல்‌ எழுவார்‌ என்றும்‌ நான்‌ 
அறிவேன்‌. 


என்‌ தோல்‌ இவ்வாறு அழிக்கப்பட்ட பின்‌, நான்‌ சதையோடு இருக்கும்‌ போதே 
கடவுளைக்‌ காண்பேன்‌. 

நானே, அவர்‌ என்‌ பக்கத்தில்‌ நிற்கக்‌ காண்பேன்‌: என்‌ கண்களே காணும்‌: வேறு கண்கள்‌ 
அல்ல: என்‌ நெஞ்சம்‌ அதற்காக ஏங்குகின்றது. 

ஆனால்‌, நீங்கள்‌ பேசிக்கொள்கின்றீர்கள்‌: “அவனை எப்படி நாம்‌ வதைப்பது? அவனிடம்‌ 
அடிப்படைக்‌ காரணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது?” 

மாறாக-வாளுக்கு நீங்களே அஞ்சவேண்டும்‌: ஏனெனில்‌, சீற்றம்‌ வாளின்‌ தண்டனையைக்‌ 
கொணரும்‌: அப்போது, நீதித்‌ தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்துகொள்வீர்கள்‌. 


*அதிகாரம்‌ 20. * 


அதற்கு நாமாயனான சோப்பார்‌ கூறின பதில்‌: 

என்னுள்‌ இருக்கும்‌ துடிப்பின்‌ பொருட்டு, என்‌ எண்ணங்கள்‌ பதில்‌ சொல்ல 
வைக்கின்றன. 

என்னை வெட்கமடையச்‌ செய்யும்‌ குத்தல்மொழி கேட்டேன்‌: நான்‌ புரிந்து 
கொண்டதிலிருந்து விடை அளிக்க மனம்‌ என்னை உந்துகிறது. 

மாந்தர்‌ மண்ணில்‌ தோன்றியதிலிருந்து, தொன்றுதொட்டு நடக்குமிது உமக்குத்‌ 
தெரியாதா? 

கொடியவரின்‌ மகிழ்ச்சி நொடிப்‌ பொழுதே! கடவுளுக்கு அஞ்சாதவரின்‌ களிப்பு 
கணப்பொழுதே! 

அவர்களின்‌ பெருமை விசும்பு மட்டும்‌ உயர்ந்தாலும்‌, அவர்களின்‌ தலை முகிலை 
முட்டுமளவு இருந்தாலும்‌, 

அவர்கள்‌ தங்களின்‌ சொந்த மலம்‌ போன்று என்றைக்கும்‌ ஒழிந்திடூவர்‌: அவர்களைக்‌ 
கண்டவர்‌, எங்கே அவர்கள்‌? என்பர்‌. 

கனவுபோல்‌ கலைந்திடூவர்‌: காணப்படார்‌: இரவு நேரக்‌ காட்சிபோல்‌ மறைந்திடூவர்‌. 


பார்த்த கண்‌ இனி அவர்களைப்‌ பார்க்காது: வாழ்ந்த இடம்‌, அவர்களை என்றும்‌ 
காணாது. 

ஏழைகளின்‌ தயவை அவர்களின்‌ குழந்தைகள்‌ நாடுவர்‌: அவர்களின்‌ கைகளே அவர்களின்‌ 
செல்வத்தைத்‌ திரும்ப அளிக்கும்‌. 

எலும்புகளை நிரப்பிய அவர்களின்‌ இளமைத்‌ துடிப்பு, மண்ணில்‌ அவர்களோடு மறைந்து 
விடும்‌. 

தீங்கு அவர்களின்‌ வாயில்‌ இனிப்பாய்‌ இருப்பினும்‌, நாவின்‌ அடியில்‌ அதை அவர்கள்‌ 


மறைத்து வைப்பினும்‌, 

இழந்து போகாமல்‌ அதை அவர்கள்‌ இருத்தி வைத்தாலும்‌, அண்ணத்தின்‌ நடுவே அதை 
அடைத்து வைத்தாலும்‌, 

வயிற்றிலே அவர்களின்‌ உணவு மாற்றமடைந்து, அவர்களுக்கு விரியன்‌ பாம்பின்‌ 
நஞ்சாகிவிடுமே: 


செல்வத்தை விழுங்கினர்‌: அதை அவர்களே கக்குவர்‌: இறைவன்‌ அவர்களின்‌ 
வயிற்றிலிருந்து அதை வெளியேற்றுவார்‌. 

விரியன்‌ பாம்பின்‌ நஞ்சை அவர்கள்‌ உறிஞ்சுவர்‌: கட்டு விரியனின்‌ நாக்கு அவர்களைக்‌ 
கொன்றுபோடும்‌. 

ஓலிவ எண்ணெய்க்‌ கால்வாய்களிலும்‌, தேன்‌, வெண்ணெய்‌ ஆறுகளிலும்‌ அவர்கள்‌ இன்பம்‌ 
காணார்‌. 

தங்களின்‌ உழைப்பின்‌ பயனை அவர்கள்‌ திரும்ப அளிப்பர்‌: அதை அவர்கள்‌ 
உண்ணமாட்டார்‌: வணிகத்தின்‌ வருவாயில்‌ இன்புறார்‌. 

ஏனெனில்‌, அவர்கள்‌ ஏழைகளை ஒடுக்கி, இல்லாதவராக்கினர்‌: தாங்கள்‌ கட்டாத 
வீட்டை அவர்கள்‌ அபகரித்துக்‌ கொண்டனர்‌. 

அவர்களின்‌ ஆசைக்கோர்‌ அளவேயில்லை: ஆதலால்‌, அவர்கள்‌ இச்சித்த செல்வத்தில்‌ 
மிச்சத்தைக்‌ காணார்‌. 

அவர்கள்‌ தின்றபின்‌ எஞ்சியது எதுவும்‌ இல்லை: எனவே அவர்களது செழுமை நின்று 
நிலைக்காது. 

நிறைந்த செல்வத்திடை அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும்‌: அவலத்தின்‌ பளுவெல்லாம்‌ 
அவர்கள்மேல்‌ விழும்‌. 

அவர்கள்‌ வயிறு புடைக்க உண்ணும்போது, இறைவன்‌ தம்‌ கோபக்கனலை அவர்கள்மேல்‌ 
கொட்டுவார்‌: அதையே அவர்களுக்கு உணவாகப்‌ பொழிவார்‌. 

அவர்கள்‌ இரும்பு ஆயுதத்திற்கு அஞ்சி ஓடுவர்‌: ஆனால்‌, வெண்கல வில்‌ அவர்களை 
வீழ்த்திடுமே! 

அவர்கள்‌ அதைப்‌ பின்புறமாக இழப்பர்‌: மின்னும்‌ முனை பிச்சியிலிருந்து வெளிவரும்‌: 
அச்சம்‌ அவர்கள்‌ மேல்‌ விழும்‌. 

காரிருள்‌ அவர்களது கருவூலத்திற்குக்‌ காத்திருக்கும்‌: மூட்டாத தீ அதனைச்‌ 
சுட்டெரிக்கும்‌: அவர்களின்‌ கூடாரத்தில்‌ எஞ்சியதை விழுங்கும்‌. 

விண்ணகம்‌ அவர்களின்‌ பழியை வெளியாக்கும்‌: மண்ணகம்‌ அவர்களை மறுத்திட எழுந்து 
நிற்கும்‌. 

அவர்களது இல்லத்தின்‌ செல்வம்‌ சூறையாடப்படும்‌: இறைவனின்‌ வெஞ்சின நாளில்‌ அது 
அடித்துப்போகப்படும்‌. 

இதுவே பொல்லார்க்குக்‌ கடவுள்‌ அளிக்கும்‌ பங்கு: அவர்களுக்கு இறைவன்‌ குறிக்கும்‌ 
உரிமைச்‌ சொத்து. 


2 
24. 


*அதிகாரம்‌ 21. * 


அதற்கு யோபு கூறிய மறுமொழி: 

நான்‌ கூறுவதைக்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌: இதுவே நீங்கள்‌ எனக்கு அளிக்கும்‌ 
ஆறுதலாயிருக்கும்‌. 

பொறுங்கள்‌! என்னைப்‌ பேசவிடுங்கள்‌: நான்‌ பேசிய பிறகு கேலி செய்யுங்கள்‌. 

என்னைப்‌ பொறுத்த மட்டில்‌, நான்‌ முறையிடுவது மனிதரை எதிர்த்தா? இல்லையேல்‌ 
நான்‌ ஏன்‌ பொறுமை இழக்கக்கூடாது? 

என்னை உற்றுப்பாருங்கள்‌: பதறுங்கள்‌: கையால்‌ வாயில்‌ அடித்துக்கொள்ளுங்கள்‌. 
இதை நான்‌ நினைக்கும்பொழுது திகிலடைகின்றேன்‌: நடுக்கம்‌ என்‌ சதையை 
ஆட்டுகிறது. 

தீயோர்‌ வாழ்வதேன்‌? நீண்ட ஆயுள்‌ பெறுவதேன்‌? வலியோராய்‌ வளர்வதேன்‌? 
அவர்களின்‌ வழிமரபினர்‌ அவர்கள்முன்‌ நிலைபெறுகின்றனர்‌: அவர்களின்‌ 
வழித்தோன்றல்கள்‌ அவர்கள்‌ கண்முன்‌ நிலைத்திருக்கின்றனர்‌. 

அவர்களின்‌ இல்லங்களில்‌ அச்சமற்ற அமைதி நிலவுகின்றது. கடவுளின்‌ தண்டனை 
அவர்கள்மேல்‌ விழவில்லை. 

அவர்களின்‌ காளைகள்‌ பொலிகின்றன. ஆனால்‌ பிசகுவதில்லை: அவர்களின்‌ பசுக்கள்‌ 
கருவுறும்‌: ஆனால்‌ ௧௬ கலைவதில்லை. 

மந்தைபோல அவர்கள்‌ தம்‌ மழலைகளை வெளியனுப்புகின்றனர்‌: அவர்களின்‌ 


குழந்தைகள்‌ குதித்தாடூுகின்றனர்‌. 

அவர்கள்‌ தம்புரு, சுரமண்டலம்‌ இசைத்துப்‌ பாடுகின்றன: குழல்‌ ஊதி 
மகிழ்ந்திருக்கின்றனர்‌. 

அவர்கள்‌ மகிழ்வில்‌ தம்‌ நாள்களைக்‌ கழிக்கின்றனர்‌: அமைதியில்‌ பாதாளம்‌ 
இறங்குகின்றனர்‌. 


அவர்கள்‌ இறைவனிடம்‌ இயம்புகின்றனர்‌: “எம்மை விட்டு அகலும்‌: ஏனெனில்‌, உமது 
வழிகளை அறிந்து கொள்ள நாங்கள்‌ விரும்பவில்லை: 

எல்லாம்‌ வல்லவர்‌ யார்‌ நாங்கள்‌ பணி புரிய? அவரை நோக்கி நாங்கள்‌ மன்றாடுவதால்‌ 
என்ன பயன்‌? 

இதோ! அவர்களின்‌ வளமை அவர்களின்‌ கையில்‌ இல்லை. எனவே தீயோரின்‌ 
ஆலோசனை எனக்குத்‌ தொலையிலிருப்பதாக! 

எத்தனைமுறை தீயோரின்‌ ஒளி அணைகின்றது? அழிவு அவர்கள்மேல்‌ வருகின்றது? 
கடவுள்‌ தம்‌ சீற்றத்தில்‌ வேதனையைப்‌ பங்கிட்டு அளிக்கின்றார்‌. 

அவர்கள்‌ காற்றுக்குமுன்‌ துரும்பு போன்றோர்‌: சூறாவளி அடித்துப்‌ போகும்‌ பதர்‌ 
போன்றோர்‌. 

அவர்களின்‌ தீங்கைக்‌ கடவுள்‌ அவர்களின்‌ பிள்ளைகளுக்கா சேர்த்து வைக்கின்றார்‌? 
அவர்களுக்கே அவர்‌ திரும்பக்‌ கொடுக்கின்றார்‌: அவர்களும்‌ அதை உணர்வர்‌. 
அவர்களின்‌ அழிவை அவர்களின்‌ கண்களே காணட்டும்‌: எல்லாம்‌ வல்லவரின்‌ 
வெஞ்சினத்தை அவர்கள்‌ குடிக்கட்டும்‌. 

அவருடைய நாள்கள்‌ எண்ணப்பட்டபின்‌, அவர்களது இல்லத்தில்‌ அவர்கள்‌ கொள்ளும்‌ 
அக்கறை என்ன? 

இறைவனுக்கு அறிவைக்‌ கற்பிப்போர்‌ யார்‌? ஏனெனில்‌, அவரே உயர்ந்தோரைத்‌ 
தீர்ப்பிடுகின்றார்‌. 

சிலர்‌ வளமையோடும்‌ வலிமையோடும்‌ நிறைவோடும்‌ முழு அமைதியோடுூம்‌ சாகின்றனர்‌. 
அவர்களின்‌ தொடைகள்‌ கொழுப்பேறி உள்ளன: அவர்களின்‌ எலும்புகளின்‌ சோறு 
உலரவில்லை. 


வேறு சிலர்‌, கசந்த உள்ளத்துடன்‌ இனிமையையச்‌ சுவைக்காதவராயச்‌ சாகின்றனர்‌: 
புழுதியில்‌ இருசாராரும்‌ ஒன்றாய்த்‌ துஞ்சுவர்‌: புழுக்கள்‌ அவர்களைப்‌ போர்த்தி நிற்குமே. 
இதோ! உம்‌ எண்ணங்களையும்‌ எனக்கெதிராய்த்‌ தீட்டும்‌ திட்டங்களையும்‌ நான்‌ 
அறிவேன்‌. 

ஏனெனில்‌, நீங்கள்‌ கூறுகின்றீர்கள்‌: “கொடுங்கோலனின்‌ இல்லம்‌ எங்கே? கொடியவன்‌ 
குடியிருக்கும்‌ கூடாரம்‌ எங்கே?“ 

வழிப்போக்கர்களை நீங்கள்‌ வினவவில்லையா? அவர்கள்‌ அறிவித்ததை நீங்கள்‌ 
கேட்கவில்லையா? 

தீயோர்‌ அழிவின்‌ நாளுக்கென விடப்பட்டூுள்ளனர்‌: வெஞ்சின நாளில்‌ அவர்கள்‌ 
விடுவிக்கப்படுவாரா? 

யார்‌ அவர்களின்‌ முகத்துக்கு எதிரே அவர்களின்‌ போக்கை உரைப்பார்‌? யார்‌ அவர்களின்‌ 
செயலுக்கேற்பக்‌ கொடுப்பார்‌? 

இருப்பினும்‌, கல்லறைக்கு அவர்கள்‌ கொண்டுவரப்படுவர்‌: அவர்களின்‌ சமாதிக்குக்‌ 
காவல்‌ வைக்கப்படும்‌. 

பள்ளத்தாக்கின்‌ மண்‌ அவர்களுக்கு இனிமையாய்‌ இருக்கும்‌: மாந்தர்‌ அனைவரும்‌ 
அவர்களைப்‌ பின்தொடர்வர்‌: அவர்களின்‌ முன்‌ செல்வோர்க்குக்‌ கணக்கில்லை. 
அப்படியிருக்க, வெற்றுமொழியால்‌ நீர்‌ என்னைத்‌ தேற்றுவதெப்படி? ஊமது மறுமொழி 
முற்றிலும்‌ பொய்யே! 


*அதிகாரம்‌ 22. * 


பின்னர்‌ தேமானியனான எலிப்பாசு பேசத்‌ தொடங்கினான்‌: 

மனிதரால்‌ இறைவனுக்குப்‌ பயன்‌ உண்டா? மதிநுட்பம்‌ உடையவரால்‌ அவருக்குப்‌ பயன்‌ 
உண்டா? 

நீர்‌ நேர்மையாக இருப்பது எல்லாம்‌ வல்லவர்க்கு இன்பம்‌ பயக்குமா? நீர்‌ உமது 
வழியைச்‌ செம்மைப்படுத்துவது அவர்க்கு நன்மை பயக்குமா? 

நீர்‌ அவரை அஞ்சி மதிப்பதாலா அவர்‌ உம்மைக்‌ கண்டிக்கிறார்‌? அதனை முன்னிட்டா 
உம்மைத்‌ தீர்ப்பிடுகிறார்‌? 

உமது தீமை பெரிதல்லவா? உமது கொடுமைக்கு முடிவில்லையா? 

ஏனெனில்‌, அற்பமானவற்றுக்கும்‌ உம்‌ உறவின்முறையாரிடம்‌ அடகு வாங்கினீர்‌: 
ஏழைகளின்‌ உடையை உரிந்து விட்டீர்‌! 

தாகமுள்ளோர்க்குக்‌ குடிக்கத்‌ தண்ணீர்‌ தரவில்லை: பசித்தோர்க்கு உணவு கொடுக்க 
முன்வரவில்லை. 

வலிய மனிதராகிய உமக்கு வையகம்‌ சொந்தமாயிற்று: உம்‌ தயவு பெற்றவர்க்கே அது 
குடியிருப்பாயிற்று. 

விதவைகளை நீர்‌ வெறுங்கையராய்‌ விரட்டினீர்‌: அனாதைகளின்‌ கைகளை முறித்துப்‌ 
போட்டீர்‌. 

ஆகையால்‌, கண்ணிகள்‌ உம்மைச்‌ சூழ்ந்துள்ளன: கிலி உம்மைத்‌ திடீரென 
ஆட்கொள்ளும்‌. 

நீர்‌ காணாவண்ணம்‌ காரிருள்‌ சூழ்ந்தது: நீர்ப்பெருக்கு உம்மை மூழ்கடித்தது. 

உயரத்தே விண்ணகத்தில்‌ கடவுள்‌ இல்லையா? வானிலிருக்கும்‌ விண்மீன்களைப்‌ பாரும்‌! 
அவை எவ்வளவு உயரத்திலுள்ளன! 

ஆனால்‌, நீர்‌ சொல்கின்றீர்‌: “இறைவனுக்கு என்ன தெரியும்‌? கார்முகிலை ஊடுருவிப்‌ 
பார்த்து அவரால்‌ தீர்ப்பிட முடியுமா? 

அவர்‌ பார்க்காவண்ணம்‌ முகில்‌ மறைக்கின்றது: அவர்‌ வான்தளத்தில்‌ உலவுகின்றனார்‌”. 


15: 
16. 


பாதகர்‌ சென்ற பழைய நெறியில்‌ நீரும்‌ செல்ல விழைகின்றீரோ! 

நேரம்‌ வருமுன்பே அவர்கள்‌ பிடிப்பட்டனர்‌: அவர்கள்‌ அடித்தளத்தை வெள்ளம்‌ அடித்துச்‌ 
சென்றது. 

அவர்கள்‌ இறைவனிடம்‌, “எங்களைவிட்டு அகலும்‌: எல்லாம்‌ வல்லவர்‌ எங்களுக்கு என்ன 
செய்ய முடியும்‌?“ என்பர்‌. 

இருப்பினும்‌, அவரே அவர்களின்‌ இல்லத்தை நம்மையினால்‌ நிரப்பினார்‌: எனினும்‌, 
தீயவரின்‌ திட்டம்‌ எனக்குத்‌ தொலைவாயிருப்பதாக! 

நேர்மையுள்ளோர்‌ அதைக்‌ கண்டு மனம்‌ மகிழ்கின்றனர்‌: மாசற்றோர்‌ அவர்களை எள்ளி 
நகையாடுகின்றனர்‌: 

“இதோ! நம்‌ பகைவர்‌ வீழ்த்தப்பட்டனர்‌: அவர்களின்‌ சேமிப்பு தீயால்‌ விழுங்கப்பட்டது” 
என்கின்றனர்‌. 

இணங்குக இறைவனுக்கு: எய்துக அமைதி: அதனால்‌ உமக்கு நன்மை வந்தடையும்‌. 
அவர்‌ வாயினின்று அறிவுரை பெறுக: அவர்தம்‌ மொழிகளை உம்‌ நெஞ்சில்‌ பொறித்திடுக: 
நீர்‌ எல்லாம்‌ வல்லவரிடம்‌ திரும்பி வருவீராகில்‌, நீர்‌ கட்டியெழுப்பப்படுவீர்‌: தீயவற்றை 
உம்‌ கூடாரத்திலிருந்து அகற்றி விடும்‌! 

பொன்னைப்‌ புழுதியிலே எறிந்து, ஓபீர்த்‌ தங்கத்தை ஓடைக்‌ கற்களிடை வீசிவிடும்‌! 
எல்லாம்‌ வல்லவரே உமக்குப்‌ பொன்னாகவும்‌, வெள்ளியாகவும்‌, வலிமையாகவும்‌ 
திகழ்வார்‌. 

அப்போது எல்லாம்‌ வல்லவரில்‌ நீர்‌ நம்பிக்கை கொள்வீர்‌. கடவுளைப்‌ பார்த்து உம்‌ 
முகத்தை நிமிர்த்திடூவீர்‌. 

நீர்‌ அவரிடம்‌ மன்றாடுவீர்‌: அவரும்‌ உமக்குச்‌ செவி கொடுப்பார்‌. 

நீர்‌ நினைப்பது கைகூடும்‌: உம்‌ வழிகள்‌ ஒளிமயமாகும்‌. 

ஏனெனில்‌, அவர்‌ செருக்குற்றோரின்‌ ஆணவத்தை அழிக்கின்றார்‌: தாழ்வாகக்‌ 
கருதப்பட்டோரை மீட்கின்றார்‌. 

குற்றவாளிகளையும்‌ அவர்‌ விடுவிப்பார்‌: அவர்கள்‌ உம்‌ கைகளின்‌ பய்மையால்‌ 
மீட்கப்படுவர்‌. 


*அதிகாரம்‌ 23. * 


யோபு அதற்கு உரைத்த மறுமொழி: 

இன்றுகூட என்‌ முறைப்பாடு கசப்பாயுள்ளது: நான்‌ வேதனைக்‌ குரல்‌ எழுப்பியும்‌, என்‌ 
மேல்‌ அவரது கை பளுவாயுள்ளது. 

அவரை எங்கே கண்டுபிக்கலாமென நான்‌ அறிய யாராவது உதவுவாரானால்‌, நான்‌ அவர்‌ 
இருக்கையை அணுகுவேன்‌. 

என்‌ வழக்கை அவர்முன்‌ எடுத்துரைப்பேன்‌: என்‌ வாயை வழக்குரைகளால்‌ நிரப்புவேன்‌. 
அவர்‌ எனக்கு என்ன வார்த்தை கூறுவார்‌ என அறிந்து கொள்வேன்‌: அவர்‌ எனக்கு என்ன 
சொல்வார்‌ என்பதையும்‌ நான்‌ புரிந்து கொள்வேன்‌. 

மாபெரும்‌ வல்லமையுடன்‌ அவர்‌ என்னோடு வழக்காடுவாரா? இல்லை: அவர்‌ கண்டிப்பாக 
எனக்குச்‌ செவி கொடுப்பார்‌. 

அங்கே நேர்மையானவன்‌ அவரோடு வழக்காடலாம்‌: நானும்‌ என்‌ நடுவரால்‌ முழுமையாக 
விடூவிக்கப்படுவேன்‌. 

கிழக்கே நான்‌ சென்றாலும்‌ அவர்‌ அங்கில்லை: மேற்கேயும்‌ நான்‌ அவரைக்‌ காண்கிலேன்‌. 
இடப்புறம்‌ தேடினும்‌ செயல்படுகிற அவரைக்‌ காணேன்‌: வலப்புறம்‌ திரும்பினும்‌ நான்‌ 
அவரைப்‌ பார்த்தேனில்லை. 


ஆயினும்‌ நான்‌ போகும்‌ வழியை அவர்‌ அறிவார்‌: என்னை அவர்‌ புடமிட்டால்‌, நான்‌ 
பொன்போல்‌ துலங்கிடுவேன்‌. 

அவர்‌ அடிச்சுவடுகளை என்‌ கால்கள்‌ பின்பற்றின: அவர்‌ நெறியில்‌ நடந்தேன்‌: 
பிறழவில்லை. 

அவர்‌ நா உரைத்த ஆணையினின்று நான்‌ விலகவில்லை: அவர்தம்‌ வாய்மொழிகளை 
அரும்பொருளின்‌ மேலாகப்‌ போற்றி னேன்‌. 

ஆனால்‌, அவர்‌ ஒரு முடிவை எடுத்தால்‌, யாரால்‌ மாற்ற முடியும்‌? ஏனெனில்‌, எதை அவர்‌ 
விரும்புகிறாரோ அதை அவர்‌ செய்கிறார்‌. 

ஏனெனில்‌ எனக்கு அவர்‌ குறித்துள்ளதை அவர்‌ நிறைவேற்றுவார்‌: இத்தகையன பல அவர்‌ 
உள்ளத்தில்‌ உள்ளன. 

ஆகையால்‌, அவர்முன்‌  நடுங்குகின்றேன்‌: அவரைப்பற்றி நினைக்கையில்‌ 
திகிலடைகின்றேன்‌. 

இறைவன்‌ எனை உளம்‌ குன்றச்‌ செய்தார்‌: எல்லாம்‌ வல்லவர்‌ என்னைக்‌ கலங்கச்‌ 
செய்தார்‌. 

ஏனெனில்‌ இருள்‌ என்னை மறைக்கிறது: காரிருள்‌ என்‌ முகத்தைக்‌ கவ்வுகிறது. 


*அதிகாரம்‌ 24. * 


குறித்த காலத்தை எல்லாம்‌ வல்லவர்‌ ஏன்‌ வெளிப்படூத்தவில்லை? அவரை அறிந்தோரும்‌ 
ஏன்‌ அவர்‌ தம்‌ நாள்களைக்‌ காணவில்லை? 

தீயோர்‌ எல்லைக்கல்லை எடுத்துப்போடுகின்றனர்‌. மந்தையைக்‌ கொள்ளையிட்டு 
மேய்கின்றனர்‌. 

அனாதையின்‌ கழுதையை ஓட்டிச்‌ செல்கின்றனர்‌. விதவையின்‌ எருதை அடகாய்க்‌ 
கொள்கின்றனர்‌. 

ஏழையை வழியினின்று தள்ளுகின்றனர்‌. நாட்டின்‌ வறியோர்‌ ஒன்றாக ஒளிந்து 
கொள்கின்றனர்‌. 

ஏழைகள்‌ உணவுதேடும்‌ வேலையாய்க்‌ காட்டுக்‌ கழுதையெனப்‌ பாலைநிலத்தில்‌ 
அலைகின்றனர்‌: பாலைநிலத்தில்‌ கிடைப்பதே அவர்கள்‌ பிள்ளைகளுக்கு உணவாகும்‌. 
கயவரின்‌ கழனியில்‌ அவர்கள்‌ சேகரிக்கின்றனர்‌: பொல்லாரின்‌ திராட்சைத்‌ 
தோட்டத்தில்‌ அவர்கள்‌ பொறுக்குகின்றனர்‌. 

ஆடையின்றி இரவில்‌ வெற்று உடலாய்க்‌ கிடக்கின்றனர்‌: வாடையில்‌ போர்த்திக்‌ 
கொள்ளப்‌ போர்வையின்றி இருக்கின்றனர்‌: 

மலையில்‌ பொழியும்‌ மழையால்‌ நனைகின்றனர்‌: உறைவிடமின்றிப்‌ பாறையில்‌ 
ஒண்டுகின்றனர்‌: 

தந்தையிலாக்‌ குழந்தையைத்‌ தாயினின்று பறிக்கின்றனர்‌: ஏழையின்‌ குழந்தையை அடகு 
வைக்கின்றனர்‌. 

ஆடையின்றி வெற்றுடலாய்‌ அலைகின்றனர்‌: ஆறாப்பசியுடன்‌ அரிக்கட்டைத்‌ 
பக்குகின்றனர்‌. 

ஒலிவத்‌ தோட்டத்தில்‌ எண்ணெய்‌ ஆட்டுகின்றனர்‌: திராட்சைத்‌ பிழிந்தும்‌ தாகத்தோடு 
இருக்கின்றனர்‌. 

நகரில்‌ இறப்போர்‌ முனகல்‌ கேட்கின்றது: காயமடைந்தோர்‌ உள்ளம்‌ உதவிக்குக்‌ 
கதறுகின்றது: கடவுளோ அவர்கள்‌ மன்றாட்டைக்‌ கேட்கவில்லை. 

இன்னும்‌ உள்ளனர்‌ ஒளியை எதிர்ப்போர்‌: இவர்கள்‌ அதன்‌ வழியை அறியார்‌: இவர்கள்‌ 
அதன்‌ நெறியில்‌ நில்லார்‌. 


எழுவான்‌ கொலைஞன்‌ புலரும்‌ முன்பே: ஏழை எளியோரைக்‌ கொன்று குவிக்க: இரவில்‌ 
திரிவான்‌ திருடன்‌ போல. 

காமுகனின்‌ கண்‌ கருக்கலுக்காய்க்‌ காத்திருக்கும்‌: கண்ணெதுவும்‌ என்னைக்‌ காணாது 
என்றெண்ணி: முகத்தை அவனோ மூடிக்‌ கொள்வான்‌! 

இருட்டில்‌ வீடுகளில்‌ கன்னம்‌ இடுவர்‌: பகலில்‌ இவர்கள்‌ பதுங்கிக்‌ கிடப்பர்‌: ஒளியினை 
இவர்கள்‌ அறியாதவரே! 

ஏனென்றால்‌ இவர்களுக்கு நிழல்‌ காலைபோன்றது: சாவின்‌ திகில்‌ இவர்களுக்குப்‌ 
பழக்கமானதே! 

வெள்ளத்தில்‌ விரைந்தோடும்‌ வைக்கோல்‌ அவர்கள்‌: பார்மேல்‌ அவர்கள்‌ பங்கு 
சபிக்கப்பட்டது: அவர்தம்‌ திராட்சைத்‌ தோட்டத்தை எவரும்‌ அணுகார்‌. 

வறட்சியும்‌ வெம்மையும்‌ பனிநீரைத்‌ தீய்க்கும்‌: தீமை செய்வோரைப்‌ பாதாளம்‌ விழுங்கும்‌. 
தாங்கிய கருப்பையே அவர்களை மறக்கும்‌: புழு அவர்களைச்‌ சுவைத்துத்‌ தின்னும்‌. 
அவர்கள்‌ கொடுமை மரம்போல்‌ முறிந்துபோம்‌. 

ஏனெனில்‌, மகவிலா மலடியை இழிவாய்‌ நடத்தினர்‌: கைம்பெண்ணுக்கு நன்மையைக்‌ 
கருதினாரில்லை. 

இருப்பினும்‌, கடவுள்‌ தம்‌ வலிமையால்‌ வலியோரின்‌ வாழ்வை நீட்டிக்கிறார்‌: அவர்கள்‌ தம்‌ 
வாழ்வில்‌ நம்பிக்கையோடு இருந்தாலும்‌ நிலைக்கமாட்டராகள்‌. 

அவர்‌ அவர்களைப்‌ பாதுகாப்புடன்‌ வாழவிடுகிறார்‌: அவர்களும்‌ அதில்‌ ஊன்றி 
நிற்கிறார்கள்‌: இருப்பினும்‌ அவரது கண்‌ அவர்கள்‌ நடத்தைமேல்‌ உள்ளது. 

அவர்கள்‌ உயர்த்தப்பட்டனர்‌: அது ஒரு நொடிப்பொழுதே: அதன்பின்‌ இல்லாமற்‌ 
போயினர்‌: எல்லோரையும்‌ போல்‌ தாழ்த்தப்பட்டனர்‌: கதிர்‌ நுனிபோல்‌ கிள்ளி 
எறியப்பட்டனர்‌. 

இப்படி இல்லையெனில்‌, என்னைப்‌ பொய்யன்‌ என்றோ, என்‌ மொழி தவறு என்றோ, 
எண்பிப்பவன்‌ எவன்‌? 


*அதிகாரம்‌ 25. * 


பிறகு சூகாவியனான பில்தாது பேசினான்‌: 

ஆட்சியும்‌ மாட்சியும்‌ கடவுளுக்கே உரியன: அமைதியை உன்னதங்களில்‌ அவரே 
நிலைநாட்டுூவார்‌. 

அளவிட முடியுமா அவர்தம்‌ படைகளை? எவர்மேல்‌ அவரொளி வீசாதிருக்கும்‌? 
அப்படியெனில்‌, எப்படி மனிதர்‌ கடவுள்முன்‌ நேரியவராய்‌ இருக்க முடியும்‌? அல்லது 
பெண்ணிடம்‌ பிறந்தவர்‌ எப்படித்‌ பயவராய்‌ இருக்கக்‌ கூடும்‌? 

இதோ! வெண்ணிலவும்‌ ஒளி குன்றியதே! விண்மீனும்‌ அவர்தம்‌ பார்வையில்‌ 
பய்மையற்றதே! 

அப்படியிருக்க, புழுவைப்போன்ற மனிதர்‌ எத்துணைத்‌ தாழ்ந்தவர்‌! பூச்சி போன்ற 
மானிடர்‌ எவ்வளவு குறைந்தவர்‌! 


*அதிகாரம்‌ 26. * 


அதற்கு யோபு கூறிய பதில்‌: 
என்போன்ற வலிமையற்றவர்க்கு எத்துணைப்‌ துணைபுரிந்தீர்‌! ஆற்றலற்ற தோளுக்கு 
எவ்வளவு துணைநறின்றீர்‌! 


என்‌ போன்ற அறிவற்றவர்க்கு எவ்வளவு அறிவுரை கூறினீர்‌! நன்னெறிகளை நிறையக்‌ 
காட்டீனீர்‌! 

எவர்‌ துணைகொண்டு இயம்பினீர்‌ இம்மொழிகளை? எவர்தம்‌ ஏவுதல்‌ உம்மிடமிருந்து 
வெளிப்பட்டது? 

கீழ்உலகின்‌ ஆவிகள்‌ நடுங்குகின்றன: நீர்த்‌ திரள்களும்‌ அவற்றில்‌ வாழ்வனவும்‌ 
அஞ்சுகின்றன. 

பாதாளம்‌ கடவுள்முன்‌ திறந்து கிடக்கிறது: படுகுழி அவர்முன்‌ மூடப்படவில்லை. 
வெற்றிடத்தில்‌ வடபுறத்தை அவர்‌ விரித்தார்‌: காற்றிடையே உலகைத்‌ தொங்கவிட்டார்‌. 
நீரினை மேகத்துள்‌ பொதித்துள்ளார்‌: அதன்‌ நிறைவால்‌ முகிலும்‌ கிழிவதில்லை. 

தம்‌ அரியணையின்‌ முகத்தை மூடுகின்றார்‌: முகிலை அதன்மேல்‌ பரப்புகின்றார்‌. 
நீர்ப்பரப்பின்‌ மீது வட்டம்‌ வரைந்து, இருளுக்கும்‌ ஒளிக்குமிடையில்‌ எல்லை அமைத்தார்‌. 
விண்ணின்‌ பண்கள்‌ அதிர்கின்றன: அவர்‌ அதட்டலில்‌ அதிர்ச்சியடைகின்றன. 

ஆழியைத்‌ தம்‌ ஆற்றலால்‌ அடக்கினார்‌: இராகாபை அழித்தார்‌ அறிவுக்கூர்மையால்‌. 

தம்‌ மூச்சால்‌ வான்வெளியை ஒளிர்வித்தார்‌: தம்‌ கையால்‌ விரைந்தோடும்‌ பாம்பை 
ஊடூருவக்‌ குத்தினார்‌. 

ஓ! இவையாவும்‌ அவர்தம்‌ செயல்களின்‌ விளிம்புகளே! எத்துணை மென்குரல்‌ அவற்றில்‌ 
கேட்கின்றது. அவர்தம்‌ வல்லமையின்‌ இடிமுழக்கத்தை அறிய யாரால்‌ இயலும்‌? 


*அதிகாரம்‌ 27. * 


யோபு தமது உரையைத்‌ தொடர்ந்து கூறியது: 

என்றுமுள்ள இறைவன்மேல்‌ ஆணை! அவர்‌ எனக்கு உரிமை வழங்க மறுத்தார்‌: எல்லாம்‌ 
வல்லவர்‌ எனக்கு வாழ்வைக்‌ கசப்பாக்கினார்‌. 

என்‌ உடலில்‌ உயிர்‌ இருக்கும்வரை, என்‌ மூக்கில்‌ கடவுளின்‌ மூச்சு இருக்கும்வரை, 

என்‌ உதடுகள்‌ வஞ்சகம்‌ உரையா: என்‌ நாவும்‌ பொய்பைப்‌ புகலாது. 

நீங்கள்‌ சொல்வது சரியென ஒருகாலும்‌ ஒப்புக்கொள்ள மாட்டேன்‌. சாகும்வரையில்‌ 
என்வாய்மையைக்‌ கைவிடவும்‌ மாட்டேன்‌. 

என்‌ நேர்மையை நான்‌ பற்றிக்‌ கொண்டேன்‌: விடவே மாட்டேன்‌: என்‌ வாழ்நாளில்‌ எதைக்‌ 
குறித்தும்‌ என்‌ உள்ளம்‌ உறுத்தவில்லை. 

என்‌ பகைவர்‌ தீயோராக எண்ணப்படட்டும்‌: என்‌ எதிரிகள்‌ நேர்மையற்றோராகக்‌ 
கருதப்படட்டும்‌. 

கடவுள்‌ இறைப்பற்றில்லாதோரை அழித்து, அவர்களின்‌ உயிரைப்‌ பறிக்கும்போது, 
அவர்களுக்கு என்ன நம்பிக்கை? 

அவர்கள்மேல்‌ கேடுவிழும்போது இறைவன்‌ அவர்களின்‌ கூக்குரலைக்‌ கேட்பாரா? 
எல்லாம்‌ வல்லவர்‌ தரும்‌ மகிழ்ச்சியை அவர்கள்‌ நாடூவார்களா? கடவுளைக்‌ 
காலமெல்லாம்‌ அழைப்பார்களா? 

இறைவனின்‌ கைத்திறனை நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிப்பேன்‌: எல்லாம்‌ வல்லவரின்‌ 
திட்டங்களை மறைக்கமாட்டேன்‌. 

இதோ! நீங்கள்‌ யாவருமே இதைக்‌ கண்டிருக்கின்றீர்கள்‌: பின்‌, ஏன்‌ வறட்டு வாதம்‌ 
பேசுகின்றீர்கள்‌? 

இதுவே கொடிய மனிதர்‌ இறைவனிடமிருந்து பெறும்‌ பங்கு: பொல்லாதவர்‌ எல்லாம்‌ 
வல்லவரிடம்‌ பெறும்‌ சொத்து. 

அவர்களின்‌ பிள்ளைகள்‌ பெருகினும்‌ வாளால்‌ மடிவர்‌: அவர்களின்‌ வழிமரபினர்‌ உண்டு 
நிறைவடையார்‌. 

அவர்களின்‌ எஞ்சியோர்‌ நோயால்‌ மடிவர்‌: அவர்களின்‌ கைம்பெண்கள்‌ புலம்ப மாட்டார்‌. 


மணல்போல்‌ அவர்கள்‌ வெள்ளியைக்‌ குவிப்பர்‌: அடுக்கடுக்காய்‌ ஆடைகளைச்‌ சேர்ப்பர்‌. 
ஆனால்‌ நேர்மையாளர்‌ ஆடைகளை அணிவர்‌: மாசற்றவர்‌ வெள்ளியைப்‌ பங்கிடுவர்‌. 
சிலந்தி கூடு கட்டுவதுபோலும்‌, காவற்காரன்‌ குடில்‌ போடுவதுபோலும்‌ அவர்கள்‌ வீடு 
கட்டுகின்றனர்‌. 

படுக்கைக்குப்‌ போகின்றனர்‌ பணக்காரராய்‌: ஆனால்‌ இனி அவ்வாறு இராது: கண்‌ 
திறந்து பார்க்கின்றனர்‌: செல்வம்‌ காணாமற்‌ போயிற்று. 

திகில்‌ வெள்ளம்போல்‌ அவர்களை அமிழ்த்தும்‌: சுழற்காற்று இரவில்‌ அவர்களைத்‌ பக்கிச்‌ 
செல்லும்‌. 

கீழைக்‌ காற்று அவர்களை அடித்துச்‌ செல்லும்‌: அவர்களின்‌ இடத்திலிருந்து அவர்களைப்‌ 
பெயர்த்துச்‌ செல்லும்‌: 

ஈவு இரக்கமின்றி அவர்களை விரட்டும்‌: அதன்‌ பிடியிலிருந்து தலைதெறிக்க ஓடுவர்‌. 
அவர்களைப்‌ பார்த்து அது கைகொட்டி நகைக்கும்‌: அதன்‌ இடத்திலிருந்து 
அவர்கள்மேல்‌ சீறிவிழும்‌. 


*அதிகாரம்‌ 28. * 


வெள்ளிக்கு விளைநிலம்‌ உண்டு: பொன்னுக்குப்‌ புடமிடும்‌ இடமுண்டு. 

மண்ணிலிருந்து இரும்பு எடுக்கப்படுகின்றது: கல்லிலிருந்து செம்பு உருக்கப்படுகின்றது. 
மனிதர்‌ இருளுக்கு இறுதி கண்டு, எட்டின மட்டும்‌ தோண்டி, இருட்டிலும்‌ சாவின்‌ 
இருளிலும்‌ கனிமப்‌ பொருளைத்‌ தேடுகின்றனர்‌. 

மக்கள்‌ குடியிருப்புக்குத்‌ தொலையில்‌ சுரங்கத்தைத்‌ தோண்டுவர்‌: வழிநடப்போரால்‌ 
அவர்கள்‌ மறக்கப்படுவர்‌: மனிதரிடமிருந்து கீழே இறங்கி ஊசலாடி வேலை செய்வர்‌. 
மேலே நிலத்தில்‌ உணவு விளைகின்றது: கீ ழே அது நெருப்புக்‌ குழம்பாய்‌ மாறுகின்றது. 
நீலமணிகள்‌ அதன்‌ கற்களில்‌ கிட்டும்‌: பொன்துகளும்‌ அதில்‌ கிடைக்கும்‌. 

அதற்குச்‌ செல்லும்‌ பாதையை, ஊன்‌ உண்ணும்‌ பறவையும்‌ அறியாது: கழுகின்‌ கண்களும்‌ 
அதைக்‌ கண்டதில்லை. 

வீறுகொண்ட விலங்குகள்‌ அதன்‌ மேல்‌ சென்றதில்லை: சிங்கமும்‌ அவ்வழி நடந்து 
கடந்ததில்லை. 

கடின பாறையிலும்‌ அவர்கள்‌ கைவைப்பர்‌: மலைகளின்‌ அடித்தளத்தையே பெயர்த்துப்‌ 
புரட்டிடுவர்‌. 

பாறைகள்‌ நடுவே சுரங்க வழிகளை வெட்டுகின்றனர்‌: விலையுயர்‌ பொருளையே 
அவர்களது கண்‌ தேடும்‌. 

ஒழுகும்‌ ஊற்றுகளைத்‌ தடுத்து நிறுத்துகின்றனர்‌: மறைவாய்‌ இருப்பதை ஒளிக்குக்‌ 
கொணர்கின்றனர்‌. 

ஆனால்‌, ஞானம்‌ எங்கே கண்டெடுக்கப்படும்‌? அறிவின்‌ உறைவிடம்‌ எங்கேயுள்ளது? 
மனிதர்‌ அதன்‌ மதிப்பை உணரார்‌: வாழ்வோர்‌ உலகிலும்‌ அது காணப்படாது. 

“என்னுள்‌ இல்லை” என உரைக்கும்‌ ஆழ்கடல்‌: “என்னிடம்‌ இல்லை” என இயம்பும்‌ 
பெருங்கடல்‌. 

தங்கத்தைக்‌ கொடுத்து அதைப்‌ பெறமுடியாது: வெள்ளியால்‌ அதன்‌ விலையை நிறுக்க 
இயலாது. 

ஓபீர்த்‌ தங்கமும்‌ கோமேதகமும்‌ அரிய நீலமணியும்‌ அதற்கு மதிப்பாகா! 

பொன்னும்‌ பளிங்கும்‌ அதற்கு நிகராகா: பசும்பொன்‌ கலன்களும்‌ பண்டமாற்றாகா. 
மணியும்‌ பவளமும்‌ அதற்கு இணையில்லை: மதிப்பினில்‌ முத்தினை ஞானம்‌ விஞ்சும்‌. 
எத்தியோப்பிய புட்பராகம்‌ அதற்கு இணையல்ல: பத்தரை மாற்றுத்‌ தங்கமும்‌ அதற்கு 
நிகரல்ல. 


அவ்வாறாயின்‌, எங்கிருந்து வருகிறது ஞானம்‌? எங்குள்ளது அறிவின்‌ உறைவிடம்‌? 
வாழ்வோர்‌ அனைவர்தம்‌ கண்களுக்கும்‌ ஒளிந்துள்ளது: வானத்துப்‌ பறவைகளுக்கும்‌ 
மறைவாய்‌ உள்ளது. 

படுகுழியும்‌ சாவும்‌ பகர்கின்றன: அதைப்பற்றிய பேச்சு காதில்‌ விழுந்தது: 

அதன்‌ வழியைத்‌ தெரிந்தவர்‌ கடவுள்‌: அதன்‌ இடத்தை அறிந்தவரும்‌ அவரே! 

ஏனெனில்‌, வையகத்தின்‌ எல்லை வரை அவர்‌ காண்கின்றார்‌: வானத்தின்கீழ்‌ 
உள்ளவற்றைப்‌ பார்க்கின்றார்‌. 

காற்றுக்கு எடையைக்‌ கடவுள்‌ கணித்தபோது, நீரினை அளவையால்‌ அளந்தபோது, 
மழைக்கு அவர்‌ கட்டளை இட்டபொழுது, இடி மின்னலுக்கு வழியை வகுத்த பொழுது, 
அவர்‌ ஞானத்தைக்‌ கண்டார்‌: அதைப்பற்றி அறிவித்தார்‌: அதை நிலைநாட்டினார்‌: 
இன்னும்‌ அதை ஆய்ந்தறிந்தார்‌. 

அவர்‌ மானிடர்க்குக்‌ கூறினார்‌: ஆண்டவர்க்கு அஞ்சுங்கள்‌: அதுவே ஞானம்‌: தீமையை 
விட்டு விலகுங்கள்‌: அதுவே அறிவு. 


*அதிகாரம்‌ 29. * 


யோபு இன்னும்‌ தொடர்ந்து பேசிய உரை: 

காண்பேனா முன்னைய திங்கள்களை: கடவுள்‌ என்னைக்‌ கண்காணித்த நாள்களை! 
அப்போது அவர்‌ விளக்கு என்‌ தலைமீது ஒளிவீசிற்று: அவரது ஒளியால்‌ இருளில்‌ நான்‌ 
நடந்தேன்‌. 

அப்போது என்‌ இளமையின்‌ நாள்களில்‌ நான்‌ இருந்தேன்‌: கடவுளின்‌ கருணை என்‌ 
குடிசை மீது இருந்தது. 

அன்று வல்லவர்‌ என்னோடூ இருந்தார்‌: என்‌ மக்கள்‌ என்னைச்‌ சூழ்ந்திருந்தனர்‌. 
அப்போது என்‌ காலடிகள்‌ நெய்யில்‌ குளித்தன: பாறையிலிருந்து எனக்கு எண்ணெய்‌ 
ஆறாயப்‌ பாய்ந்தது. 

நகர வாயிலுக்கு நான்‌ செல்கையிலும்‌, பொது மன்றத்தில்‌ என்‌ இருக்கையில்‌ 
அமர்கையிலும்‌, 

என்னைக்‌ கண்டதும்‌ இளைஞர்‌ ஒதுங்கிக்கொள்வர்‌: முதிர்ந்த வயதினர்‌ எழுந்து நிற்பர்‌. 
உயர்குடி மக்கள்‌ தம்‌ பேச்சை நிறுத்துவர்‌: கைகட்டி, வாய்பொத்தி வாளாவிருப்பர்‌. 
தலைவர்தம்‌ குரல்‌ அடங்கிப்போம்‌: அவர்‌ நா அண்ணத்தோடு ஒட்டிக்கொள்ளும்‌. 
என்னைக்‌ கேட்ட செவி, என்னை வாழ்த்தியது: என்னைப்‌ பார்த்த கண்‌ எனக்குச்‌ சான்று 
பகர்ந்தது. 

ஏனெனில்‌, கதறிய ஏழைகளை நான்‌ காப்பாற்றினேன்‌: தந்தை இல்லார்க்கு உதவினேன்‌. 
அழிய இருந்தோர்‌ எனக்கு ஆசி வழங்கினர்‌: கைம்பெண்டிர்தம்‌ உள்ளத்தைக்‌ களிப்பால்‌ 
பாடச்‌ செய்தேன்‌. 

அறத்தை அணிந்தேன்‌: அது என்‌ ஆடையாயிற்று. நீதி எனக்கு மேலாடையும்‌ பாகையும்‌ 
ஆயிற்று. 

பார்வையற்றோர்க்குக்‌ கண்‌ ஆனேன்‌: காலூனமுற்றோர்க்குக்‌ கால்‌ ஆனேன்‌. 
ஏழைகளுக்கு நான்‌ தந்தையாக இருந்தேன்‌: அறிமுகமற்றோரின்‌ வழக்குகளுக்காக 
வாதிட்டேன்‌. 

கொடியவரின்‌ பற்களை உடைத்தேன்‌: அவரின்‌ பற்களுக்கு இரையானவரை 
விடுவித்தேன்‌. 

நான்‌ எண்ணினேன்‌: “மணல்‌ மணியைப்போல்‌ நிறைந்த நாள்‌ உடையவனாய்‌ என்‌ 
இல்லத்தில்‌ சாவேன்‌. 

என்‌ வேர்‌ நீர்வரை ஓடிப்‌ பரவும்‌: இரவெல்லாம்‌ என்‌ கிளையில்‌ பனி இறங்கும்‌. 


20. 
21. 


என்‌ புகழ்‌ என்றும்‌ ஓங்கும்‌: என்‌ வில்‌ வளைதிறன்‌ கொண்டது. “ 

எனக்குச்‌ செவிகொடுக்க மக்கள்‌ காத்திருந்தனர்‌: என்‌ அறிவுரைக்காக அமைதி 
காத்தனர்‌. 

என்‌ சொல்லுக்கு மறுசொல்‌ அவர்கள்‌ கூறவில்லை: என்‌ மொழிகள்‌ அவர்களில்‌ தங்கின. 
மழைக்கென அவர்கள்‌ எனக்காய்க்‌ காத்திருந்தனர்‌: மாரிக்கெனத்‌ தங்கள்‌ வாயைத்‌ 
திறந்தனர்‌. 

நம்பிக்கை இழந்தோரை என்‌ புன்முறவல்‌ தேற்றியது: என்‌ முகப்பொலிவு உரமூட்டியது. 
நானே அவர்களுக்கு வழியைக்‌ காட்டினேன்‌: தலைவனாய்த்‌ திகழ்ந்தேன்‌: வீரர்‌ நடுவே 
வேந்தனைப்போல்‌ வாழ்ந்தேன்‌: அழுகின்றவர்க்கு ஆறுதல்‌ அளிப்பவன்‌ போல்‌ 
இருந்தேன்‌. 


*அதிகாரம்‌ 30. * 


ஆனால்‌, இன்று என்னை, என்னைவிட இளையோர்‌ ஏளனம்‌ செய்கின்றனர்‌: அவர்களின்‌ 
தந்தையரை என்‌ மந்தையின்‌ நாய்களோடு இருத்தவும்‌ உடன்‌ பட்டிரேன்‌. 

எனக்கு அவர்களின்‌ கைவன்மையால்‌ என்ன பயன்‌? அவர்கள்தாம்‌ ஆற்றல்‌ இழந்து 
போயினரே? 

அவர்கள்‌ பட்டினியாலும்‌ பசியாலும்‌ மெலிந்தனர்‌: வறண்டு, இருண்டு அழிந்த பாலைக்கு 
ஓடினர்‌. 

அவர்கள்‌ உப்புக்கீரையைப்‌ புதரிடையே பறித்தார்கள்‌: காட்டுப்‌ பூண்டின்‌ வேரே 
அவர்களின்‌ உணவு. 

மக்கள்‌ அவர்களைத்‌ தம்மிடமிருந்து விரட்டினர்‌: கள்வரைப்‌ பிடிக்கத்‌ கத்துவதுபோல்‌ 
அவர்களுக்குச்‌ செய்தனர்‌. 

ஓடைகளின்‌ உடைப்புகளிலும்‌ நிலவெடிப்புகளிலும்‌ பாறைப்பிளவுகளிலும்‌ அவர்கள்‌ 
வாழ்ந்தனர்‌. 

புதர்களின்‌ நடுவில்‌ அவர்கள்‌ கத்துவர்‌: முட்செடியின்‌ அடியில்‌ முடங்கிக்‌ கிடப்பர்‌. 
மடையனின்‌ மக்கள்‌ பெயரில்லாப்‌ பிள்ளைகள்‌: அவர்கள்‌ நாட்டிலிருந்து 
விரட்டப்பட்டனர்‌. 

இப்பொழுதோ, அவர்களுக்கு நான்‌ வசைப்பாட்டு ஆனேன்‌: அவர்களுக்கு நான்‌ 
பழமொழியானேன்‌. 

என்னை அவர்கள்‌ அருவருக்கின்றனர்‌: என்னைவிட்டு விலகிப்‌ போகின்றனர்‌: என்முன்‌ 
காறித்‌ துப்பவும்‌ அவர்கள்‌ தயங்கவில்லை. 

என்‌ வில்லின்‌ நாணைக்‌ கடவுள்‌ தளர்த்தி, என்னைத்‌ தாழ்த்தியதால்‌, என்முன்‌ அவர்கள்‌ 
கடிவாளம்‌ அற்றவராயினர்‌. 

என்‌ வலப்பக்கம்‌ கும்பல்‌ கூடுகின்றது: என்னை நெட்டித்‌ தள்ளுகின்றது: அழிவுக்கான 
வழிகளை எனக்கெதிராய்‌ வகுத்தது. 

எனக்கு அவர்கள்‌ குழி தோண்டுகின்றனர்‌: என்‌ அழிவை விரைவுபடுத்துகின்றனர்‌: 
அவர்களைத்‌ தடுப்பார்‌ யாருமில்லை. 

அகன்ற உடைப்பில்‌ நுழைவது போலப்‌ பாய்கின்றனர்‌: இடிபாடுகளுக்கு இடையில்‌ 
அலைபோல்‌ வருகின்றனர்‌. 

பெருந்திகில்‌ மீண்டும்‌ என்னைப்‌ பிடித்தது: என்‌ பெருமை காற்றோடு போயிற்று: 
முகிலென மறைந்தது என்‌ சொத்து. 

இப்பொழுதோ? என்‌ உயிர்‌ போய்க்கொண்டே இருக்கின்றது: இன்னலின்‌ நாள்கள்‌ 
என்னை இறுக்குகின்றன. 

இரவு என்‌ எலும்புகளை உருக்குகின்றது: என்னை வாட்டும்‌ வேதனை ஓய்வதில்லை. 


11. 
12. 


நோயின்‌ கொடுமை என்னை உருக்குலைத்தது: கழுத்துப்பட்டை போல்‌ என்னை 
ஒட்டிக்கொண்டது. 

கடவுள்‌ சேற்றில்‌ என்னை அமிழ்த்தி விட்டார்‌: புழுதியும்‌ சாம்பலும்போல்‌ ஆனேன்‌. 

நான்‌ உம்மை நோக்கி மன்றாடினேன்‌. ஆனால்‌, நீர்‌ எனக்குப்‌ பதில்‌ அளிக்கவில்லை, 
நான்‌ உம்முன்‌ நின்றேன்‌: நீர்‌ என்னைக்‌ கண்ணோக்கவில்லை. 

கொடூமையுள்ளவராய்‌ என்மட்டில்‌ மாறினீர்‌: உம்‌ கை வல்லமையால்‌ என்னைத்‌ 
துன்புறுத்துகின்றீர்‌: 

என்னைத்‌ பக்கிக்‌ காற்றில்‌ பறக்கவிட்டீர்‌: புயலின்‌ சீற்றத்தால்‌ என்னை அலைக்கழித்தீர்‌. 
ஏனெனில்‌, சாவுக்கும்‌, வாழ்வோர்‌ அனைவரும்‌ கூடுமிடத்திற்கும்‌ என்னைக்‌ கொணர்வீர்‌ 
என அறிவேன்‌. 

இருப்பினும்‌, அழிவின்‌ நடுவில்‌ ஒருவர்‌ உதவிக்கு அலறும்பொழுது, அவல நிலையில்‌ அவர்‌ 
இருக்கும்பொழுது, எவர்‌ அவருக்கு எதிராகக்‌ கையை உயர்த்துவார்‌? 
அவதிபட்டவருக்காக நான்‌ அழவில்லையா? ஏழைக்காக என்‌ உள்ளம்‌ இளகவில்லையா? 
நன்மையை எதிர்பார்த்தேன்‌: தீமை வந்தது. ஒளிக்குக்‌ காத்திருந்தேன்‌: இருளே வந்தது. 
என்‌ குலை நடுங்குகிறது, அடங்கவில்லை: இன்னலின்‌ நாள்கள்‌ என்னை எதிர்கொண்டு 
வருகின்றன. 

கதிரோன்‌ இன்றியும்‌ நான்‌ கருகித்‌ திரிகிறேன்‌: எழுகிறேன்‌: மன்றத்தில்‌ அழுகிறேன்‌ 
உதவிக்கு. 

குள்ள நரிக்கு உடன்பிறப்பானேன்‌: நெருப்புக்‌ கோழிக்குத்‌ தோழனும்‌ ஆனேன்‌. 

என்‌ தோல்‌ கருகி உரிகின்றது: என்‌ எலும்புகள்‌ வெப்பத்தால்‌ தீய்கின்றன. 

என்‌ யாழின்‌ ஓசை புலம்பலாயிற்று: என்‌ குழலின்‌ ஒலி அழுகையாயிற்று. 


*அதிகாரம்‌ 31. * 


கண்களோடு நான்‌ உடன்படிக்கை செய்துகொண்டேன்‌: பின்பு, கன்னி ஒருத்தியை 
எப்படி நோக்குவேன்‌? 

வானின்று கடவுள்‌ வழங்கும்‌ பங்கென்ன? விசும்பினின்று எல்லாம்‌ வல்லவர்‌ விதிக்கும்‌ 
உரிமையென்ன? 

தீயோர்க்கு வருவது கேடூ அல்லவா? கொடியோர்க்கு வருவது அழிவு அல்லவா? 

என்‌ வழிகளை அவர்‌ பார்ப்பதில்லையா? என்‌ காலடிகளை அவர்‌ கணக்கிடூவதில்லையா? 
பொய்ம்மையை நோக்கி நான்‌ போயிருந்தால்‌, வஞ்சகத்தை நோக்கி என்‌ காலடி 
விரைந்திருந்தால்‌, 

சீர்பக்கும்‌ கோலில்‌ எனை அவர்‌ நிறுக்கட்டும்‌: இவ்வாறு கடவுள்‌ என்‌ நேர்மையை 
அறியட்டும்‌. 

நெறிதவறி என்‌ காலடி போயிருந்தால்‌, கண்ணில்‌ பட்டதையெல்லாம்‌ என்‌ உள்ளம்‌ 
நாடியிருந்தால்‌, என்‌ கைகளில்‌ கறையேதும்‌ படிந்திருந்தால்‌, 

நான்‌ விதைக்க, இன்னொருவர்‌ அதனை உண்ணட்டும்‌: எனக்கென வளர்பவை வேரொடு 
பிடுங்கப்படட்டும்‌. 

பெண்ணில்‌ என்‌ மனம்‌ மயங்கியிருந்திருந்தால்‌: பிறரின்‌ கதவருகில்‌ காத்து 
க்கிடந்திருந்தால்‌, 

என்‌ மனைவி மற்றொருவனுக்கு மாவரைகட்டும்‌. மற்றவர்கள்‌ அவளோடு படுக்கட்டும்‌. 
ஏனெனில்‌, அது தீச்செயல்‌: நடுவரின்‌ தண்டனைக்குரிய பாதகம்‌. 

ஏனெனில்‌ படுகுழிவரை சுட்டெரிக்கும்‌ நெருப்பு அது: வருவாய்‌ அனைத்தையும்‌ 
அடியோடு அழிக்கும்‌ தீ அது. 


22. 


36. 


என்‌ வேலைக்காரனோ, வேலைக்காரியோ எனக்கெதிராய்‌ வழக்குக்‌ கொணரும்போது 
நான்‌ அதைத்‌ தட்டிக்‌ கழித்திருந்தால்‌, 

இறைவன்‌ எனக்கெதிராய்‌ எழும்போது நான்‌ என்ன செய்வேன்‌? அவர்‌ என்னிடம்‌ 
கணக்குக்‌ கேட்டால்‌ நான்‌ என்ன பதிலளிப்பேன்‌? 

கருப்பையில்‌ என்னை உருவாக்கியவர்தாமே அவனையும்‌ உருவாக்கினார்‌. கருப்பையில்‌ 
எங்களுக்கு வடிவளித்தவர்‌ அவர்‌ ஒருவரே அல்லவோ? 

ஏழையர்‌ விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனா? கைம்பெண்டிரின்‌ கண்கள்‌ பூத்து 
ப்போகச்‌ செய்தேனா? 

என்‌ உணவை நானே தனித்து உண்டேனா? தாய்‌ தந்தையற்றோர்‌ அதில்‌ உண்ணாமல்‌ 
போயினரா? 

ஏனெனில்‌, குழந்தைப்‌ பருவமுதல்‌ அவர்‌ என்னைத்‌ தந்தைபோல்‌ வளர்த்தார்‌: என்‌ 
தாய்வயிற்றிலிருந்து என்னை வழி நடத்தினார்‌. 

ஆடையில்லாமல்‌ எவராவது அழிவதையோ போர்வையின்றி ஏழை எவராவது 
இருந்ததையோ பார்த்துக்கொண்டு இருந்தேனா? 

என்‌ ஆட்டுமுடிக்‌ கம்பளியினால்‌ குளிர்போக்கப்பட்டு, அவர்களின்‌ உடல்‌ என்னைப்‌ 
பாராட்டவில்லையா? 

எனக்கு மன்றத்தில்‌ செல்வாக்கு உண்டு எனக்கண்டு, தாய்‌ தந்‌தையற்றோர்க்கு 
எதிராகக்‌ கைஓங்கினேனா? 

அப்படியிருந்திருந்தால்‌, என்‌ தோள்மூட்டு தோளிலிருந்து நெகிழ்வதாக! முழங்கை 
மூட்டு முறிந்து கழல்வதாக! 

ஏனெனில்‌, இறைவன்‌ அனுப்பும்‌ இடர்‌ எனக்குப்‌ பேரச்சம்‌: அவர்‌ மாட்சிக்குமுன்‌ 
என்னால்‌ எதுவும்‌ இயலாது. 

தங்கத்தில்‌ நான்‌ நம்பிக்கை வைத்திருந்தேனாகில்‌, “பசும்பொன்‌ என்‌உறுதுணை “ என்று 
பகர்ந்திருப்பேனாகில்‌, 

செல்வப்‌ பெருக்கினால்‌, அல்லது கை நிறையப்‌ பெற்றதால்‌ நான்‌ மகிழ்திருப்பேனாகில்‌, 
சுடர்விடும்‌ கதிரவனையும்‌ ஒளியில்‌ தவழும்‌ திங்களையும்‌ நான்‌ கண்டு, 

என்‌ உள்ளம்‌ மறைவாக மயங்கியிருந்தால்‌, அல்லது, என்‌ வாயில்‌ கை வைத்து 
முத்திமிட்டிருந்தால்‌, 

அதுவும்‌ நடுவர்‌ தீர்ப்புக்குரிய பழியாய்‌ இருக்கும்‌: ஏனெனில்‌, அது உன்னத இறைவனை 
நான்‌ மறுப்பதாகும்‌. 

என்னை வெறுப்போரின்‌ அழிவில்‌ நான்‌ மகிழ்ந்ததுண்டா? அல்லது அவர்கள்‌ இடர்படும்‌ 
போது இன்புற்றதுண்டா? 

சாகும்படி அவர்களைச்‌ சபித்து, என்‌ வாய்‌ பாவம்‌ செய்ய நான்‌ விடவில்லை. 

“இறைச்சி உண்டு நிறைவு அடையாதவர்‌ யாரேனும்‌ உண்டோ?” என்று என்‌ வீட்டார்‌ 
வினவாமல்‌ இருந்ததுண்டா? 

வீதியில்‌ வேற்றார்‌ உறங்கியதில்லை: ஏனெனில்‌, வழிப்போக்கருக்கு என்‌ வாயிலைத்‌ 
திறந்து விட்டேன்‌. 

என்‌ தீச்செயலை உள்ளத்தில்‌ புதைத்து, என்‌ குற்றங்களை மானிடர்போல்‌ மறைத்தது 
ண்டா? 

பெருங்கும்பலைக்‌ கண்டு நடுங்கி, உறவினர்‌ இகழ்ச்சிக்கு அஞ்சி, நான்‌ வாளாவிருந்தது 
ண்டா? கதவுக்கு வெளியே வராதிருந்தது உண்டா? 

என்‌ வழக்கைக்‌ கேட்க ஒருவர்‌ இருந்தால்‌ எத்துணை நன்று! இதோ! என்‌ கையொப்பம்‌: 
எல்லாம்‌ வல்லவர்‌ எனக்குப்‌ பதில்‌ அளிக்கட்டும்‌! என்‌ எதிராளி வழக்கை எழுதட்டும்‌. 
உண்மையாகவே அதை என்‌ தோள்மேல்‌ பக்கிச்செல்வேன்‌! எனக்கு மணி முடியாகச்‌ 
சூட்டிக்கொள்வேன்‌. 


Iie 
18. 


என்‌ நடத்தை முழுவதையுமே அவருக்கு எடுத்துரைப்பேன்‌: இளவரசனைப்போல்‌ அவரை 
அணுகிச்‌ செல்வேன்‌. 

எனது நிலம்‌ எனக்கெதிராயக்‌ கதறினால்‌, அதன்‌ படைச்சால்கள்‌ ஒன்றாக அழுதால்‌, 
விலைகொடாமல்‌ அதன்‌ விளைச்சலை உண்டிருந்தால்‌, அதன்‌ உரிமையாளரின்‌ 
உயிரைப்‌ போக்கியிருந்தால்‌, 

கோதுமைக்குப்‌ பதில்‌ முட்களும்‌, வாற்கோதுமைக்கு பதில்‌ களையும்‌ வளரட்டும்‌. 
யோபின்‌ மொழிகள்‌ முடிவுற்றன. 


*அதிகாரம்‌ 32. * 


யோபு தம்மை நேர்மையாளராகக்‌ கருதியதால்‌ இந்த மூன்று மனிதர்களும்‌ அவருடன்‌ 
சொல்லாடுவதை நிறுத்திவிட்டார்கள்‌. 

அப்பொழுது பூசியனும்‌, இராமின்‌ வீட்டைச்‌ சார்ந்த பாரக்கேலின்‌ புதல்வனுமான எலிகூ 
சீற்றம்‌ அடைந்தான்‌. 

யோபு கடவுளைவிடத்‌ தம்மை நேர்மையாளராய்க்‌ கருதியதால்‌ அவர்மீது சினம்‌ 
கொண்டான்‌. மூன்று நண்பர்கள்மீதும்‌ அவன்‌ கோபப்பட்டான்‌. ஏனெனில்‌ யோபின்‌ மீது 
அவர்கள்‌ குற்றம்‌ சாட்டினார்களேயன்றி, அதற்கான ஆதாரத்தை எடுத்துக்‌ கூறவில்லை. 
எலிகூ யோபிடம்‌ பேச இதுவரை காத்திருந்தான்‌. ஏனெனில்‌, அவனை விட அவர்கள்‌ 
வயதில்‌ முதிர்ந்தவர்கள்‌. 

அந்த மூவரும்‌ தகுந்த மறுமொழி தரவில்லை எனக்‌ கண்ட எலிகூ இன்னும்‌ ஆத்திரம்‌ 
அடைந்தான்‌. 

ஆகவே பூசியனும்‌ பாரக்கேலின்‌ புதல்வனுமான எலிகூ பேசத்‌ தொடங்கினான்‌: நான்‌ 
வயதில்‌ சிறியவன்‌: நீங்களோ பெரியவர்‌. ஆகவே, என்‌ கருத்தை உங்களிடம்‌ உரைக்கத்‌ 
தயங்கினேன்‌: அஞ்சினேன்‌. 

நான்‌ நினைத்தேன்‌: “முதுமை பேசட்டும்‌: வயதானோர்‌ ஞானத்தை உணர்த்தட்டும்‌.” 
ஆனால்‌, உண்மையில்‌ எல்லாம்‌ வல்லவரின்‌ மூச்சே, மனிதரில்‌ இருக்கும்‌ அந்த ஆவியே 
உய்த்துணர்வை அளிக்கின்றது. 

வயதானோர்‌ எல்லாம்‌ ஞானிகள்‌ இல்லை: முதியோர்‌ நீதியை அறிந்தவரும்‌ இல்லை. 
ஆகையால்‌ நான்‌ சொல்கின்றேன்‌: எனக்குச்‌ செவி கொடுத்தருள்க! நானும்‌ என்‌ 
கருத்தைச்‌ சொல்கின்றேன்‌. 

இதோ! உம்‌ சொற்களுக்காகக்‌ காத்திருந்தேன்‌, நீங்கள்‌ ஆய்ந்து கூறிய 
வார்த்தைகளை, அறிவார்ந்த கூற்றை நான்‌ கேட்டேன்‌. 

உங்களைக்‌ கவனித்துக்‌ கேட்டேன்‌: உங்களுள்‌ எவரும்‌ யோபின்‌ கூற்று தவறென 
எண்பிக்கவில்லை. அவர்‌ சொற்களுக்கு தக்க பதில்‌ அளிக்கவுமில்லை. 

எச்சரிக்கை! “நாங்கள்‌ ஞானத்தைக்‌ கண்டு கொண்டோம்‌: இறைவனே அவர்மீது வெற்றி 
கொள்ளட்டும்‌: மனிதரால்‌ முடியாது” என்று சொல்லாதீர்கள்‌! 

என்னை நோக்கி யோபு தம்மொழிகளைக்‌ கூறவில்லை: உங்கள்‌ சொற்களில்‌ அவருக்கு 
நான்‌ பதிலளிக்கமாட்டேன்‌. 

அவர்கள்‌ மலைத்துப்‌ போயினர்‌: மீண்டும்‌ மறுமொழி உரையார்‌: அவர்கள்‌ ஒரு 
வார்த்தையும்‌ சொல்வதற்கில்லை. 

அவர்கள்‌ பேசவில்லை: நின்று கொண்டிருந்தாலும்‌ பதில்‌ சொல்லவில்லை: நான்‌ 
இன்னும்‌ காத்திருக்க வேண்டுமா? 

நானும்‌ எனது பதிலைக்‌ கூறுவேன்‌: நானும்‌ எனது கருத்தை நவில்வேன்‌. 

ஏனெனில்‌, சொல்லவேண்டியவை என்னிடம்‌ நிறையவுள்ளன: என்‌ உள்ளத்தில்‌ ஆவி 
என்னை உந்துகின்றது. 


இதோ! என்‌ நெஞ்சம்‌ அடைபட்ட திராட்சை இரசம்‌ போல்‌ உள்ளது: வெடிக்கும்‌ புது 
இரசத்‌ துருத்தி போல்‌ உள்ளது. 

நான்‌ பேசுவேன்‌: என்‌ நெஞ்சை ஆற்றிக்‌ கொள்வேன்‌: வாய்திறந்து நான்‌ பதில்‌ அளிக்க 
வேண்டும்‌. 

நான்‌ யாரிடமும்‌ ஒருதலைச்‌ சார்பாய்‌ இருக்கமாட்டேன்‌: நான்‌ யாரையும்‌ பொய்யாகப்‌ 
புகழ மாட்டேன்‌. 

ஏனெனில்‌, பசப்பிப்‌ புகழ எனக்குத்‌ தெரியாது: இல்லையேல்‌, படைத்தவரே விரைவில்‌ 
என்னை அழித்திடூவார்‌. 


*அதிகாரம்‌ 33. * 


ஆனால்‌ இப்பொழுது, யோபே! எனக்குச்‌ செவிகொடும்‌: என்‌ எல்லா வார்த்தைகளையும்‌ 
கேளும்‌. 

இதோ! நான்‌ வாய்‌ திறந்துவிட்டேன்‌: என்‌ நாவினால்‌ பேசுகிறேன்‌. 

என்‌ உள்ளத்தின்‌ நேர்மையை என்‌ சொற்கள்‌ விளம்பும்‌: அறிந்ததை உண்மையாய்‌ 
இயம்பும்‌ என்‌ உதடுகள்‌. 

இறைவனின்‌ ஆவி என்னைப்‌ படைத்தது: எல்லாம்‌ வல்லவரின்‌ மூச்சு என்னை 
வாழ்விக்கின்றது. 

உம்மால்‌ முடிந்தால்‌ எனக்குப்‌ பதில்‌ சொல்லும்‌: என்னோடு வழக்காட எழுந்து நில்லும்‌. 
இதோ! இறைவன்‌ முன்னிலையில்‌ நானும்‌ நீவிரும்‌ ஒன்றே: உம்மைப்போல்‌ நானும்‌ 
களிமண்ணிலிருந்து செய்யப்பட்டவனே! 

இதோ! நீர்‌ எனக்கு அஞ்சி நடுங்க வேண்டியதில்லை: நான்‌ வலுவாக உம்மைத்‌ 
தாக்கமாட்டேன்‌. 

உண்மையாகவே என்‌ காதுகளில்‌ விழ நீர்‌ கூறினீர்‌: நானும்‌ அம்மொழிகளின்‌ ஒலியைக்‌ 
கேட்டேன்‌: 

“குற்றமில்லாத்‌ பயவன்‌ நான்‌: மாசற்ற வெண்‌ மனத்தான்‌ யான்‌. 

இதோ! அவர்‌ என்னில்‌ குற்றம்காணப்‌ பார்க்கின்றார்‌: அவர்‌ என்னை எதிரியாக 
எண்ணுகின்றார்‌. 

மரத்‌ துளையில்‌ என்‌ கால்களை மாட்டுகின்றார்‌: என்‌ காலடிகளையெல்லாம்‌ 
கவனிக்கின்றார்‌”. 

இதோ! இது சரியென்று: பதில்‌ உமக்குக்‌ கூறுகிறேன்‌: கடவுள்‌ மனிதரைவிடப்‌ 
பெரியவர்‌. 

“என்‌ சொல்‌ எதற்கும்‌ அவர்‌ பதில்‌ கூறுவதில்லை” என ஏன்‌ அவரோடு வழக்காடுகின்றீர்‌? 
ஏனெனில்‌, இறைவன்‌ முதலில்‌ ஒருவகையில்‌ இயம்புகின்றார்‌: இரண்டாவது 
வேறுவகையில்‌ விளம்புகின்றார்‌: அதை யாரும்‌ உணர்வதில்லை. 

கனவில்‌, இரவின்‌ காட்சியில்‌ ஆழ்துயில்‌ மனிதரை ஆட்கொள்கையில்‌: படுக்கையில்‌ 
அவர்கள்‌ அயர்ந்து உறங்குகையில்‌, 

அவர்‌ மனிதரின்‌ காதைத்‌ திறக்கின்றார்‌: எச்சரிக்கை மூலம்‌ அச்சுறுத்துகின்றார்‌. 
இவ்வாறு மாந்தரிடமிருந்து தீவினையை நீக்குகின்றார்‌: மனிதரிடமிருந்து ஆணவத்தை 
அகற்றுகின்றார்‌. 

அவர்களின்‌ ஆன்மாவைக்‌ குழியிலிருந்தும்‌, உயிரை வாளின்‌ அழிவிலிருந்தும்‌ 
காக்கின்றார்‌. 

படுக்கையில்‌ படம்‌ வேதனையினாலும்‌ எலும்பில்‌ தீரா வலியினாலும்‌ அவர்கள்‌ கண்டித்துத்‌ 
திருத்தப்படுகின்றார்கள்‌. 


20. 


21. 


ல 
பி 


24. 


அ 


26. 


க 


அப்போது அவர்களின்‌ உயிர்‌ உணவையும்‌, அவர்களின்‌ ஆன்மா அறுசுவை உண்டியையும்‌ 
அருவருக்கும்‌. 

அவர்களின்‌ சதை கரைந்து மறையும்‌: காணப்படா அவர்களின்‌ எலும்புகள்‌ வெளியே 
தெரியும்‌. 

அவர்களின்‌ ஆன்மா குழியினையும்‌ அவர்களின்‌ உயிர்‌ அழிப்போரையும்‌ அணுகும்‌. 

மனிதர்‌ சார்பாக இருந்து, அவர்களுக்கு நேர்மையானதைக்‌ கற்பிக்கும்‌ ஓர்‌ 
ஆயிரத்தவராகிய வானபதர்‌ 

அவர்களின்‌ மீது இரங்கி, குழியில்‌ விழாமல்‌ இவர்களைக்‌ காப்பாற்றும்‌: ஏனெனில்‌, 
இவர்களுக்கான மீட்டுத்‌ தொகை என்னிடமுள்ளது: 

இவர்களின்‌ மேனி இளைஞனதைப்போல்‌ ஆகட்டும்‌: இவர்கள்‌ இளமையின்‌ 
நாள்களுக்குத்‌ திரும்பட்டும்‌ 

என்று கடவுளிடம்‌ மன்றாடினால்‌, அவர்‌ அவர்களை ஏற்றுக்‌ கொள்வார்‌: அவர்தம்‌ 
முகத்தை மகிழ்ச்சியோடு அவர்கள்‌ காணச்‌ செய்வார்‌: அவர்களுக்குத்‌ தம்‌ மீட்பை 
மீண்டும்‌ அளிப்பார்‌. 

அவர்கள்‌ மனிதர்‌ முன்‌ இவ்வாறு அறிக்கையிடுவர்‌: “நாங்கள்‌ பாவம்‌ செய்தோம்‌: 
நேரியதைக்‌ கோணலாக்கினோம்‌: இருப்பினும்‌ அதற்கேற்ப நாங்கள்‌ 
தண்டிக்கப்படவில்லை: 

எங்கள்‌ ஆன்மாவைக்‌ குழியில்‌ விழாது அவர்‌ காத்தார்‌: எங்கள்‌ உயிர்‌ ஒளியைக்‌ காணும்‌.” 
இதோ இறைவன்‌ இவற்றையெல்லாம்‌ மனிதர்க்கு மீண்டும்‌ மீண்டும்‌ செய்கிறார்‌. 
இவ்வாறு குழியிலிருந்து அவர்களின்‌ ஆன்மாவைக்‌ காப்பாற்றுகின்றார்‌: வாழ்வோரின்‌ 
ஒளியை அவர்கள்‌ காணச்‌ செய்கின்றார்‌. 

யோபே! கவனியும்‌! எனக்குச்‌ செவிகொடும்‌: பேசாதிரும்‌: நான்‌ பேசுவேன்‌. 
சொல்வதற்கு இருந்தால்‌, எனக்குப்‌ பதில்‌ சொல்லும்‌: பேசுக! உம்மை 
நேர்மையுள்ளவரெனக்‌ காட்டவே நான்‌ விழைகின்றேன்‌. 

இல்லையெனில்‌, நீர்‌ எனக்குச்‌ செவி சாயும்‌: பேசாதிரும்‌: நான்‌ உமக்கு ஞானத்தைக்‌ 
கற்பிப்பேன்‌. 


*அதிகாரம்‌ 34. * 


எலிகூ தொடர்ந்து கூறினான்‌: 

ஞானிகளே! என்‌ சொற்களைக்‌ கேளுங்கள்‌: அறிஞர்களே! எனக்குச்‌ செவி கொடுங்கள்‌. 
நாக்கு உணவைச்‌ சுவைத்து அறிவதுபோல, காது சொற்களைப்‌ பகுத்துணர்கின்றது. 
நேர்மை எதுவோ அதை நமக்கு நாமே தேர்ந்துகொள்வோம்‌: நல்லது எதுவோ அதை 
நமக்குள்ளேயே முடிவு செய்வோம்‌. 

ஆனால்‌ யோபு சொல்லியுள்ளார்‌: நான்‌ நேர்மையானவன்‌: ஆனால்‌ இறைவன்‌ என்‌ 
உரிமையைப்‌ பறித்துக்‌ கொண்டார்‌, 

நான்‌ நேர்மையாக இருந்தும்‌ என்னைப்‌ பொய்யனாக்கினார்‌: நான்‌ குற்றமில்லாதிருந்தும்‌ 
என்‌ புண்‌ ஆறாததாயிற்று. 

யோபைப்‌ போன்று இருக்கும்‌ மனிதர்‌ யார்‌? நீர்குடிப்ப துபோல்‌ அவர்‌ இறைவனை 
இகழ்கின்றார்‌: 

தீங்கு செய்வாரோடு தோழமை கொள்கின்றார்‌: கொடியவருடன்‌ கூடிப்‌ பழகுகின்றார்‌. 
ஏனெனில்‌, அவர்‌ சொல்லியுள்ளார்‌: “கடவுளுக்கு இனியவராய்‌ நடப்பதானால்‌ எந்த 
மனிதருக்கும்‌ எப்பயனுமில்லை.“ 

ஆகையால்‌, அறிந்துணரும்‌ உள்ளம்‌ உடையவர்களே! செவிகொடுங்கள்‌! தீங்கிழைப்பது 
இறைவனுக்கும்‌, தவறு செய்வது எல்லாம்‌ வல்லவருக்கும்‌ தொலைவாய்‌ இருப்பதாக! 


34. 


ஏனெனில்‌, ஒருவரின்‌ செயலுக்கேற்ப அவர்‌ கைம்மாறு செய்கின்றார்‌: அவரது 
நடத்தைக்கேற்ப நிகழச்செய்கின்றார்‌. 

உண்மையாகவே, கொடுமையை இறைவன்‌ செய்யமாட்டார்‌: நீதியை எல்லாம்‌ வல்லவர்‌ 
புரட்டமாட்டார்‌. 

பூவுலகை அவர்‌ பொறுப்பில்‌ விட்டவர்‌ யார்‌? உலகனைத்தையும்‌ அவரிடம்‌ ஒப்படைத்தவர்‌ 
யார்‌? 

அவர்தம்‌ ஆவியைத்‌ தம்மிடமே எடுத்துக்கொள்வதாக இருந்தால்‌, தம்‌ உயிர்‌ மூச்சை 
மீண்டும்‌ பெற்றுக்‌ கொள்வதாய்‌ இருந்தால்‌, 

ஊனுடம்பு எல்லாம்‌ ஒருங்கே ஒழியும்‌: மனிதர்‌ மீண்டும்‌ மண்ணுக்குத்‌ திரும்புவர்‌: 

உமக்கு அறிவிருந்தால்‌ இதைக்‌ கேளும்‌: என்‌ சொற்களின்‌ ஒலிக்குச்‌ செவிகொடும்‌. 
உண்மையில்‌, நீதியை வெறுப்பவரால்‌ ஆட்சி செய்ய இயலுமா? வாய்மையும்‌ வல்லமையும்‌ 
உடையவரை நீர்‌ பழிப்ப்ரோ? 

அவர்‌ வேந்தனை நோக்கி வீணன்‌ என்றும்‌ கோமகனைப்‌ பார்த்து “கொடியோன்‌” என்றும்‌ 


கூறுவார்‌. 
அவர்‌ ஆளுநனை ஒருதலைச்சார்பாய்‌ நடத்த மாட்டார்‌: ஏழைகளை விடச்‌ செல்வரை 
உயர்வாயக்‌ கருதவுமாட்டார்‌: ஏனெனில்‌, அவர்கள்‌ அனைவரும்‌ அவர்‌ 


கைவேலைப்பாடூகள்‌ அல்லவா? 

நொடிப்பொழுதில்‌ அவர்கள்‌ மடிவர்‌: நள்ளிரவில்‌ நடுக்கமுற்று அழிவர்‌: ஆற்றல்‌ மிக்காரும்‌ 
மனித உதவியின்றி அகற்றப்படுவர்‌. 

ஏனெனில்‌, அவரின்‌ விழிகள்‌ மனிதரின்‌ வழிகள்மேல்‌ உள்ளன: அவர்களின்‌ 
அடிச்சுவடுகளை அவர்‌ காண்கிறார்‌. 

கொடுமை புரிவோர்‌ தங்களை ஒளித்துக்கொள்ள இருளும்‌ இல்லை: இறப்பின்‌ நிழலும்‌ 
இல்லை. 

இறைவன்முன்‌ சென்று கணக்குக்‌ கொடுக்க, எவருக்கும்‌ அவர்‌ நேரம்‌ குறிக்கவில்லை. 
வலியோரை நொறுக்குவதற்கு அவர்‌ ஆய்ந்தறிவு செய்யத்தேவையில்லை, அன்னார்‌ 
இடத்தில்‌ பிறரை அமர்த்துவார்‌. 

அவர்களின்‌ செயலை அவர்‌ அறிவார்‌: ஆதலால்‌ இரவில்‌ அவர்களை வீழ்த்துவார்‌: 
அவர்களும்‌ நொறுக்கப்படூவர்‌. 

அவர்கள்‌ கொடூஞ்செயலுக்காக அவர்‌ மக்கள்‌ கண்முன்‌ அவர்களை வீழ்த்துவார்‌. 
ஏனெனில்‌, அவரைப்‌ பின்பற்றாமல்‌ அவர்கள்‌ விலகினர்‌: அவர்தம்‌ நெறியனைத்தையும்‌ 
அவர்கள்‌ பொருட்படுத்தவில்லை: 

ஏழையின்‌ குரல்‌ அவருக்கு எட்டச்‌ செய்தனர்‌: அவரும்‌ ஒடுக்கப்பட்டவர்‌ குரலைக்‌ 
கேட்டார்‌. 

அவர்‌ பேசாதிருந்தால்‌, யார்‌ அவரைக்‌ குறைகூற முடியும்‌? அவர்தம்முகத்தை மறைத்துக்‌ 
கொண்டால்‌, யார்தான்‌ அவரைக்‌ காணமுடியும்‌? நாட்டையும்‌ தனி மனிதரையும்‌ அவரே 
கண்காணிக்கின்றார்‌. 

எனவே, இறைப்பற்றில்லாதவரோ மக்களைக்‌ கொடுமைப்‌ படுத்துபவரோ ஆளக்கூடாது. 
எவராவது இறைவனிடம்‌ இவ்வாறு கேட்பதுண்டா: “நான்‌ தண்டனை பெற்றுக்‌ 
கொண்டேன்‌: இனி நான்‌ தவறு செய்யமாட்டேன்‌. 

தெரியாமல்‌ செய்ததை எனக்குத்‌ தெளிவாக்கும்‌: தீங்கு செய்திருந்தாலும்‌, இனி அதை 
நான்‌ செய்யேன்‌.” 

நீர்‌ உம்‌ தவற்றை உணர மறுக்கும்போது, கடவுள்‌ உம்‌ கருத்துக்கேற்ப கைம்மாறு 
வழங்கவேண்டூமா? நீர்‌ தான்‌ இதைத்‌ தீர்மானிக்க வேண்டும்‌: நான்‌ அல்ல: ஆகையால்‌ 
உமக்குத்‌ தெரிந்ததைக்‌ கூறும்‌. 

புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ உடையவரும்‌ எனக்குச்‌ செவி சாய்ப்பவர்களில்‌ ஞானம்‌ 
உள்ளவரும்‌ இவ்வாறு சொல்வர்‌: 


ட 
36. 


ச, 


யோபு புரியாமல்‌ பேசுகின்றார்‌: அவர்‌ சொற்களும்‌ பொருளற்றவை. 

யோபு இறுதிவரை சோதிக்கப்படவேண்டுமா? ஏனெனில்‌, அவரின்‌ மொழிகள்‌ 
தீயோருடையவைபோல்‌ உள்ளன. 

யோபு தாம்‌ பாவம்‌ செய்ததோடூ கிளர்ச்சியும்‌ செய்கின்றார்‌: ஏளனமாய்‌ நம்மிடையே 
அவர்‌ கை தட்டுகின்றார்‌: இறைவனுக்கு எதிராக வார்த்தைகளைக்‌ கொட்டுகின்றார்‌. 


*அதிகாரம்‌ 35. * 


எலிகூ தொடர்ந்து கூறினான்‌: 

“நான்‌ இறைவன்முன்‌ நேர்மையானவன்‌“ என நீர்‌ சொல்வது சரியனெ நினைக்கின்றீரா? 
“நான்‌ பாவம்‌ செய்யாததனால்‌ எனக்கு என்ன ஆதாயம்‌? எனக்கு என்ன நன்மை?” என நீர்‌ 
கேட்கின்றீர்‌. 

உமக்கும்‌ உம்‌ நண்பர்களுக்கும்‌ சேர்த்து நான்‌ பதில்‌ அளிக்கின்றேன்‌: 

வானங்களைப்‌ பாரும்‌: கவனியும்‌: இதோ! உம்மைவிட உயரேயிருக்கும்‌ முகில்கள்‌! 

நீர்‌ பாவம்‌ செய்தால்‌, அவருக்கெதிராய்‌ என்ன சாதிக்கின்றீர்‌? நீர்‌ மிகுதியான 
குற்றங்களைச்‌ செய்வதால்‌ அவருக்கு என்ன செய்து விடுகின்றீர்‌? 

நீர்‌ நேர்மையாய்‌ இருப்பதால்‌ இவருக்கு நீர்‌ அளிப்பதென்ன? அல்லது உம்‌ 
கையிலிருந்து அவர்‌ பெறுவதென்ன? 

உம்‌ கொடுமை உம்மைப்போன்ற மனிதரைக்‌ துன்புறுத்துகின்றது: உம்‌ நேர்மையும்‌ 
மானிடர்க்கே நன்மை பயக்கின்றது. 

கொடுமைகள்‌ குவிய அவர்கள்‌ கூக்குரலிடூவர்‌: வலியவர்‌ கைவன்மையால்‌ கத்திக்‌ 
கதறுவர்‌. 

ஆனால்‌ இவ்வாறு எவரும்‌ சொல்வதில்லை: “எங்கே என்னைப்‌ படைத்த கடவுள்‌? 
இரவில்‌ பாடச்‌ செய்பவர்‌ எங்கே? 

நானிலத்தின்‌ விலங்குகளைவிட நமக்கு அதிகமாய்க்‌ கற்பிக்கின்ற வரும்‌ வானத்துப்‌ 
புள்ளினங்களை விட நம்மை ஞானி ஆக்குகின்ற வரும்‌ அவரன்றோ?” 

அங்கே அவர்கள்‌ கூக்குரலிடுகின்றனர்‌: பொல்லார்‌ செருக்கின்‌ பொருட்டு அவர்‌ பதில்‌ 
ஒன்றும்‌ சொல்லார்‌. 

வீண்‌ வேண்டலை இறைவன்‌ கண்டிப்பாய்க்‌ கேளார்‌: எல்லாம்‌ வல்லவர்‌ அதைக்‌ 
கவனிக்கவும்‌ மாட்டார்‌. 

இப்படியிருக்க, “நான்‌ அவரைப்‌ பார்க்கவில்லை: தீர்ப்பு அவரிடம்‌ இருக்கின்றது. நான்‌ 
அவருக்காகக்‌  காத்திருக்கின்றேன்‌:£ என்று நீர்‌ கூறும்போது, எப்படி 
உமக்குச்செவிகொடுப்பார்‌? 

இப்பொழுதோ, “கடவுளின்‌ சினம்‌ தண்டிப்பதில்லை: மனிதனின்‌ மடமையை அவ்வளவாய்‌ 
அவர்‌ நோக்குவதில்லை” என எண்ணி, 

யோபு வெற்றுரை விளம்புகின்றார்‌: அறிவில்லாமல்‌ சொற்களைக்‌ கொட்டுகின்றார்‌. 


*அதிகாரம்‌ 36. * 


எலிகூ தொடர்ந்து பேசலானான்‌: 

சற்றுப்‌ பொறும்‌: காட்டுவேன்‌ உமக்கு கடவுள்‌ சார்பாய்‌ நான்‌ கூற வேண்டியவற்றை. 
தொலையிலிருந்து என்‌ அறிவைக்‌ கொணர்வேன்‌: எனை உண்டாக்கியவர்க்கு 
நேர்மையை உரித்தாக்குவேன்‌. 


ஏனெனில்‌, மெய்யாகவே பொய்யன்று என்‌ சொற்கள்‌: அறிவுநிறைந்த நான்‌ உம்‌ நடுவே 
உள்ளேன்‌. 

இதோ! இறைவன்‌ வல்லவர்‌: எவரையும்‌ புறக்கணியார்‌: அவர்‌ வல்லமையும்‌ ஞானமும்‌ 
கொண்டவர்‌. 

கொடியவரை அவர்‌ வாழவிடார்‌: ஒடுக்கப்படுவோர்க்கு உரிமையை வழங்குவார்‌: 
நேர்மையாளர்மீது கொண்ட பார்வையை அகற்றார்‌: அரசர்களை அரியணையில்‌ 
அமர்த்துகின்றார்‌: என்றென்றும்‌ அவர்கள்‌ ஏற்றமடைவர்‌. 

ஆனால்‌ அவர்கள்‌ சங்கிலியால்‌ கட்டூண்டாரெனில்‌, வேதனையின்‌ கயிற்றில்‌ 
அகப்பட்டாரெனில்‌, 

அவர்கள்‌ செய்ததையும்‌ மீறியதையும்‌, இறுமாப்புடன்‌ நடந்ததையும்‌ எடுத்து இயம்புவார்‌. 
அறிவுரைகளுக்கு அவர்கள்‌ செவியைத்‌ திறப்பார்‌: தீச்செயலிலிருந்து திரும்புமாறு 
ஆணையிடுவார்‌. 

அவர்கள்‌ கேட்டு, அவர்க்குப்‌ பணி புரிந்தால்‌, வளமாய்த்‌ தங்கள்‌ நாள்களையும்‌ 
இன்பமாய்த்‌ தங்கள்‌ ஆண்டுகளையும்‌ கழிப்பர்‌. 

செவிகொடுக்காவிடில்‌ வாளால்‌ மடிவர்‌. அறிவின்ற அவர்கள்‌ அழிந்துபோவர்‌. 
தீயமனத்தோர்‌ வெஞ்சினம்‌ வளர்ப்பர்‌: அவர்களை அவர்‌ கட்டிப்போடுகையில்‌ 
உதவிக்காகக்‌ கதறமாட்டார்‌. 

அவர்கள்‌ இளமையில்‌ மடிவர்‌: காமுகரோடூ அவர்கள்‌ வாழ்வு முடியும்‌. 

துன்புற்றோரைத்‌ துன்பத்தால்‌ காப்பார்‌: வேதனையால்‌ அவர்கள்‌ காதைத்‌ திறப்பார்‌. 
இடுக்கண்‌ வாயினின்று உங்களை இழுத்துக்‌ காத்தார்‌: ஒடுக்கமற்ற பரந்த வெளியில்‌ 
சேர்த்தார்‌. உங்கள்‌ பந்தியை ஊட்டமுள உணவால்‌ நிரப்பினார்‌. 

பொல்லார்க்குரிய தீர்ப்பு உங்கள்மீது வந்தது: தீர்ப்பும்‌ நீதியும்‌ உங்களைப்‌ பற்றிப்‌ 
பிடித்தன. 

வளமையால்‌  வழிபிறழாமல்‌ பார்த்துக்கொள்ளும்‌: நிறைந்த கையூட்டால்‌ 
நெறிதவறாதேயும்‌. 

உம்‌ நிறைந்த செல்வமும்‌ வல்லமையின்‌ முழு ஆற்றலும்‌ இன்னலில்‌ உமக்கு உதவுமா? 
இருந்த இடத்திலேயே மக்கள்‌ மடியும்‌ இரவுக்காக ஏங்காதீர்‌. 

துன்பத்தைவிட தீச்செயலையே நீர்‌ தேர்ந்துகொண்டீர்‌: எனவே அதற்குத்‌ திரும்பாதபடி 
எச்சரிக்கையாயிரும்‌. 

இதோ! ஆற்றலில்‌ இறைவன்‌ உயர்ந்தவர்‌: அவருக்கு நிகரான ஆசிரியர்‌ உளரோ? 

அவர்‌ நெறியை அவர்க்கு வகுத்தவர்‌ யார்‌? அவர்க்கு “நீர்‌ வழிதவறினிர்‌” எனச்‌ சொல்ல 
வல்லவர்‌ யார்‌? 

அவர்‌ செயலைப்‌ புகழ்வதில்‌ கருத்தாயிரும்‌. மாந்தர்‌ அதனைப்‌ பாடிப்போயினர்‌. 

மனித இனம்‌ முழுவதும்‌ அதைக்‌ கண்டது: மனிதன்‌ தொலையிலிருந்தே அதை 
நோக்குவான்‌. 

இதோ! இறைவன்‌ பெருமை மிக்கவர்‌: நம்‌ அறிவுக்கு அப்பாற்பட்டவர்‌: அவர்தம்‌ 
ஆண்டுகள்‌ எண்ணற்றவை: கணக்கிட முடியாதவை. 

நீர்த்துளிகளை அவர்‌ ஆவியாக இழுக்கின்றார்‌: அவற்றை மழையாக வடித்துக்‌ 
கொடுக்கின்றார்‌. 

முகில்கள்‌ அவற்றைப்‌ பொழிகின்றன: மாந்தர்மேல்‌ அவற்றை மிகுதியாகப்‌ பெய்கின்றன. 
பரவும்‌ முகில்களையும்‌ அவர்தம்‌ மணிப்பந்தலின்‌ ஆர்ப்பரிப்பினையும்‌ ஆய்ந்தறிபவர்‌ யார்‌? 
இதோ! தம்மைச்‌ சுற்றி மின்னல்‌ ஒளிரச்‌ செய்கின்றார்‌. கடலின்‌ அடித்தளத்தை 
மூடுகின்றார்‌. 

இவற்றால்‌, மக்களினங்கள்மீது தீர்ப்பளிக்கின்றார்‌: அதிகமாய்‌ உணவினை 
அளிக்கின்றார்‌. 

மின்னலைத்‌ தம்‌ கைக்குள்‌ வைக்கின்றார்‌: இலக்கினைத்‌ தாக்க ஆணை இடுகின்றார்‌. 


இடிமுழக்கம்‌ அவரைப்பற்றி எடுத்துரைக்கும்‌: புயல்‌ காற்று அவர்‌ சீற்றத்தைப்‌ புகலும்‌. 


*அதிகாரம்‌ 37. * 


இதைக்கண்டு நடுங்குகிறது என்‌ இதயம்‌: தன்‌ இடம்‌ பெயர்ந்து அது துடிக்கின்றது. 
அவரது குரலின்‌ இடியோசையையும்‌ அவர்‌ வாயினின்று வரும்‌ முழக்கத்தையும்‌ 
கவனமுடன்‌ கேளுங்கள்‌. 

விசும்பின்கீழ்‌ மின்னலை மிளிரச்‌ செய்கின்றார்‌: மண்ணகத்தின்‌ எல்லைவரை செல்ல 
வைக்கின்றார்‌. 

அதனை அடுத்து அதிரும்‌ அவர்‌ குரல்‌: பேரொலியில்‌ அவர்‌ முழங்கிடுவாரே: மின்னலை 
நிறுத்தார்‌ அவர்தம்‌ குரல்‌ ஒலிக்கையிலே. 

கடவுள்‌ வியத்தகு முறையில்‌ தம்‌ குரலால்‌ முழங்குகின்றார்‌: நம்‌ அறிவுக்கு எட்டாத 
பெரியனவற்றைச்‌ செய்கின்றார்‌. 

ஏனெனில்‌, உறைபனியை “மண்மிசை விழு” என்பார்‌: மாரியையும்‌ பெருமழையையும்‌ 
“உரத்துப்‌ பெய்க” என்பார்‌. 

எல்லா மனிதரும்‌ அவரது கைத்திறனை அறிய, எல்லா மாந்தரின்‌ கையையும்‌ 
கட்டிப்போடுவார்‌. 

பின்னர்‌ விலங்கு தன்‌ பொந்தினுள்‌ நுழையும்‌: தம்‌ குகைக்குள்‌ அது தங்கும்‌. 

அவர்தம்‌ கிடங்கிலிருந்து சுழற்காற்றும்‌ வாடைக்காற்றிலிருந்து குளிரும்‌ கிளம்பும்‌. 
கடவுளின்‌ மூச்சால்‌ பனிக்கட்டி உறையும்‌: பரந்த நீர்நிலை உறைந்து போகும்‌. 

அவர்‌ முகிலில்‌ நீர்த்துளிகளைத்‌ திணிப்பார்‌: கொண்டல்‌ அவர்‌ ஒளியைத்‌ தெறிக்கும்‌. 
மேகம்‌ அவரது ஆணைப்படியே சுழன்று ஆடும்‌: அவர்‌ ஆணையிடுவதை எல்லாம்‌ 
மண்மிசை செய்யும்‌. 

கண்டிக்கவோ, கருணைக்காட்டவோ இவற்றை உலகில்‌ அவர்‌ நிகழச்செய்கின்றார்‌. 
யோபே! செவிகொடும்‌: இறைவனின்‌ வியத்தகு செயல்களை நின்று நிதானித்துக்‌ 
கவனியும்‌. 

கடவுள்‌ எவ்வாறு அவற்றை ஒழுங்குபடூத்துகின்றார்‌ என்றோ, அவர்தம்‌ முகில்கள்‌ எப்படி 
மின்னலைத்‌ தெறிக்கின்றன என்றோ அறிவீரா? 

முகில்கள்‌ எவ்வாறு மிதக்கின்றன என உமக்குத்‌ தெரியுமா? அவை நிறை அறிவுள்ளவரின்‌ 
வியத்தகு செயல்கள்‌ அல்லவா! 

தென்திசைக்‌ காற்றினால்‌ நிலம்‌ இறுக்கப்படுகையில்‌ உம்‌ உடையின்‌ வெப்பத்தால்‌ நீவிர்‌ 
புழுங்குகின்றீர்‌. 

வார்ப்படக்‌ கண்ணாடியை ஒத்த திண்ணிய விசும்பை அவரோடு உம்மால்‌ 
விரிக்கக்கூடுமோ? 

நாம்‌ அவர்க்கு என்ன சொல்லக்கூடும்‌ என்று கற்பியும்‌: இருளின்‌ முகத்தே 
வகைதெரியாது உழல்கின்றோம்‌. 

“நான்‌ பேசுவேன்‌” என்று எவர்‌ அவரிடம்‌ சொல்வார்‌? அவ்வாறு பேசி எவர்‌ அழிய 
ஆசிப்பார்‌? 

காற்று வீசி கார்முகிலைக்‌ கலைத்தபின்‌ வானில்‌ கதிரவன்‌ ஒளிரும்போது, மனிதர்‌ 
அதனைப்‌ பராக்க ஒண்ணாதே! 

பொன்னொளி வடதிசையிலிருந்து வரும்‌: அஞ்சுதற்குரிய மாட்சி கடவுளிடம்‌ விளங்கும்‌. 
எல்லாம்‌ வல்லவரை நாம்‌ கண்டுபிடிக்க முடியாது: ஆற்றலிலும்‌ நீதியிலும்‌ உயர்ந்தவர்‌ 
அவரே! நிறைவான நீதியை மீறபவர்‌ அல்ல. 

ஆதலால்‌, மாந்தர்‌ அவர்க்கு அஞ்சுவர்‌: எல்லாம்‌ தெரியும்‌ என்போரை அவர்‌ திரும்பியும்‌ 
பாரார்‌. 


*அதிகாரம்‌ 38. * 


ஆண்டவர்‌ சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில்‌: 

அறிவற்ற சொற்களால்‌ என்‌ அறிவுரையை இருட்டடிப்புச்‌ செய்யும்‌ இவன்‌ யார்‌? 
வீரனைப்போல்‌ இடையினை இறுக்கிக்கட்டு: வினவுவேன்‌ உன்னிடம்‌, விடை 
எனக்களிப்பாய்‌. 

மண்ணகத்திற்கு நான்‌ கால்கோள்‌ இடும்போது நீ எங்கு இருந்தாய்‌? உனக்கு 
அறிவிருக்குமானால்‌ அறிவிப்பாயா? 

அதற்கு அளவு குறித்தவர்‌ யார்‌? உனக்குத்தான்‌ தெரியுமே! அதன்மேல்‌ மல்‌ பிடித்து 
அளந்தவர்‌ யார்‌? 

எதன்மேல்‌ அதன்‌ பண்கள்‌ ஊன்றப்பட்டன? அல்லது யார்‌ அதன்‌ மூலைக்‌ கல்லை 
நாட்டியவர்‌? 

அப்போது வைகறை விண்மீன்கள்‌ ஒன்றிணைந்து பாடின! கடவுளின்‌ புதல்வர்‌ களிப்பால்‌ 
ஆர்ப்பரித்தனர்‌! 

கருப்பையினின்று கடல்‌ உடைப்பெடுத்து ஓடியபொழுது அதனைக்‌ கதவிட்டு 
அடைத்தவர்‌ யார்‌? 

மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி, காரிருளைப்‌ பொதிதுணியாக்கி, 

எல்லைகளை நான்‌ அதற்குக்‌ குறித்து கதவையும்‌ தாழ்ப்பாளையும்‌ பொருத்தி 

“இதுவரை வருவாய்‌, இதற்குமேல்‌ அல்ல: உன்‌ இறுமாப்பின்‌ அலைகள்‌ இங்கே நிற்க!” 
என்று நான்‌ இயம்பியபோது எங்கிருந்தாய்‌ நீ? 

உன்‌ வாழ்நாளில்‌ காலைப்பொழுதுக்குக்‌ கட்டளையிட்டதுண்டா? வைகறையைத்‌ தன்‌ 
இடமறிய வைத்ததுண்டா? 

இவ்வாறு, அது வையக விளிம்பைத்‌ தொட்டிழுத்து, பொல்லாதவரை அதனுளிருந்து 
உதறித்தள்ளுமே! 

முத்திரையால்‌ களிமண்‌ உருப்பெறுவதுபோல்‌ மண்ணகம்‌ வண்ணம்‌ ஏற்றிய 
ஆடையாயிற்று. 

அப்போது, கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும்‌: அடிக்க ஓங்கியகை முறிக்கப்படும்‌. 
கடலின்‌ ஊற்றுவரை நீ போனதுண்டா? ஆழியின்‌ அடியில்‌ நீ உலவினதுண்டோ? 

சாவின்‌ வாயில்கள்‌ உனக்குக்‌ காட்டப்பட்டனவோ? இருள்‌ உலகின்‌ கதவுகளைக்‌ 
கண்டதுண்டோ நீ? 

அவனியின்‌ பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா? அறிவிப்பாய்‌ அதிலுள்ள அனைத்தையும்‌ 
அறிந்திருந்தால்‌! 

ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ! இருள்‌ இருக்கும்‌ இருப்பிடம்‌ எங்கேயோ? 

அதன்‌ எல்லைக்கு அதனை அழைத்துப்‌ போவாயோ? அதனுறைவிடத்திற்கு நேர்வழி 
அறிவாயோ! 

ஆம்‌, அறிவாய்‌: அன்றே நீ பிறந்தவனன்றோ! ஆமாம்‌: ஆண்டுகளும்‌ உனக்கு 
அதிகமன்றோ! 

உறைபனிக்‌ கிடங்கினுள்‌ புகுந்ததுண்டோ? 

இடுக்கண்‌ வேளைக்கு எனவும்‌ கடும்‌ போர்‌, சண்டை நாளுக்கு எனவும்‌ அவற்றை நான்‌ 
சேர்த்து வைத்தேன்‌. 

ஒளி தோன்றும்‌ இடத்திற்குப்‌ பாதை எது? கீழைக்காற்று அவனிமேல்‌ வீசுவது எப்படி? 
வெள்ளத்திற்குக்‌ கால்வாய்‌ வெட்டியவர்‌ யார்‌? இடி மின்னலுக்கு வழி வகுத்தவர்‌ யார்‌? 
மனிதர்‌ வாழா மண்ணிலும்‌ மாந்தர்‌ குடியிராப்‌ பாலையிலும்‌ மழை பெய்வித்துப்‌ 
பாழ்வெளிக்கும்‌ வறண்ட நிலத்திற்கும்‌ நீா பாய்ச்சிப்‌ பசும்புல்‌ முளைக்கச்‌ செய்தவர்‌ யார்‌? 


மழைக்குத்‌ தந்தை உண்டோ? பனித்துளிகளைப்‌ பிறப்பிப்பவர்‌ யார்‌? 

பனிக்கட்டி யாருடைய உதரத்தில்‌ தோன்றுகின்றது? வானின்‌ மூடுபனியை 
ஈன்றெடுப்பவர்‌ யார்‌? 

கல்லைப்போல்‌ புனல்‌ கட்டியாகிறது: ஆழ்கடலின்‌ பரப்பு உறைந்து போகிறது. 
கார்த்திகை மீனைக்‌ கட்டி விலங்கிடவாயோ? மார்கழி மீனின்‌ தலையை 
அவிழ்த்திடுவாயோ? 

குறித்த காலத்தில்‌ விடிவெள்ளியைக்‌ கொணர்வாயோ? வடதிசை விண்மீன்‌ குழுவுக்கு 
வழி காட்டுவாயோ? 

வானின்‌ விதிமுறைகளை அறிந்திடவாயோ? அதன்‌ ஒழுங்கை நானிலத்தில்‌ 
நிலைநாட்டிடுவாயோ? 

முகில்வரை உன்‌ குரலை முழங்கிடுவாயோ? தண்ணீர்ப்‌ பெருக்கு உன்னை மூடச்‌ 
செய்வாயோ? 

“புறப்படூுக* என மின்னலுக்கு ஆணையிடுவாயோ? “இதோ! உள்ளோம்‌” என அவை 
உனக்கு இயம்புமோ? 

நாரைக்கு ஞானத்தை நல்கியவர்‌ யார்‌? சேவலுக்கு அறிவைக்கொடுத்தவர்‌ யார்‌? 
ஞானத்தால்‌ முகில்களை எண்ணக்‌ கூடியவர்‌ யார்‌? வானத்தின்‌ நீர்க்குடங்களைக்‌ 
கவிழ்ப்பவர்‌ யார்‌? 

துகள்களைச்‌ சேர்த்துக்‌ கட்டியாக்குபவர்‌ யார்‌? மண்கட்டிகளை ஒட்டிக்‌ கொள்ளச்‌ 
செய்பவர்‌ யார்‌? 

பெண்‌ சிங்கத்திற்கு இரை தேடுவாயோ? அரிமாக்‌ குட்டியின்‌ பசியை ஆற்றுவாயோ? 
குகைகளில்‌ அவை குறுகி இருக்கையிலே, குழிகளில்‌ அவை பதுங்கி இருக்கையிலே. 
காக்கைக்‌ குஞ்சுகள்‌ இறைவனை நோக்கிக்‌ கரையும்‌ போது, அவை உணவின்றி 
ஏங்கும்போது, காகத்திற்கு இரை அளிப்பவர்‌ யார்‌? 


*அதிகாரம்‌ 39. * 


வரையாடு ஈனும்‌ பருவம்‌ தெரியுமோ? மான்‌ குட்டியை ஈனுதலைப்‌ பார்த்தது உண்டா? 
எண்ணமுடியுமா அவை சினையாயிருக்கும்‌ மாதத்தை? கணிக்க முடியுமா அவை 
ஈனுகின்ற காலத்தை? 

குனிந்து குட்டிகளை அவை தள்ளும்‌: வேதனையில்‌ அவற்றை வெளியேற்றும்‌. 

வெட்ட வெளியில்‌ குட்டிகள்‌ வளர்ந்து வலிமைபெறும்‌: விட்டூப்‌ பிரியும்‌: அவைகளிடம்‌ 
மீண்டும்‌ வராது. 

காட்டுக்‌ கழுதையைக்‌ கட்டற்று திரியச்‌ செய்தவர்‌ யார்‌? கழுதையின்‌ கட்டுகளை 
அவிழ்த்தவர்‌ யார்‌? 

பாலைநிலத்தை அதற்கு வீடாக்கினேன்‌: உவர்‌ நிலத்தை அதற்கு 
உறைவிடமாக்கினேன்‌. 

நகர அமளியை அது நகைக்கும்‌: ஓட்டுவோன்‌ அதட்டலுக்கும்‌ செவிகொடாது. 

குன்றுகள்‌ எங்கும்‌ தேடும்‌ மேய்ச்சலை: பசுமை அனைத்தையும்‌ நாடி அலையும்‌. 
காட்டெருமை உனக்கு ஊழியம்‌ செய்ய விரும்புமா? உன்‌ தொழுவத்தில்‌ ஓர்‌ இரவேனும்‌ 
தங்குமா? 

காட்டெருமையைக்‌ கலப்பையில்‌ பூட்டி உழுதிடுவாயோ? பள்ளத்தாக்கில்‌ பரம்படிக்க 
அது உன்‌ பின்னே வருமோ? 

அது மிகுந்த வலிமை கொண்டதால்‌ அதனை நம்பியிருப்பாயோ? எனவே, உன்‌ 
வேலையை அதனிடம்‌ விடுவாயோ? 


அது திரும்பி வரும்‌ என நீ நம்புவாயோ? உன்‌ களத்திலிருந்து தானியத்தைக்‌ 
கொணருமோ? 

தீக்கோழி சிறகடித்து நகைத்திடும்‌: ஆனால்‌, அதன்‌ இறக்கையிலும்‌ சிறகுகளிலும்‌ 
இரக்கம்‌ உண்டோ? 

ஏனெனில்‌, மண்மேலே அது தன்‌ முட்டையை இடும்‌: புழுதிமேல்‌ பொரிக்க விட்டுவிடும்‌. 
காலடி பட்டு அவை நொறுங்குமென்றோ காட்டூ விலங்கு அவைகளை மிதிக்குமென்றோ 
அது நினைக்கவில்லை. 

தன்னுடையவை அல்லாதன போன்று தன்‌ குஞ்சுகளைக்‌ கொடுமையாய்‌ நடத்தும்‌: தன்‌ 
வேதனை வீணாயிற்று என்று கூடப்‌ பதறாமல்போம்‌. 

கடவுள்‌ அதை மதிமறக்கச்‌ செய்தார்‌: அறிவினில்‌ பங்கு அளித்தார்‌ இல்லை. 

விரித்துச்‌ சிறகடித்து எழும்பொழுது, பரியோடு அதன்‌ வீரனையும்‌ பரிகசிக்குமே! 
குதிரைக்கு வலிமை கொடுத்தது நீயோ? அதன்‌ கழுத்தைப்‌ பிடரியால்‌ உடுத்தியது 
நீயோ? 

அதனைத்‌ தத்துக்கிளிபோல்‌ தாவச்‌ செய்வது நீயோ? அதன்‌ செருக்குமிகு கனைப்பு 
நடுங்க வைத்திடுமே? 

அது மண்ணைப்‌ பறிக்கும்‌: தன்‌ வலிமையில்‌ மகிழும்‌ போர்க்களத்தைச்‌ சந்திக்கப்‌ 
புறப்பட்டுச்‌ செல்லும்‌. 

அது அச்சத்தை எள்ளி நகையாடும்‌: அசையாது: வாள்‌ முனைக்கண்டு பின்வாங்காது. 
அதன்மேல்‌ அம்பறாத்‌ பணி கலகலக்கும்‌: ஈட்டியும்‌ வேலும்‌ பளபளக்கும்‌: 

அது துள்ளும்‌: பொங்கி எழும்‌: மண்ணை விழுங்கும்‌: ஊதுகொம்பு ஓசையில்‌ ஓய்ந்து 
நிற்காது: 

எக்காளம்‌ முழங்கும்போதெல்லாம்‌ ஐஇ என்னும்‌: தளபதிகளின்‌ இடி முழக்கத்தையும்‌ 
இரைச்சலையும்‌ அப்பால்‌ போரினையும்‌ இப்பாலே மோப்பம்‌ பிடிக்கும்‌. 

உன்‌ அறிவினாலா வல்லூறு பாய்ந்து இறங்குகின்றது? தெற்கு நோக்கி இறக்கையை 
விரிக்கின்றது? 

உனது கட்டளையாலா கழுகு பறந்து ஏறுகின்றது? உயர்ந்த இடத்தில்‌ தன்‌ 
உறைவிடத்தைக்‌ கட்டுகின்றது? 

பாறை உச்சியில்‌ கூடுகட்டித்‌ தங்குகின்றது: செங்குத்துப்‌ பாறையை அரணாகக்‌ 
கொண்டுள்ளது. 

அங்கிருந்தே அது கூர்ந்து இரையைப்‌ பார்க்கும்‌: தொலையிலிருந்தே அதன்‌ கண்கள்‌ 
அதைக்‌ காணும்‌. 

குருதியை உறிஞ்சும்‌ அதன்‌ குஞ்சுகள்‌: எங்கே பிணமுண்டோ அங்கே அது இருக்கும்‌. 


*அதிகாரம்‌ 40. * 


பின்பு யோபைப்‌ பார்த்து ஆண்டவர்‌ கூறினார்‌: 

குற்றம்‌ காண்பவன்‌, எல்லாம்‌ வல்லவரோடு வழக்காடூவானா? கடவுளோடுவாதாடுபவன்‌ 
விடையளிக்கட்டும்‌. 

யோபு ஆண்டவர்க்குக்‌ கூறிய மறுமொழி: 

இதோ! எளியேன்‌ யான்‌ இயம்புதற்குண்டோ? என்‌ வாயைக்‌ கையால்‌ பொத்திக்‌ 
கொள்வேன்‌. 

ஒருமுறை பேசினேன்‌: மறுமொழி உரையேன்‌: மீண்டும்‌ பேசினேன்‌: இனிப்‌ 
பேசவேமாட்டேன்‌. 

ஆண்டவர்‌ சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில்‌: 


வீரனைப்போல்‌ இடையை இறுக்கிக்‌ கட்டிக்கொள்‌: வினவுவேன்‌ உன்னிடம்‌: 
விடையெனக்கு அளிப்பாய்‌. 

என்‌ தீர்ப்பிலேயே நீ குற்றம்‌ காண்பாயா? உன்னைச்‌ சரியெனக்‌ காட்ட என்மீது குற்றம்‌ 
சாட்டுவாயா? 

இறைவனுக்கு உள்ளதுபோல்‌ உனக்குக்‌ கையுண்டோ? அவர்போன்று இடிக்குரலில்‌ 
முழங்குவாயோ? 

சீர்‌ சிறப்பினால்‌ உன்னை அணி செய்துகொள்‌: மேன்மையையும்‌, மாண்பினையும்‌ 
உடூத்திக்கொள்‌. 

கொட்டு உன்‌ கோபப்‌ பெருக்கை! செருக்குற்ற ஒவ்வொருவரையும்‌ நோக்கிடூ: 
தாழ்த்திடூ! 

செருக்குற்ற எல்லாரையும்‌ நோக்கிடு: வீழ்த்திடு! தீயோரை அவர்கள்‌ இடத்திலேயே 
மிதித்திடு! 

புழுதியில்‌ அவர்களை ஒன்றாய்ப்‌ புதைத்திடு! காரிருளில்‌ அவர்‌ முகங்களை மூடிடு. 
அப்பொழுது, உனது வலக்கை உன்னைக்‌ காக்குமென்று நானே ஒத்துக்கொள்வேன்‌. 
இதோ பார்‌, உன்னைப்‌ படைத்ததுபோல்‌ நான்‌ உண்டாக்கிய பெகிமோத்து 
காளைபோல்‌ புல்லைத்‌ தின்கின்றது. 

இதோ காண்‌, அதன்‌ ஆற்றல்‌ அதன்‌ இடுப்பில்‌: அதன்‌ வலிமை வயிற்றுத்‌ தசைநாரில்‌. 
அது தன்‌ வாலைக்‌ கேதுருமரம்போல்‌ விரைக்கும்‌: அதன்‌ தொடை நரம்புகள்‌ கயிறுபோல்‌ 
இறுகியிருக்கும்‌: 

அதன்‌ எலும்புகள்‌, வெண்கலக்‌ குழாய்கள்‌: அதன்‌ உறுப்புகள்‌ உருக்குக்‌ கம்பிகள்‌. 
இறைவனின்‌ படைப்புகளில்‌ தலையாயது அதுவே! படைத்தவரே அதைப்‌ பட்டயத்துடன்‌ 
நெருக்க முடியும்‌. 

மலைகள்‌ அதற்குப்‌ புற்பூண்டுகளை விளைவிக்கின்றன: விலங்குகள்‌ எல்லாம்‌ 
விளையாடூவதும்‌ அங்கேதான்‌. 

அது நிழற்செடிக்கு அடியிலும்‌ நாணல்‌ மறைவிலும்‌ உளைச்‌ சேற்றிலும்‌ படுத்துக்‌ 
கிடக்கும்‌. 

அச்செடி தன்‌ நிழலால்‌ அதை மறைக்கும்‌: ஓடையின்‌ அலரி அதைச்‌ சூழ்ந்து நிற்கும்‌. 

ஆறு புரண்டோடினும்‌ அது மிரண்டோடாது: அதன்‌ முகத்தே யோர்தான்‌ மோதினும்‌ 
அசைவுறாது. 

அதன்‌ கண்காண அதனைக்‌ கட்டமுடியுமோ? கொக்கியால்‌ அதன்‌ மூக்கைத்‌ துளைக்க 
முடியுமோ? 


*அதிகாரம்‌ 41. * 


பண்டிலால்‌ லிவியத்தனைத்‌ பக்கிடுவாயோ? கயிற்றினால்‌ அதன்‌ நாக்கினைக்‌ 
கட்டிடுவாயோ? 

அதன்‌ மூக்கிற்குச்‌ கயிறு இட உன்னால்‌ முடியுமோ? அதன்‌ தாடையில்‌ கொக்கியினால்‌ 
குத்த முடியுமோ? 

வேண்டுகோள்‌ பல அது உன்னிடம்‌ விடுக்குமோ? கனிவாக உன்னிடம்‌ கெஞ்சுமோ? 
என்றும்‌ உனக்கு ஏவல்புரிய உன்னுடன்‌ அது உடன்படிக்கை செய்யுமோ? 

பறவைபோல்‌ துள்ளி அதனுடன்‌ ஆடுவாயா? உம்‌ மகளிர்க்கென அதனைக்‌ 
கட்டிவைப்பாயா? 

மீனவர்‌ குழுவினர்‌ அதன்மேல்‌ பேரம்‌ பேசுவார்களோ? அவர்கள்‌ வணிகரிடையே அதைக்‌ 
கூறுபோடுவார்களோ? 


10. 
11. 


கூரிய முட்களால்‌ அதன்‌ தோலையும்‌ மீன்‌ எறி வேல்களால்‌ அதன்‌ தலையையும்‌ குத்தி 
நிரப்புவாயோ? 

உன்‌ கையை அதன்மேல்‌ வைத்துப்பார்‌: எழும்‌ போராட்டத்தை மறக்கமாட்டாய்‌. மீண்டும்‌ 
அதைச்‌ செய்ய மாட்டோம்‌. 

இதோ! தொடுவோர்‌ நம்பிக்கை தொலைந்துபோம்‌: அதனைக்‌ கண்டாலே ஒருவர்‌ 
கதிகலங்குவார்‌. 

அதை எழுப்பும்‌ வீரம்‌ எவருக்கும்‌ இல்லை: பின்பு அதன்முன்‌ நிற்கத்‌ துணிபவர்‌ யார்‌? 
அதனை எதிர்த்து உயிரோடிருந்தவர்‌ எவராவது உண்டோ? விண்ணகத்தின்கீழ்‌ 
அப்படிப்பட்டவர்‌ யாருமில்லை! 

அதன்‌ உறுப்புகள்‌, அதன்‌ ஆற்றல்‌ அதன்‌ அமைப்பின்‌ அழகு அனைத்தையும்‌ பற்றி 
அறிவிக்காது விடேன்‌. 

அதன்‌ மேல்தோலை உரிப்பவர்‌ யார்‌? அதன்‌ தாடை இரண்டுக்குமிடையே நுழைபவர்‌ 
யார்‌? 

அதன்‌ முகத்தில்‌ வாயிலைத்‌ திறப்பவன்‌ யார்‌? அதன்‌ பற்களைச்‌ சூழ்ந்து பேரச்சமே 
உள்ளது. 

அதன்‌ முதுகு கேடய வரிசையாம்‌: நெருங்க மூடி முத்திரை இடப்பட்டதாம்‌. 

ஒன்றோடு ஒன்று ஒட்டி உள்ளது. காற்றும்‌ அதனிடையே கடந்திடாது: 

ஒன்றோடு ஒன்றாய்‌ இணைந்துள்ளன: பிரிக்கமுடியாதவாறு ஒன்றாய்ப்‌ பிடித்துள்ளன. 
துலங்கும்‌ மின்னல்‌ அதன்‌ தும்மல்‌: வைகறை இமைகள்‌ அதன்‌ கண்கள்‌. 

அதன்‌ வாயினின்று புறப்படுவது தீப்பிழம்பு: அங்கிருந்து பறப்பது நெருப்புப்‌ பொறிகளே. 
நாணல்‌ நெருப்புக்‌ கொதிகலனின்று வருவதுபோல்‌ அதன்‌ நாசியினின்று புகை கிளம்பும்‌. 
அதன்‌ மூச்சு கரிகளைப்‌ பற்றவைக்கும்‌: அதன்‌ வாயினின்று தீப்பிழம்பு கிளம்பிவரும்‌. 
அதன்‌ கழுத்தில்‌ வலிமை வதிகின்றது: நடுக்கம்‌ அதன்முன்‌ துள்ளியாடுகின்றது. 

அதன்‌ தசைமடிப்புகள்‌ ஒட்டியிருக்கும்‌: கெட்டியாயிருக்கும்‌ அவற்றை அசைக்க 
ஒண்ணாது. 

அதன்‌ நெஞ்சம்‌ கல்லைப்போல்‌ கடினமானது: திரிகையின்‌ அடிக்கல்போல்‌ 
திண்மையானது. 

அது எழும்பொழுதே தெய்வங்கள்‌ அஞ்சுகின்றன: அது அறையவரும்போதே 
நிலைகுலைகின்றன. 

வாள்‌ அதைத்‌ தாக்கிடினும்‌, ஊடூருவாது: ஈட்டியோ, அம்போ, எறிவாலோ 
உட்செல்லாது. 

இரும்பை அது துரும்பெனக்‌ கருதும்‌: வெண்கலத்தை உளுத்த கட்டையெனக்‌ 
கொள்ளும்‌. 

வில்வீரன்‌ அதை விரட்ட முடியாது: கவண்‌ கல்லும்‌ கூளம்போல்‌ ஆகுமே. 

பெருந்தடியைத்‌ தாளடி எனக்கருதும்‌: எறிவேல்‌ ஒலிகேட்டு எள்ளி நகைக்கும்‌. 

அதன்‌ வயிற்றுப்புறம்‌ ஒட்டுத்‌ துண்டுகளின்‌ அடுக்கு: அது சேற்றில்‌ படுத்துக்கிடக்கையில்‌ 
பரம்புக்‌ கட்டை. 

கொதிகலமென அது கடலைப்‌ பொங்கச்‌ செய்யும்‌: தைலச்‌ சட்டியென அது ஆழியைக்‌ 
கொப்பளிக்கச்‌ செய்யும்‌. 

அது போனபிறகு பாதை பளபளக்கும்‌: கடலே நரைத்ததெனக்‌ கருதத்தோன்றும்‌. 
அகிலத்தில்‌ அதற்க இணையானது இல்லை: அச்சம்‌ கொண்டிலாப்‌ படைப்பு அதுவே. 
செருக்குற்ற படைப்பு அனைத்தையும்‌ ஏளனமாய்‌ நோக்கும்‌: வீறுகொண்ட விலங்குகட்கு 
வேந்தனும்‌ அதுவே. 


*அதிகாரம்‌ 42. * 


1127 
14. 


அப்பொழுது யோபு ஆண்டவர்க்குக்‌ கூறிய பதில்‌: 

நீர்‌ அனைத்தையும்‌ ஆற்றவல்லவர்‌: அறிவேன்‌ அதனை: நீர்‌ நினைத்த எதையும்‌ தடுக்க 
இயலாது. 

“அறிவில்லாமல்‌ ஆலோசனையை மறைப்பவன்‌ எவன்‌?” என்று கேட்டீர்‌: உண்மையில்‌ 
நான்தான்‌ புரியாதவற்றைப்‌ புகன்றேன்‌: அவை எனக்கு விளங்கா அளவுக்கு 
விந்தையானவை. 

அருள்கூர்ந்து கேளும்‌ அடியேன்‌ பேசுவேன்‌: வினவுவேன்‌ உம்மை: விளங்க வைப்பீர்‌ 
எனக்கு. 

உம்மைப்பற்றிக்‌ காதால்‌ மட்டுமே கேள்விப்பட்டேன்‌: ஆனால்‌ இப்பொழுது, என்‌ 
கண்களே உம்மைக்‌ காண்கின்றன. 

ஆகையால்‌ என்னையே நொந்து கொள்ளுகின்றேன்‌: புழுதியிலும்‌ சாம்பலிலும்‌ இருந்து 
மனம்‌ வருந்துகின்றேன்‌. 

ஆண்டவர்‌ இவ்வாறு யோபிடம்‌ பேசினபிறகு, தேமானியனான எலிப்பாசைப்‌ பார்த்துக்‌ 
கூறியது: உன்மீதும்‌, உன்‌ இரு நண்பர்கள்‌ மீதும்‌ எனக்குச்‌ சினம்‌ பற்றி எரிகிறது. 
ஏனெனில்‌ என்‌ ஊழியன்‌ யோபு போன்று நீங்கள்‌ என்னைப்பற்றிச்‌ சரியாகப்‌ பேசவில்லை. 
ஆகவே இப்பொழுது, ஏழு காளைகளையும்‌, ஏழு ஆட்டுக்‌ கிடாய்களையும்‌ நீங்கள்‌ 
எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌: என்‌ ஊழியன்‌ யோபிடம்‌ செல்லுங்கள்‌: உங்களுக்காக 
எரிபலியை ஒப்புக்கொடுங்கள்‌. என்‌ ஊழியன்‌ யோபு உங்களுக்காக மன்றாடும்‌ பொழுது, 
நானும்‌ அவன்‌ விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன்‌. என்‌ ஊழியன்‌ யோபு போன்று 
என்னைப்‌ பற்றிச்‌ சரியாகப்‌ பேசாத உங்கள்‌ மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடூவேன்‌ . 
அவ்வாறே தேமானியனான எலிப்பாசும்‌, சூகாவியனான பில்தாதும்‌, நாமானியனான 
சோப்பாரும்‌ சென்று ஆண்டவர்‌ அவர்களுக்குக்‌ கட்டளை இட்டவாறே செய்தார்கள்‌. 
ஆண்டவரும்‌ யோபின்‌ இறைஞ்சுதலை ஏற்றார்‌. 

யோபு தம்‌ நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு, ஆண்டவர்‌ செல்வங்களையெல்லாம்‌ 
மீண்டும்‌ நல்கினார்‌. மேலும்‌ அவர்‌ யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம்‌ இரண்டு மடங்கு 
ஆக்கினார்‌. 

பின்னர்‌ அவருடைய எல்லாச்‌ சகோதரர்களும்‌, சகோதரிகளும்‌, அவரை முன்பு 
தெரிந்திருந்த அனைவரும்‌ அவரிடம்‌ வந்தனர்‌: அவரது இல்லத்தில்‌ அவரோடுூ விருந்து 
ண்டனர்‌: ஆண்டவர்‌ அவருக்கு வரச்செய்த தீமை அனைத்திற்காகவும்‌ ஆறுதல்‌ கூறி 
அவரைத்‌ தேற்றினர்‌. ஒவ்வொருவரும்‌ அவருக்கு வெள்ளியும்‌ பொன்மோதிரமும்‌ 
வழங்கினர்‌. 

யோபின்‌ முன்னைய நாள்களில்‌ இருந்ததைவிட, பின்னைய நாள்களில்‌ ஆண்டவர்‌ 
அதிகமாக ஆசிவழங்கினார்‌. இப்பொழுது பதினாலாயிரம்‌ ஆடுகளும்‌, ஆறாயிரம்‌ 
ஒட்டகங்களும்‌, ஆயிரம்‌ ஏர்மாடுகளும்‌, ஆயிரம்‌ பெட்டைக்‌ கழுதைகளும்‌ அவருக்கு 
இருந்தன. 

அவருக்கு ஏழு புதல்வர்களும்‌ மூன்று புதல்வியரும்‌ பிறந்தனர்‌. 

மூத்த மகளுக்கு எமிமா என்றும்‌, இரண்டாவது மகளுக்குக்‌ கெட்டிசியா என்றும்‌, 
மூன்றாவது மகளுக்குக்‌ கெரென்‌ அப்பூக்கு என்றும்‌ பெயரிட்டார்‌. 

யோபின்‌ புதல்வியரைப்‌ போல்‌ அழகுவாய்ந்த நங்கையர்‌ நாடெங்கும்‌ இருந்ததில்லை. 
அவர்களின்‌ தந்தை, அவர்களின்‌ சகோதரர்களோடு அவர்களுக்கும்‌ சொத்தில்‌ உரிமை 
கொடுத்தார்‌. 

அதன்பின்‌ யோபு மற்று நாற்பது ஆண்டூகள்‌ வாழ்ந்தார்‌: தம்‌ பிள்ளைகளையும்‌, 
பிள்ளைகளின்‌ பிள்ளைகளையும்‌ நான்காம்‌ தலைமுறைவரை கண்டூகளித்தார்‌. 

இவ்வாறு யோபு முதுமை அடைந்து, பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார்‌. 


